Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


KKK 


கல்கியின்‌ 
சிவகாமியின்‌ சபதம்‌ 
பாகம்‌ - 2 காஞ்சி முற்றுகை 
(அத்தியாயங்கள்‌ 1-55) 


kalk1yin2 
civakAmiyin2 capatam 
part-2 kAnjci muRRukai (chapters 1- 55) 
1n tamil script, TSCII format 


38 3828 


Etext in Tamil Script - 15011 format (Vv. 1.7) 
Etext preparation: Mr. Bhaskaran Sankaran and colleagues of Anna University - KBC 
Research Center, MIT - Chrompet Campus, Chennai, India. 
Proof-reading: Ms. Gracy & Ms Parimala, Anna Univ-KBC Center, Chennai (TAB version) 
& tiru N D LogaSundaram, selvi L Selvanayagi Chennai (TSCII version) 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file 1s based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2003 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


கல்கியின்‌ "சிவகாமியின்‌ சபதம்‌ " 
பாகம்‌-2: காஞ்சி முற்றுகை 


உள்ளுறை அத்தியாயங்கள்‌ 


2.01 - வடக்கு வாசல்‌ 2.29 - பானைத்‌ தெப்பம்‌ 

2.02 - பழைய நண்பர்கள்‌ 2.30 -மாமல்லர்‌ ஊகம்‌ 

2.03 - சிநேகப்‌ பிரதிக்ஞை 2.31 - மகிழ மரத்தடியில்‌ 

2.04 - சிவகாமியின்‌ பிறந்தநாள்‌ 2.32 - மொட்டூ வெடித்தது! 
2.05 - காதற்புயல்‌ 2.33 - வரவேற்பு 

2.06 - கலை வெறி 2.34 - நந்தி மேடை 

2.07 - சின்னக்‌ கண்ணன்‌ 2.35 - கள்வரோ நீர்‌? 

2.08 - நாகம்‌ சீறுகிறது! 2.36 - புதிய பிறப்பு 

2.09 -ரதியின்‌ புன்னகை 2.37 - தியாகப்‌ போட்டி 

2.10 -ஆனந்த நடனம்‌ 2.38 - சந்திரன்‌ சாட்சி 

2.11 - பயங்கொள்ளிப்‌ பல்லவன்‌ 2.39 - விடு படகை! 

2.12 - உள்ளப்‌ புயல்‌ 2.40 - வாக்குவாதம்‌ 

2.13 - சத்ருக்னன்‌ வரலாறு 2.41 - பிழைத்த உயிர்‌ 

2.14 - மகேந்திரர்‌ தவறு 2.42 - விஷக்‌ கத்தி 

2.15 - கிளியும்‌ கருடனும்‌ 2.43 - பிக்ஷு யார்‌? 

2.16 - முற்றுகைக்கு ஆயத்தம்‌ 2.44 - சிங்க இலச்சினை 

2.17 - விடுதலை 2.45 - பிக்ஷுவின்‌ மனமாற்றம்‌ 
2.18 - பிரயாணம்‌ 2.46 - திரிமூர்த்தி கோயில்‌ 
2.19 -வந்தான்‌ குண்டோதரன்‌ 2.47 - மழையும்‌ மின்னலும்‌ 

2.20 -குண்டோதரன்‌ கதை 2.48 - மகேந்திர பல்லவர்‌ தோல்வி 
2.21 - குதிரை கிடைத்த விதம்‌ 2.49 - காஞ்சியில்‌ கோலாகலம்‌ 
2.22 - அசோக புரத்தில்‌ 2.50 - மந்திராலோசனை 

2.23 - தோற்றது யார்‌? 2.51 - சக்கரவர்த்தி தூதன்‌ 
2.24 - புள்ளலூர்ச்‌ சண்டை 2.52 - பயங்கரச்‌ செய்தி 

2.25 - திருப்பாற்‌ கடல்‌ 2.53 - பாரவி இட்ட தீ 

2.26 - இருளில்‌ ஒரு குரல்‌ 2.54 - சபை கலைந்தது 

2.27 -மாமல்லர்‌ எங்கே 2.55 - முற்றுகை தொடங்கியது 


2.28 -சுகரிவியின்‌ வரவேற்பு 


கல்கியின்‌ "சிவகாமியின்‌ சபதம்‌ " 
பாகம்‌-2: காஞ்சி முற்றுகை 


முதல்‌ அத்தியாயம்‌ 
வடக்கு வாசல்‌ 


கார்காலத்தில்‌ ஒரு நாள்‌ மாலை காஞ்சி மாநகரின்‌ கோட்டை கொத்தளங்களுக்குப்‌ 
பின்னால்‌ சூரியன்‌ இறங்க, வடகிழக்குத்‌ திசையில்‌ குமுறிக்கொண்டிருந்த மேகங்களின்‌ தங்க 
விளிம்புகள்‌ வர வர ஒளி குன்றி வந்தன. செங்கதிர்த்‌ தேவன்‌ தன்‌ கடைசித்‌ தங்கக்‌ கிரணத்தையும்‌ 
சுருக்கிக்‌ கொண்டு மறையவே, வான முகில்கள்‌ நீல நிறத்தை அடைந்து, திருமாலின்‌ 
மேனிவண்ணத்தை நினைவூட்டின. வடகிழக்குத்‌ திசையிலிருந்து விர்ரென்று அடித்துக்‌ 
கொண்டிருந்த வாடைக்‌ காற்றின்‌ சிலுசிலுப்பினால்‌ மரங்களும்‌ கொடிகளும்‌ கூட நடுங்குவதாகத்‌ 
தோன்றியது. காஞ்சி மாநகரத்துக்‌ கோட்டை மதில்களிலும்‌, கோயில்‌ கோபுரங்களிலும்‌, 
அரண்மனை விமானங்களிலும்‌, கலை மண்டபங்களிலும்‌ குடியேறி வாழ்ந்த பலவகைப்‌ பறவைகள்‌ 
சடசடவென்று இறக்கைகளை அடித்துக்கொண்டு தத்தம்‌ வாசஸ்தலத்தை நோக்கி பறந்து 
கொண்டிருந்தன. அந்த மனோரம்யமான அந்திப்‌ பொழுதில்‌ காஞ்சிக்‌ கோட்டையின்‌ 
விசாலமான வடக்கு வாசல்‌ அமைதி குடி கொண்டூ விளங்கிற்று. எட்டூ மாதத்துக்கு முன்னால்‌ 
மகேந்திர சக்கரவர்த்தி அந்தக்‌ கோட்டை வாசல்‌ வழியாகப்‌ போர்க்களத்துக்குப்‌ பிரயாணமான 
பின்னர்‌, அவ்வாசலின்‌ பெருங்கதவுகள்‌ திறக்கப்படவில்லை. உட்புறத்தில்‌ கனமான எஃகுச்‌ 
சட்டங்களினால்‌ அவை தாழிடப்பட்டுப்‌ பெரிய பூட்டுகளினால்‌ பூட்டப்பட்டிருந்தன. 


வாசலின்‌ வெளிப்புறத்தில்‌ காவலர்கள்‌ இருவர்‌ கையில்‌ வேலுடனும்‌ இடையில்‌ 
வாளுடனும்‌ நின்று காவல்‌ புரிந்தார்கள்‌. ஒவ்வொருவருடைய கழுத்திலும்‌ ஊதும்‌ கொம்பு ஒன்று 
தொங்கியது. கோட்டை வாசலிலிருந்து புறப்பட்ட விசாலமான இராஜபாட்டையானது 
அங்கிருந்து வெகுதூரம்‌ வரையில்‌ வளைந்தும்‌ நெளிந்தும்‌ ஊர்ந்தும்‌ பாம்பைப்போல்‌ 
காணப்பட்டது. அந்தப்‌ பாதையில்‌ கண்ணுக்கெட்டிய தூரத்துக்கு ஒருவரும்‌ 
காணப்படவில்லையாயினும்‌ காவலர்கள்‌ இருவரும்‌ சாலையைக்‌ கூர்ந்து கவனித்துக்‌ 
கொண்டிருப்பதைப்‌ பார்த்தால்‌, யாரையோ அவர்கள்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்ததுபோல்‌ 
தோன்றியது. 


திடீரென்று வெகு தூரத்தில்‌ புகைப்படலம்‌ போன்ற புழுதி எழுந்தது. குதிரைகளின்‌ 
பாய்ச்சல்‌ சத்தம்‌ கேட்டது. காவலர்கள்‌ இருவரும்‌ ஜாக்கிரதையாக நின்றார்கள்‌. கோட்டை 
வாசலின்‌ மேல்மாடத்தில்‌ எச்சரிக்கை முரசு 'திண்‌ திண்‌' என்று சப்திக்கத்‌ தொடங்கியது. 
புழுதிப்படலமும்‌, குதிரைகள்‌ வரும்‌ சத்தமும்‌ அதிவிரைவில்‌ நெருங்கி வந்துவிட்டன. மங்கலான 
மாலை வெளிச்சத்தில்‌ குதிரைகளும்‌ கண்ணுக்குப்‌ புலனாயின. முன்னால்‌ வந்த இரண்டு 
குதிரைகளின்‌ மேலிருந்த வீரர்கள்‌ கையில்‌ ரிஷபக்‌ கொடி பிடித்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
அவர்களுக்கு அடுத்தாற்போல்‌ தனித்து வந்த உயர்ந்த சாதிக்‌ குதிரையின்‌ மீது போர்க்கோலம்‌ 
பூண்ட கம்பீரத்‌ தோற்றமுடைய ஒரு யெளவன புருஷன்‌ வீற்றிருந்தான்‌. இன்னும்‌ சில குதிரைகள்‌ 
கொஞ்சம்‌ தள்ளிப்‌ பின்னால்‌ வந்தன. 


கோட்டை வாசலுக்குச்‌ சற்று அப்பால்‌, அகழிப்‌ பாலத்தின்‌ அக்கரையில்‌ எல்லாக்‌ 
குதிரைகளும்‌ நின்றன. முன்னால்‌ கொடி பிடித்து வந்த இருவரில்‌ ஒருவன்‌, "காஞ்சி மாநகர்க்‌ 
கோட்டையின்‌ வீர தளபதி பரஞ்சோதியார்‌ வருகிறார்‌! கோட்டைக்‌ கதவைத்‌ திறவுங்கள்‌!" 
என்று கூவினான்‌. இன்னொருவனும்‌ அவ்வாறே திரும்பக்‌ கூவினான்‌. "தளபதி பரஞ்சோதி 
வாழ்க! வாழ்க! என்று பற்பல குரல்கள்‌ சேர்ந்து கோஷித்தன. 


கோட்டைக்‌ காவலர்‌ இருவரும்‌ விரைவாக நடந்து முன்னால்‌ வந்தார்கள்‌. தனித்து நின்ற 
உயர்சாதிக்‌ குதிரை மீதிருந்த வீரனை அவர்கள்‌ அணுகி வணக்கத்துடன்‌ நின்றார்கள்‌. ஆம்‌; 
அந்தக்‌ கம்பீரமான கறுத்த குதிரை மீது வீற்றிருந்த வீரன்‌ நம்‌ பழைய நண்பனான 
பரஞ்சோதிதான்‌! எட்டு மாத காலத்திற்குள்ளே அவனிடம்‌ காணப்பட்ட மாறுதலானது மிக்க 
அதிசயமாயிருந்தது. காஞ்சியில்‌ பிரவேசிக்கும்போது அவன்‌ உலகமறியாத 
பாலகனாயிருந்தான்‌. அவனுடைய முகமானது பால்வடியும்‌ குழந்தை முகமாயிருந்தது. 
இப்போதோ அந்த முகத்தில்‌ எத்தனையோ போர்‌ முனைகளில்‌ முன்னணியில்‌ நின்று 
போரிட்டதன்‌ அடையாளங்களான பல காயங்களுடன்‌, உலக அனுபவத்தினால்‌ ஏற்படும்‌ 
முதிர்ச்சியும்‌ காணப்பட்டது. எனவே நாமும்‌ தளபதி பரஞ்சோதிக்குரிய கெளரவத்தை அளித்து 
அவரை மரியாதையுடன்‌ குறிப்பிட வேண்டியவர்களாகிறோம்‌. 


கோட்டைக்‌ காவலர்கள்‌ தளபதியை அணுகிப்‌ பயபக்தியுடன்‌ நின்றபோது அவர்‌ மிக்க 
பெருமிதத்துடனே கையில்‌ ஆயத்தமாய்‌ வைத்திருந்த சிங்க இலச்சினையை எடுத்துக்‌ 
காட்டினார்‌. அதைப்‌ பார்த்த வீரர்கள்‌ மறுபடியும்‌ தளபதி பரஞ்சோதிக்கு வணக்கம்‌ 
செலுத்திவிட்டுத்‌ திரும்பிச்‌ சென்று, அகழியின்‌ பாலத்தை நெருங்கியதும்‌, தங்கள்‌ தோளில்‌ 
தொங்கிய கொம்பு எடுத்து, 'பூம்‌' 'பூம்‌' என்று ஊதினார்கள்‌. உடனே, கோட்டைக்‌ கதவிற்குள்‌ 
அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய துவாரக்‌ கதவு திறந்தது. உள்ளிருந்த ஒரு முகம்‌ எட்டிப்‌ 
பார்த்தது. வாயிற்‌ காவலர்களை அந்த முகத்துக்குடையவன்‌ ஏதோ கேட்க, அவர்கள்‌ மறுமொழி 
சொன்னார்கள்‌. அடுத்த கணம்‌ உட்புறத்தில்‌ இரும்புத்‌ தாள்களும்‌ பூட்டுகளும்‌ திறக்கப்படும்‌ 
சத்தம்‌ கேட்டது. பின்னர்‌ அந்த பிரம்மாண்டமான கோட்டைக்‌ கதவுகள்‌, கடகடவென்றும்‌ 
மடமடவென்றும்‌ சத்தம்‌ செய்துகொண்டு திறந்து, வந்தவர்களுக்கு வழிவிட்டன. 


கொடி பிடித்த இரு வீரர்களையும்‌ பின்னால்‌ விட்டூ விட்டு, தளபதி பரஞ்சோதி 
அகழியின்‌ பாலத்தைக்‌ கடந்து கோட்டை வாசலுக்குள்‌ முன்னதாகப்‌ பிரவேசித்தார்‌. முன்‌ 
கோட்டை வாசலுக்கு ஏறக்குறைய இருநூறு அடி தூரத்துக்கப்பால்‌, இரண்டாவது சிறுவாசல்‌ 
ஒன்று காணப்பட்டது. இரண்டு வாசல்களுக்கும்‌ நடுவில்‌ கீழே கருங்கல்‌ தள வரிசை 
அமைந்திருந்த வட்டவடிவமான முற்றத்தில்‌ வேல்‌ பிடித்த வீரர்கள்‌ பலர்‌ அணிவகுத்து 
நின்றார்கள்‌. இடையிடையே சில வீரர்கள்‌ சுடர்‌ விட்டெரிந்த தீவர்த்திகளைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அவர்களுக்கு நடுவில்‌, இரட்டைக்‌ குதிரை பூட்டிய அலங்கார ரதம்‌ ஒன்று 
காணப்பட்டது. ரதத்திற்குச்‌ சமீபமாகப்‌ பல வீரர்கள்‌ சேர்ந்து பிடித்துக்கொண்டு நின்ற ரிஷபக்‌ 
கொடியானது வானளாவிப்‌ பறந்தது. திறந்த கோட்டை வாசல்‌ வழியாகக்‌ குபுகுபுவென்று புகுந்து 
அடித்த வாடைக்‌ காற்றில்‌ அந்தக்‌ கொடி சடசடவென்று சப்தித்துக்‌ கொண்டு ஆடியதானது. 
புதிய கோட்டைத்‌ தளபதிக்கு உற்சாகமாக வரவேற்புக்‌ கூறுவது போலிருந்தது. 


ரதத்தில்‌ குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர்‌ வீற்றிருந்தார்‌. ரதசாரதி கண்ணபிரான்‌ 
குதிரைகளின்‌ கடிவாளங்களை இழுத்துப்‌ பிடித்துக்கொண்டு கீழே பூமியில்‌ நின்றான்‌. கதவு 
திறந்து தளபதி பரஞ்சோதி உள்ளே பிரவேசித்தாரோ இல்லையோ, மாமல்ல நரசிம்மர்‌ 
ரதத்திலிருந்து கீழே குதித்தார்‌. அவர்‌ கையினால்‌ சமிக்ஞை செய்யவும்‌, அருகில்‌ நின்ற 
வீரர்களில்‌ ஒருவன்‌, இடி முழக்கம்போன்ற குரலில்‌, "சளுக்கப்புலிகேசியின்‌ அரக்கர்‌ 
படைகளைக்‌ கதிகலங்க அடித்த அசகாயசூரர்‌ வீராதிவீரர்‌ தளபதி பரஞ்சோதி வருக! வருக!" 
என்று கூவினான்‌. அவனுடைய குரலின்‌ பிரதித்வனியேபோல்‌, "தளபதி பரஞ்சோதி வருக! 
வருக!" என்று நூற்றுக்கணக்கான வீரர்களின்‌ குரல்கள்‌ கோஷித்த சத்தம்‌ வானை அளாவிற்று. 
அந்தக்‌ கோஷத்துடன்‌ கலந்து, சங்குகளும்‌ கொம்புகளும்‌ தாரைகளும்‌ தப்பட்டைகளும்‌ 
முரசங்களும்‌ பேரிகைகளும்‌ ஏக காலத்தில்‌ முழங்க, அந்தப்‌ பெருமுழக்கமானது கோட்டை 
வாசலிலே எதிரொலியை உண்டாக்க இந்தப்‌ பலவகைச்‌ சத்தங்களும்‌ சேர்ந்து அங்கே நின்ற 
வீரர்களுக்கு உற்சாக வெறியை உண்டாக்கின. 


இத்தகைய வரவேற்பைப்‌ பரஞ்சோதி சற்றும்‌ எதிர்பார்க்கவில்லை என்பது அவருடைய 
முகபாவத்திலிருந்து நன்கு தெரிந்தது. சட்டென்று குதிரை மீதிருந்து அவர்‌ தரையில்‌ குதித்து, 
ரதத்தின்‌ அருகில்‌ குமார சக்கரவர்த்தி நின்ற இடத்தை அணுகினார்‌. தரையிலே விழுந்து 


நமஸ்கரித்துக்‌ குமார சக்கரவர்த்திக்கு வணக்கம்‌ செலுத்த விரும்பிய பரஞ்சோதியை மாமல்ல 
நரசிம்மர்‌ தடுத்து இருகரங்களாலும்‌ அணைத்துக்‌ கொண்டார்‌. சற்று நேரம்‌ வரையில்‌ 
இருவராலும்‌ ஒன்றுமே பேச முடியவில்லை. முதலில்‌ குமார சக்கரவர்த்திதான்‌ பேசினார்‌. 
"தளபதி! நாளெல்லாம்‌ நிற்காமல்‌ பிரயாணம்‌ செய்து வந்தீர்‌ போலும்‌! களைப்புக்‌ காரணமாக 
உம்மால்‌ பேசவே முடியவில்லை!" 


"பிரபு! நான்‌ பேச முடியாமலிருப்பதற்குக்‌ காரணம்‌ களைப்பு அல்ல; தங்களுடைய 
அளவில்லா அன்புதான்‌ காரணம்‌! கோட்டை வாசலுக்கு வந்து என்னை எதிர்கொள்வீர்களென்று 
நினைக்கவில்லை....!" "மகா வீரரே! கோட்டைக்கு வெளியிலே கிளம்பக்‌ கூடாதென்று மட்டும்‌ 
சக்கரவர்த்தி எனக்குக்‌ கட்டளையிடாமலிருந்திருந்தால்‌ ஒரு காத தூரம்‌ உம்மை 
எதிர்கொள்வதற்கு வந்திருப்பேன்‌? சென்ற எட்டு மாத காலமாக உம்மைப்‌ பார்க்க வேணுமென்ற 
ஆவல்‌ என்‌ உள்ளத்திலே எப்படிப்‌ பொங்கிக்‌ கொண்டிருந்தது என்பது உமக்கு எவ்விதம்‌ 
தெரியும்‌?" என்று குமார சக்கரவர்த்தி கூறி, முதலில்‌ தாம்‌ ரதத்தில்‌ உட்கார வைத்து 
க்கொண்டார்‌. சாரதி கண்ணபிரானும்‌ முன்‌ தட்டில்‌ ஏறி உட்கார்ந்தான்‌. 


"தளபதி! நேரே அரண்மனைக்குப்‌ போகலாமா? உமது விருப்பம்‌ என்ன?" என்று 
மாமல்லர்‌ கேட்க, பரஞ்சோதி, "பிரபு! போகும்போதே காஞ்சி நகரைச்‌ சுற்றிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு போக விரும்புகிறேன்‌. கொஞ்சம்கூடக்‌ காலத்தை வீண்போக்குவதற்கில்லை. இந்த 
வீரர்களையெல்லாம்‌ முன்னதாக அனுப்பிவிடலாம்‌" என்றார்‌. குமார சக்கரவர்த்தி 
கட்டளையிட்டதன்‌ பேரில்‌ அங்கிருந்த வீரர்கள்‌ பரஞ்சோதியுடன்‌ வந்தவர்களையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு முன்னால்‌ விரைந்து சென்றார்கள்‌. சாரதி கண்ணபிரான்‌ குதிரைகளின்‌ தலைக்‌ 
கயிற்றை லாகவமாக ஒரு குலுக்குக்‌ குலுக்கியதும்‌, ரதமும்‌ அங்கிருந்து நகர்ந்தது. கோட்டை 
வாசலின்‌ கதவுகள்‌ மீண்டும்‌ சாத்தப்பட்டன. சிறிது நேரம்‌ ஒரே கலகலப்பாயிருந்த வடக்குக்‌ 
கோட்டை வாசலில்‌ பழையபடி நிசப்தம்‌ குடிகொண்டது. 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
பழைய நண்பர்கள்‌ 


ரதம்‌ கோட்டையின்‌ உள்‌ வாசலைக்‌ கடந்து காஞ்சி மாகநகரின்‌ அழகிய விசாலமான 
வீதிகளில்‌ போகத்‌ தொடங்கியபோது, பரஞ்சோதிக்குப்‌ பழைய நினைவு வந்தது. எட்டு 
மாதங்களுக்கு முன்னால்‌ ஒரு நாள்‌ இதே அந்தி நேரத்தில்‌, இதேவிதமாகப்‌ பூரணச்‌ சந்திரன்‌ 
கீழ்வானத்தில்‌ உதயமாகிக்‌ கொண்டிருந்த சமயத்தில்‌, தாம்‌ தெற்குக்‌ கோட்டை வாசல்‌ 
வழியாகக்‌ காஞ்சி நகருக்குள்‌ பிரவேசித்ததும்‌, அன்றிரவு நிகழ்ந்த சம்பவங்களும்‌ அவர்‌ 
உள்ளத்தில்‌ விரைவாகத்‌ தோன்றின. அன்று அவர்‌ காஞ்சியில்‌ பிரவேசித்ததற்கும்‌ இன்று 
பிரவேசித்ததற்கும்‌ எவ்வளவு வித்தியாசம்‌? 


"தளபதி! என்ன ஒரேயடியாக மெளனத்தில்‌ ஆழ்ந்து விட்டீர்‌?" என்று மாமல்லர்‌ 
கேட்டதும்‌, பரஞ்சோதி சிந்தனை உலகிலிருந்து வெளி உலகத்துக்கு வந்தார்‌. 
"மன்னிக்கவேண்டும்‌, பிரபு! தங்களுடைய அன்பானது அப்படி என்னை மெய்மறக்கச்‌ செய்து 
விட்டது. தென்னாட்டிலுள்ள மல்லர்களையெல்லாம்‌ வென்று மகாமல்லர்‌ என்று பட்டம்‌ பெற்ற 
பல்லவ குமாரனின்‌ பக்கத்தில்‌ சமமாக உட்கார்ந்து போவது நான்தானா என்று எனக்கே 
சந்தேகமாயிருக்கிறது!" "நல்ல சந்தேகம்‌! உமக்குப்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்து செல்வது 
எனக்கல்லவா கெளரவம்‌! ராட்சசப்‌ புலிகேசியின்‌ சேனாசமுத்திரத்தை மந்திரகிரியைப்‌ போல்‌ 
கடைந்து கலக்கிய மகா வீரனல்லவா நீர்‌? வாதாபி யானைப்‌ படையாகிய மேகத்திரளைச்‌ சிதற 
அடித்த பெரும்‌ புயற்காற்று அல்லவா நீர்‌?" "பல்லவக்‌ குதிரைப்‌ படையின்‌ சாகசச்‌ செயல்களின்‌ 


புகழ்‌ காஞ்சி வரையில்‌ வந்து எட்டியிருக்கிறதா?"' என்று தம்முடைய புகழைப்‌ படையின்‌ புகழாக 
மாற்றிக்‌ கூறினார்‌ தளபதி. 


"ஏன்‌ எட்டவில்லை? வாரந்தோறும்‌ சக்கரவர்த்தி அனுப்பிய ஓலைகளிலிருந்து நீர்‌ 
தலைமை வகித்த குதிரைப்‌ படையின்‌ வீரச்‌ செயல்களையெல்லாம்‌ அவ்வப்போது தெரிந்து 
கொண்டோம்‌. தெரிந்த விவரங்களைப்‌ பறையறைந்து நாடு நகரமெல்லாம்‌ 
தெரியப்படூத்தினோம்‌!" என்றார்‌ மாமல்லர்‌. "ஆஹா! தங்களுடைய அன்பினால்‌ எப்படி 
மெய்ம்மறந்து போனேன்‌, பார்த்தீர்களா? சக்கரவர்த்தி கொடுத்த ஓலையைத்‌ தங்களிடம்‌ 
கொடுக்க மறந்துவிட்டேன்‌!" என்று கூறிக்கொண்டே பரஞ்சோதி இடுப்பில்‌ பத்திரமாகச்‌ 
செருகியிருந்த ஓலைக்‌ குழாயை எடுத்துக்‌ கொடுத்தார்‌. 


"தளபதி! இது சக்கரவர்த்தி கொடுத்த ஓலைதானே? எங்கேயாவது வழி நடுவில்‌ ஓலை 
மாறிவிடவில்லையே?" என்று மாமல்லர்‌ சிரித்துக்கொண்டே கேட்டார்‌. "அந்த வரலாறுக்கூடத்‌ 
தங்களுக்குத்‌ தெரியுமா?" என்று பரஞ்சோதி கூறியபோது அவருடைய முகத்தில்‌ மலர்ந்த 
புன்னகையில்‌ நாணமும்‌ கலந்திருந்தது. "ஆமாம்‌, தெரியும்‌! நீர்‌ இங்கிருந்து போகும்‌ வழியில்‌ 
வஜ்ரபாஹுவைச்‌ சிநேகம்‌ செய்துகொண்டது முதற்கொண்டு எல்லாம்‌ எனக்குத்‌ தெரியும்‌...!" 
என்றதும்‌, இரண்டு பேருமே கலகலவென்று நகைத்தார்கள்‌. 


மாமல்லர்‌ மேலும்‌ தொடந்து கூறினார்‌; "சக்கரவர்த்தி எட்டு மாதத்துக்கு முன்பு 
இங்கிருந்து கிளம்பியபோது, 'நானும்‌ வருவேன்‌' என்று எவ்வளவோ பிடிவாதம்‌ பிடித்தேன்‌. 
சக்கரவர்த்தி அதை உறுதியாக மறுத்துவிட்டார்‌. அப்படியானால்‌ வாராவாரம்‌ போர்க்களத்தில்‌ 
நடப்பதையெல்லாம்‌ விவரமாக எழுதியனுப்ப வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொண்டேன்‌. 
அந்தப்படியே சக்கரவர்த்தி எழுதி அனுப்பி வருகிறார்‌. தளபதி! இன்றைக்குத்‌ தான்‌ நான்‌ உம்மை 
முதன்முதலில்‌ பார்க்கிறேன்‌. ஆனாலும்‌, நீ எனக்குப்‌ புதியவர்‌ அல்ல; சக்கரவர்த்தி அனுப்பி வந்த 
ஓலைகளின்‌ மூலமாக உம்முடன்‌ சென்ற எட்டு மாதமும்‌ பழகி வந்திருக்கிறேன்‌. உம்மை இன்று 
பார்த்ததும்‌, புதிய மனிதராகவே எனக்குத்‌ தோன்றவில்லை. வெகு காலம்‌ பழகிய 
சிநேகிதராகவே தோன்றியது...!" "பிரபு, எனக்கும்‌ அப்படியேதான்‌ தோன்றுகிறது. கிளிப்‌ 
பிள்ளையைப்‌ போல்‌ தாங்கள்‌ சொன்னதையே திருப்பிச்‌ சொல்வதாக நினைக்க வேண்டாம்‌. 
உண்மையில்‌, அப்படித்‌ தான்‌ ஏனென்றால்‌, சென்ற எட்டு மாதத்தில்‌ சக்கரவர்த்தி தங்களைப்‌ 
பற்றி ஏதாவது பேசாத நாளே கிடையாது. அதனால்‌, எனக்கும்‌ தாங்கள்‌ புதியவராகவே 
தோன்றவில்லை." 


குமார சக்கரவர்த்தி பரஞ்சோதியின்‌ கரங்களை இறுகப்‌ பிடித்துக்கொண்டு, "தளபதி! 
அப்படியானால்‌ நாம்‌ இருவரும்‌ பாக்கியசாலிகள்தாம்‌. தெய்வப்‌ புலமைத்‌ திருவள்ளுவரின்‌ வாக்கு 
நம்‌ விஷயத்தில்‌ முற்றும்‌ உண்மையாயிற்று. புணர்ச்சி பழகுதல்‌ வேண்டா உணர்ச்சிதான்‌ நட்பாங்‌ 
கிழமை தரும்‌ என்று தமிழ்மறை சொல்லுகிறதல்லவா? (சாதாரணமாக, ஒருவரையொருவர்‌ 
அடிக்கடி சந்தித்துக்‌ கலந்து பழகுவதனால்‌ நட்பு உண்டாகி வளருகிறது. ஆனால்‌, இரண்டு 
பேருக்குள்‌ ஒத்த உணர்ச்சி இருக்கும்‌ பட்சத்தில்‌, மேற்சொன்னவாறு கலந்து பழகுதல்‌ 
இல்லாமலே நட்பாகிய தலைசிறந்த உறவு ஏற்பட்டுவிடும்‌.) திருக்குறள்‌ ஆசிரியருக்குப்‌ 
பொய்யாமொழிப்‌ புலவர்‌ என்ற பட்டம்‌ முற்றும்‌ பொருத்தமானது!" என்று உற்சாகமாகக்‌ 
கூறினார்‌. 


அதற்குப்‌ பரஞ்சோதி, "பல்லவ குமாரரே! மன்னிக்க வேண்டும்‌. நான்‌ கல்வி அறிவு 
என்பதே இல்லாதவன்‌, பள்ளிக்‌ கூடத்தின்‌ நிழலில்கூட ஒதுங்காதவன்‌. திருவள்ளுவரையும்‌ 
அறியேன்‌; அவருடைய திருக்குறளையும்‌ அறியேன்‌. எனக்குக்‌ கல்வி புகட்டும்‌ பொறுப்பைச்‌ 
சக்கரவர்த்தி தங்களுக்கு அளித்திருக்கிறார்‌ ஓலையைப்‌ படித்துப்‌ பார்த்தால்‌ தெரியும்‌" என்றார்‌. 
இந்த வார்த்தைகள்‌ குமார சக்கரவர்த்திக்குச்‌ சிறிது கூச்சத்தை உண்டாக்கின. "அதற்கென்ன, 
தளபதி! சக்கரவர்த்தியின்‌ கட்டளை எதுவானாலும்‌ சந்தோஷமாக நிறைவேற்றிவைக்க நான்‌ 
கடமைப்பட்டவன்‌..." என்று அவர்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌, தளபதி பரஞ்சோதி, "ஆனால்‌, 


எனக்குக்‌ கல்வி கற்பிக்கும்படிச்‌ சக்கரவர்த்தி தங்களுக்கு ஆக்ஞை இட்டிருப்பது என்னுடைய 
நன்மைக்காக அல்ல; தங்களுடைய நன்மைக்காகத்தான்‌!" என்றார்‌. 


மாமல்லர்‌ ஒன்றும்‌ விளங்காமல்‌ பரஞ்சோதியின்‌ முகத்தை ஏறிட்டுப்‌ பார்க்க, அவர்‌ 
மேலும்‌ கூறுவார்‌; "ஆம்‌! பிரபு! தங்களிடத்தில்‌ எல்லா நல்ல குணங்களும்‌ இருக்கின்றனவாம்‌; 
ஆனால்‌, பொறுமையும்‌ நிதானமும்‌ மட்டும்‌ குறைவாம்‌. எனக்குக்‌ கல்வி புகட்ட 
ஆரம்பித்தீர்களானால்‌, உங்களுக்கும்‌ பொறுமை வந்து விடுமாம்‌! என்னுடைய அறிவுக்‌ 
கூர்மையில்‌ சக்கரவர்த்திக்கு அவ்வளவு நம்பிக்கை!" என்றதும்‌, மாமல்லர்‌ குபீரென்று சிரிக்க, 
அதைப்‌ பார்த்துப்‌ பரஞ்சோதி சிரிக்க, இருவரும்‌ சிரிப்பதைப்‌ பார்த்து அடக்கி அடக்கிப்‌ 
பார்த்தும்‌ முடியாமல்‌ சாரதி கண்ணபிரானும்‌ சிரிக்க, இந்தக்‌ கோலாகலம்‌ என்னத்திற்கு என்று 
தெரியாமல்‌ ரதத்தை இழுத்துச்‌ சென்ற குதிரைகளும்‌ கனைத்தன. குதிரைகள்‌ தங்களுக்குச்‌ 
சுபாவமான இனிய குரலில்‌ கனைப்பதைக்‌ கேட்டு மறுபடியும்‌ ஓர்‌ ஆவர்த்தம்‌ மூவரும்‌ 
சிரித்தார்கள்‌. 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
சிநேகப்‌ பிரதிக்ஞை 


ஒரு பக்கம்‌ மாமல்லருடன்‌ சல்லாபம்‌ செய்துகொண்டு வந்தபோதே, மற்றொரு 
பக்கத்தில்‌ காஞ்சி மாநகரின்‌ விசாலமான இராஜ வீதிகளையும்‌, வீதியின்‌ இருபுறமும்‌ 
காணப்பட்ட மாட மாளிகைகளையும்‌, ஈ மொய்ப்பதுபோல்‌ ஜனக்கூட்டம்‌ நிறைந்த கடை 
வீதிகளையும்‌, இடையிடையே தீபாலங்காரங்களுடன்‌ விளங்கிய சிவாலயம்‌ விஷ்ணு 
ஆலயங்களையும்‌ தெய்வத்‌ தமிழை வளர்த்த சைவ வைஷ்ணவ மடங்களையும்‌, பெளத்தர்‌ 
சமணர்களின்‌ கோயில்களையும்‌, வேதகோஷம்‌ எழுந்த சமஸ்கிருத கடிகை ஸ்தானங்களையும்‌, 
சிற்பசித்திர கலா மண்டபங்களையும்‌ பரஞ்சோதி கண்கொட்டா ஆர்வத்துடன்‌ பார்த்து 
க்கொண்டு வந்தார்‌. எட்டு மாதத்துக்கு முன்பு அவர்‌ தெற்குக்‌ கோட்டை வாசல்‌ வழியாகப்‌ 
பிரவேசித்த அன்றிரவு இருந்ததைக்‌ காட்டிலும்‌ இன்று நகரில்‌ கலகலப்பும்‌ களையும்‌ 
அதிகமாயிருந்தன. அன்றைக்கு யுத்தச்‌ செய்தி திடீரென்று வந்திருந்தபடியாலும்‌ கோட்டை 
வாசல்கள்‌ சாத்தப்பட்டு நகரமெல்லாம்‌ ஒற்றர்‌ வேட்டை நடந்து கொண்டிருந்தபடியாலும்‌ காஞ்சி 
நகரம்‌ அப்படிப்‌ பொலிவிழந்து காணப்பட்டது போலும்‌! அந்த ஆரம்ப பீதிக்குப்‌ பிறகு ஜனங்கள்‌ 
மறுபடியும்‌ ஒருவாறு மனோதைரியம்‌ அடையவே எல்லாக்‌ காரியங்களும்‌ வழக்கம்போல்‌ நடந்து 
வருகின்றன போலும்‌! ஆனால்‌ இதெல்லாம்‌ எத்தனை நாளைக்கு? அதி சீக்கிரத்தில்‌ மீண்டும்‌ 
இந்தச்‌ செளந்தரிய நகரம்‌ அழகும்‌ பொலிவும்‌ இழந்து இருளடைந்து ஜனசூன்யமாகத்‌ தோன்றப்‌ 
போகிறதல்லவா? இந்த எண்ணங்கள்‌ எல்லாம்‌ மாமல்லரின்‌ ரதத்தில்‌ வந்து கொண்டிருந்தபோது 
பரஞ்சோதியின்‌ உள்ளத்தில்‌ இடையிடையே எழுந்துகொண்டிருந்தன. 


ஏகாம்பரநாதர்‌ கோயில்‌ சந்நிதிக்கு வந்ததும்‌ அந்தத்‌ திவ்விய சந்நிதியின்‌ 
மகோந்நதமான தோற்றத்திலிருந்தே அதுதான்‌ ஏகாம்பரர்‌ கோயிலாயிருக்க வேண்டுமென்று 
பரஞ்சோதி ஊகித்து தம்முடைய ஊகம்‌ சரிதானா என்று மாமல்லரை வினவினார்‌. "ஆம்‌; தளபதி! 
இந்தச்‌ சந்நிதிக்கு இதற்கு முன்னால்‌ நீர்‌ வந்ததே இல்லையல்லவா?" என்று மாமல்லர்‌ 
கேட்டார்‌. "இல்லை; வந்ததில்லை முன்தடவை இந்த நகரத்திற்குள்‌ நான்‌ பிரவேசித்தபோது, 
ஏகாம்பரர்‌ சந்நிதியைத்தான்‌ தேடிக்‌ கொண்டு வந்தேன்‌. ஆனால்‌ இந்த இடம்‌ வரையில்‌ 
அன்றைக்கு வந்து சேரவில்லை. கொஞ்சம்‌ ரதத்தை நிறுத்தச்‌ சொல்லுங்கள்‌. காஞ்சியின்‌ 
இருதய ஸ்தானத்தை நன்றாய்ப்‌ பார்க்கிறேன்‌" என்றார்‌ பரஞ்சோதி. 


கோயிலுக்குள்ளே ஒரு தீப வரிசைக்குப்பின்‌ இன்னொரு தீப வரிசையாக முடிவின்றி 
ஜொலித்துக்‌ கொண்டிருந்த அலங்கார தீபங்களையும்‌ கோயிலுக்கெதிரே கம்பீரமான தேர்‌ 
நின்ற நாற்சந்தியையும்‌ தேரடியிலிருந்து நாலாபக்கத்திலும்‌ பிரிந்து சென்ற தேரோடும்‌ 


வீதிகளையும்‌, குன்றுகளைப்‌ போலப்‌ பலவகைப்‌ புஷ்பங்கள்‌ குவிந்து கிடந்த கடைகளையும்‌, 
தேங்காயும்‌ கதலியும்‌ மலை மலையாகக்‌ குவிந்து கிடந்த கடைகளையும்‌, அற்புதமான 
சிற்பத்திறமுடைய தூண்களின்‌ மேலே அமைந்த நூற்றுக்கால்‌ மண்டபங்களையும்‌ பரஞ்சோதி 
பார்த்துவிட்டு, "ஆஹா! புலிகேசியின்‌ காதலுக்குக்‌ காரணம்‌ இல்லாமற்‌ போகவில்லை!" 
என்றார்‌. "புலிகேசியின்‌ காதலா? என்ன சொல்கிறீர்‌, தளபதி?" என்று மாமல்லர்‌ கேட்டார்‌. 
"புலிகேசி இந்தக்‌ காஞ்சி சுந்தரியின்மேல்‌ கொண்டிருக்கும்‌ காதலைப்‌ பற்றி வீரர்‌ வஜ்ரபாஹு 
எனக்குச்‌ சொன்னார்‌. காஞ்சி என்னும்‌ பெயரைக்‌ கேட்டதும்‌ காதலியின்‌ பெயரைக்‌ கேட்டால்‌ 
காதலனுடைய முகத்திலே என்ன மாறுதல்‌ உண்டாகுமோ, அம்மாதிரி மாறுதல்‌ புலிகேசியின்‌ 
முகத்தில்‌ உண்டாயிற்றாம்‌!" "தளபதி! வீரர்‌ வஜ்ரபாஹு எவ்வளவுதான்‌ 
சாமர்த்தியசாலியானாலும்‌, அப்படித்‌ துணிந்து புலிகேசியிடம்‌ போயிருக்கக்‌ கூடாதல்லவா? உம்‌ 
கருத்து என்ன?" என்று மாமல்லர்‌ கேட்டார்‌. அதற்கு மறுமொழி சொல்லாமல்‌ பரஞ்சோதி, 
"பிரபு! இங்கே திருநாவுக்கரசர்‌ மடம்‌ எது?" என்றார்‌. "அதோ வெறுமையாய்க்‌ கிடக்கிறதே 
அந்தக்‌ கட்டிடந்தான்‌..." "ஆஹா! இந்த மடத்தில்‌ சேர்ந்து தமிழ்க்‌ கல்வி கற்பதற்காகத்தான்‌ 
வந்தேன்‌. நான்‌ கல்வி கற்பதற்காக வந்த முகூர்த்தம்‌ மடத்தையே மூடும்படியாகி விட்டது!" 
என்றார்‌ பரஞ்சோதி. 


நரசிம்மவர்மர்‌ மீண்டும்‌ இளநகை புரிந்துவிட்டு, "பல்லவ குலத்துக்கு நீர்‌ எவ்வளவோ 
மகத்தான சேவைகளையெல்லாம்‌ செய்யவேண்டுமென்று ஏற்பட்டிருக்கும்போது நாவுக்கரசரின்‌ 
சீடராக நீர்‌ எப்படிப்‌ போயிருக்க முடியும்‌? அதோடு, என்னிடம்‌ நீர்‌ தமிழ்‌ பயிலவேண்டும்‌ என்பது 
ம்‌ தெய்வத்‌ தமிழ்மொழியை அளித்த இறைவனுடைய சித்தமாக ஏற்பட்டிருக்கிறதே!" "இதைத்‌ 
தெரிந்து கொண்டுதான்‌ அன்றிரவு அந்த யானை மதங்கொண்டு ஓடி வந்ததோ, என்னவோ? 
அதன்‌ காரணமாகத்தானே இப்படியெல்லாம்‌ நேரிட்டது?" என்றார்‌ பரஞ்சோதி. உடனே 
சட்டென்று நினைத்துக்கொண்டு, "ஐயா! ஆயனரும்‌ சிவகாமியும்‌ சுகமாயிருக்கிறார்களா?"' 
என்று கேட்டார்‌. "சிவகாமி" என்ற பெயரைக்‌ கேட்டதும்‌ மாமல்லரின்‌ முகத்தில்‌ ஏற்பட்ட 
மாறுதலைப்‌ பரஞ்சோதி கவனியாமல்‌ போகவில்லை. "ஆஹா! காதலைப்‌ பற்றிய 
வஜ்ரபாஹுவின்‌ கூற்றுக்கு மாமல்லரே உதாரணமாக இருக்கிறார்‌!" என்று மனத்தில்‌ 
எண்ணிக்கொண்டார்‌. 


மாமல்லர்‌ மறுமொழி கூறியபோது அவருடைய குரலிலே கூட மாறுதல்‌ இருந்தது. 
"சுகமாமிருக்கிறார்கள்‌ என்றுதான்‌ அறிகிறேன்‌. தளபதி! ஆனால்‌, அவர்களை நான்‌ பார்த்துப்‌ பல 
மாதங்கள்‌ ஆயின. ஆயனரின்‌ பழைய அரண்ய வீட்டில்‌ தான்‌ அவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
சக்கரவர்த்தியின்‌ கட்டளைப்படி துறைமுகத்தில்‌ திருப்பணி செய்த கல்‌ தச்சர்களையெல்லாம்‌ 
பாரத மண்டபங்கள்‌ கட்டுவதற்கு அனுப்பிய பிறகு ஆயனரும்‌ மாமல்லபுரத்திலிருந்து தமது 
அரண்ய வீட்டுக்குத்‌ திரும்பி வந்து விட்டார்‌" என்று மாமல்லர்‌ கூறியபோது, அவருடைய 
வார்த்தைகளில்‌ முன்னே காணப்படாத உணர்ச்சி தொனித்தது. 


மறுபடியும்‌ மாமல்லர்‌ பரஞ்சோதியின்‌ கரங்களை அழுத்திப்‌ பிடித்துக்‌ கொண்டவராய்‌ 
உணர்ச்சி ததும்பிய குரலில்‌ கூறினார்‌: "தளபதி பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளவோ சேவை 
சென்ற எட்டு மாதத்தில்‌ செய்திருக்கிறீர்‌; இன்னும்‌ எவ்வளவோ செய்யப்‌ போகிறீர்‌. ஆனால்‌ 
அன்றிரவு நீர்‌ செய்த வீரச்‌ செயலைப்‌ போன்ற மகத்தான சேவை வேறொன்றும்‌ இருக்க 
முடியாது. ஆயனரையும்‌ சிவகாமியையும்‌ காப்பாற்றினீர்‌ அல்லவா? அந்தச்‌ செயலை நான்‌ 
எவ்வளவு தூரம்‌ பாராட்டுகிறேன்‌ என்பதற்கு இதோ அடையாளத்தைப்‌ பாரும்‌!" என்று கூறி 
அன்று மதயானை மீது பரஞ்சோதி எறிந்த வேலை எடுத்து காட்டினார்‌. 


மாமல்லரின்‌ உணர்ச்சி ததும்பிய வார்த்தைகளினால்‌ பரஞ்சோதியின்‌ மனமும்‌ 
கனிந்திருந்தது. எனவே, அவர்‌ மறுமொழி கூற முடியாதவராய்‌ மாமல்லர்‌ நீட்டிய வேலை வாங்கிக்‌ 
கொள்வதற்காக ஒரு கையினால்‌ அதன்‌ அடிப்‌ பகுதியைப்‌ பிடித்தார்‌. நரசிம்மவர்மர்‌ வேலைக்‌ 
கொடுக்காமல்‌ தாமும்‌ அதை ஒரு கையினால்‌ பிடித்துக்‌ கொண்ட வண்ணம்‌ சொன்னார்‌: "இந்த 
ஏகாம்பரர்‌ சந்நிதியில்‌ நான்‌ எத்தனையோ தடவை எனக்கு ஓர்‌ உற்ற நண்பனை அளிக்க 
வேண்டுமென்று பிரார்த்தனை செய்திருக்கிறேன்‌; அந்தப்‌ பிரார்த்தனையின்‌ பயனாகவே நீர்‌ 


இந்தக்‌ காஞ்சிக்கு வந்ததாக நம்புகிறேன்‌. தளபதி! இந்த சந்நிதியிலேயே நீரும்‌ நானும்‌ இன்று 
சிநேகப்‌ பிரதிக்ஞை செய்து கொள்வோம்‌. ஆயனரையும்‌ சிவகாமியையும்‌ காத்த இந்த 
வீரவேலின்‌ மீது ஆணை வைத்து நம்முடைய நட்பை நிலைப்படுத்திக்‌ கொள்வோம்‌" என்றார்‌. 
ஏகாம்பரநாதரின்‌ திருச்சந்நிதியில்‌ அப்போது தீபாராதனைக்குரிய ஆலாட்சிமணி "ஓம்‌ ஓம்‌" 
என்று ஒலித்தது. 


அன்றிரவு கண்ணபிரான்‌ கமலியிடம்‌ சொன்னான்‌: "என்‌ கண்ணே! உன்னுடைய 
சிநேகிதி சிவகாமியின்‌ சக்களத்தியை இன்று ரதத்தில்‌ வைத்து ஓட்டிக்கொண்டு வந்தேன்‌. 
அதை நினைத்தால்‌ எனக்குத்‌ துக்கம்‌ துக்கமாய்‌ வருகிறது!" "இது என்ன பிதற்றல்‌? நீ சொல்வது 
உண்மையானால்‌ அவள்‌ யார்‌ என்று இப்பொழுது சொல்லு! உடனே போய்‌ விஷங்கொடுத்துக்‌ 
கொன்று விட்டு வருகிறேன்‌" என்றாள்‌ கமலி. "அவள்‌ இல்லை, அவன்‌! மதயானை மேல்‌ வேல்‌ 
எறிந்து உன்‌ சிநேகிதியைக்‌ காப்பாற்றிய வாலிபன்‌ போர்க்களத்திலிருந்து திரும்பி 
வந்திருக்கிறான்‌. அவன்‌ இப்போது காஞ்சிக்‌ கோட்டையின்‌ தளபதியாம்‌. அவனோடூ குமார 
சக்கரவர்த்தி குலாவியதைப்‌ பார்த்தால்‌ சிவகாமியைக்‌ கூட மறந்து விடுவார்‌ போலத்‌ 
தோன்றியது." 


"உனக்குத்‌ தெரிந்த லட்சணம்‌ அவ்வளவுதான்‌. அந்தப்‌ பிள்ளையின்‌ மேல்‌ மாமல்லருக்கு 
ஏன்‌ அவ்வளவு பிரியம்‌ என்று நான்‌ சொல்லட்டுமா? என்‌ தோழியைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொடுத்ததற்காகத்தான்‌ கண்ணா! இதிலிருந்தே மாமல்லரின்‌ மனம்‌ எவ்வளவு 
உறுதியாயிருக்கிறதென்று தெரிகிறது!" என்றாள்‌ கமலி. "உன்‌ புத்திக்‌ கூர்மையே கூர்மை! 
கேவலம்‌ ஒரு ரத சாரதியைப்‌ போய்‌ நீ கல்யாணம்‌ செய்து கொண்டாயே இராஜ்யம்‌ ஆளும்‌ 
மதிமந்திரியையல்லவா நீ மணந்து கொண்டிருக்க வேண்டும்‌!" என்று கண்ணன்‌ சொன்னான்‌. 
"அதனாலேதான்‌ காதலுக்குக்‌ கண்ணில்லை என்ற பழமொழி ஏற்பட்டிருக்கிறது; உனக்குத்‌ 
தெரியாதா?" என்றாள்‌ கமலி. 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 
சிவகாமியின்‌ பிறந்தநாள்‌ 


ஆகா! சிவகாமியை நாம்‌ பார்த்து எத்தனை காலம்‌ ஆகிவிட்டது! காஞ்சியை விட்டூ 
வெளியே போகக்‌ கூடாது என்று மாமல்லருக்குத்தான்‌ சக்கரவர்த்தி கட்டளை 
இட்டிருக்கிறாரே தவிர நாம்‌ போவதற்கு எவ்விதத்‌ தடையுமில்லையல்லவா? எனவே, அரண்ய 
மத்தியிலுள்ள ஆயனரின்‌ சிற்ப மாளிகைக்கு உடனே செல்வோம்‌. ஆயனரின்‌ வீட்டை 
நெருங்கும்போது எட்டூ மாதத்துக்கு முன்பு அங்கே நாம்‌ கண்ட காட்சிக்கும்‌ இப்போது நாம்‌ 
காணும்‌ காட்சிக்கும்‌ உள்ள வித்தியாசம்‌ நம்மைத்‌ தூக்கி வாரிப்‌ போடுகிறது. அப்போது நாம்‌ 
கண்ட கலகலப்பு இப்போது அங்கே இல்லை. 'கல்‌ கல்‌' என்ற கல்லுளியின்‌ சத்தம்‌ 
கேட்கவில்லை. ஆயனரின்‌ சீடர்கள்‌ ஆங்காங்கு மரங்களின்‌ அடியில்‌ உட்கார்ந்து சிற்பவேலை 
பயின்று கொண்டிருக்கவில்லை. 


காட்டு மரங்களின்‌ தோற்றத்திலேகூட வித்தியாசம்‌ இருக்கிறது. முன்னே நாம்‌ 
வந்திருந்தபோது வஸந்த காலம்‌. விருட்சங்கள்‌ புதிய தளிர்கள்‌ விட்டிருந்தன. மாமரங்களில்‌ 
இளம்‌ தளிர்களுடனே பூங்கொத்துக்கள்‌ குலுங்கின. அரச மரங்களும்‌ ஆல மரங்களும்‌ தங்கநிற 
இலைகளால்‌ மூடப்பட்டிருந்தன. இப்போதோ, மரங்களில்‌ முற்றிய கரும்‌ பசுமை பொருந்திய 
இலைகளும்‌ பாதி காய்ந்த சருகுகளும்‌ காணப்படுகின்றன. பூமியெல்லாம்‌ இலைச்சருகுகள்‌ 
பரவிக்‌ கிடந்தன. சில இடங்களில்‌ குட்டை குட்டையாக மழைத்‌ தண்ணீர்‌ தேங்கியிருக்கிறது. 


முதல்நாள்‌ இரவு பெய்த மழைநீர்‌ மரங்களின்‌ இலைகளில்‌ தங்கியிருந்தது, குளிர்ந்த 
வாடைக்காற்று அடிக்கும்போது 'சலசல'வென்று பூமியில்‌ உதிர்கிறது. அந்தப்‌ பிரதேசத்தில்‌ 


10 


ஏற்பட்டிருந்த மாறுதலை நினைத்து மரங்களும்‌ துயரப்பட்டுக்‌ கண்ணீர்‌ உதிர்ப்பது போலத்‌ 
தோன்றுகிறது. வன விருட்சங்களில்‌ வாழ்ந்த பட்சிகளின்‌ அமுதகானத்துக்கு மட்டும்‌ எவ்விதக்‌ 
குறையும்‌ ஏற்பட்டதாகத்‌ தெரியவில்லை. விதவிதமான மதுரக்‌ குரல்களில்‌ எத்தனை 
எத்தனையோ கீதங்கள்‌ கேட்கின்றன. ஆனால்‌, அந்தக்‌ குரல்களிலும்‌ ஒரு வேற்றுமை தெரிகிறது 

முன்னே அக்குரல்களில்‌ தொனித்த குதூகலக்‌ களிப்பை இப்போது காணவில்லை. 
சென்றுபோன ஆனந்தமான காலத்தை நினைத்து மனங்கசிந்து பாடும்‌ சோககீதமாகத்‌ 
தொனித்தது! 


வீட்டை நெருங்கிச்‌ சென்றோமானால்‌ ஒரே ஒரு விருட்சத்தினடியில்‌ மட்டும்‌ யாரோ 
இரண்டு பேர்‌ உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பது கண்ணுக்குப்‌ புலனாகிறது. ஆம்‌! 
அவர்களில்‌ ஒருவர்‌ ஆயனச்‌ சிற்பிதான்‌! ஆனால்‌ அந்த மேதையின்‌ முகத்தில்‌ முன்னம்‌ நாம்‌ 
பார்த்த சாந்தம்‌ இப்போது எங்கே? அந்தக்‌ கண்களிலே இந்த ஆவல்‌ வெறி எப்போது 
குடிகொண்டது? அவரும்‌ அவருடன்‌ இருக்கும்‌ இன்னொருவனும்‌ என்ன செய்து 
கொண்டிருக்கிறார்கள்‌? ஏதேதோ பச்சிலைகளைச்‌ சேர்த்து அவர்கள்‌ கல்லில்‌ வைத்து இடித்து 
ம்‌ அரைத்தும்‌ சாறு இறக்கிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு அருகில்‌ அடுப்பு ஒன்று 
எரிந்து கொண்டிருக்கிறது. அதில்‌ ஒரு சட்டியில்‌ பச்சிலைச்‌ சாறு கொதித்துக்‌ 
கொண்டிருக்கிறது. சுற்றுப்புறத்தில்‌ பற்பல சட்டிகளில்‌ வர்ணக்‌ குழம்புகள்‌ இருக்கின்றன. 
இதையெல்லாம்‌ பார்க்கும்போது ஆயனச்‌ சிற்பியார்‌ சித்திரம்‌ எழுதுவதற்குரிய வர்ணச்‌ 
சேர்க்கை முறைகளைப்‌ பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்‌ என்று ஊகிக்கலாம்‌. 


போர்க்களத்திலிருந்து சக்கரவர்த்தி மாமல்லபுரத்திலும்‌ மற்ற இடங்களிலும்‌ நடந்து 
கொண்டிருந்த சிற்பப்‌ பணிகளையெல்லாம்‌ நிறுத்தி விடும்படி கட்டளை அனுப்பிய பிறகு ஆயனர்‌ 
தமது அருமை மகளை அழைத்துக்‌ கொண்டு பழைய அரண்ய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்‌. 
தம்முடைய சீடர்களைத்‌ தொண்டை மண்டலத்திலுள்ள எல்லாக்‌ கோயில்களிலும்‌ பாரத 
மண்டபங்களைக்‌ கட்டூவதற்காக அனுப்பிவிட்டார்‌. ஒரே ஒரு சிற்றாளை மட்டும்‌ தம்முடைய 
உதவிக்கு வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. சில காலமாகவே ஆயனருடைய உள்ளமானது 
சிற்பக்கலையிலும்‌ நாட்டியக்‌ கலையிலும்‌ ஈடுபடவில்லை. நாகார்ஜுன பர்வதத்துக்கு அனுப்பிய 
பரஞ்சோதி திரும்பி வருவதை அவர்‌ வெகு ஆவலுடன்‌ எதிர்பார்க்கலானார்‌. சில 
நாளைக்கெல்லாம்‌ அவருக்குப்‌ பரஞ்சோதியைப்‌ பற்றிய வெகு விசித்திரமான செய்திகள்‌ 
கிடைத்தன. அவன்‌ பல்லவ சைனியத்தில்‌ சேர்ந்து, பல்லவக்‌ குதிரைப்படையின்‌ தளபதியாகி 
விட்டான்‌ என்றும்‌ அதிசயமான வீரச்‌ செயல்களைப்‌ புரிந்து வருகிறான்‌ என்றும்‌ வதந்திகள்‌ 
உலாவின. 


அதற்குப்‌ பிறகு நாகநந்தியடிகளும்‌ அங்கு வரவில்லை. ஆயனருக்கு என்றுமழியாத 
வர்ண இரகசியத்தை அறிந்து கொள்ளும்‌ ஆவல்‌ ஒன்றுக்குப்‌ பத்து மடங்காகப்‌ பெருகியது. 
எனவே அவர்‌ சிற்பக்கலை முதலியவற்றையெல்லாம்‌ ஒரு பக்கத்தில்‌ கட்டிவைத்து விட்டு வர்ணச்‌ 
சேர்க்கை சம்பந்தமான பரிசோதனைகளை ஆரம்பித்தார்‌. சிவகாமியின்‌ நாட்டியக்கலை 
வளர்ச்சியலே கூட அவருக்குச்‌ சிரத்தை குறைந்துவிட்டது. இது சிவகாமிக்கும்‌ 
செளகரியமாகவே இருந்தது. ஏனெனில்‌ அவளுடைய வாழ்க்கையாகிய வானத்திலே 
ஜகஜ்ஜோதியாக உதயமாகி அவளுடைய இதயத்‌ தாமரையை மலரச்‌ செய்திருந்த பிரேம 
சூரியனைப்‌ பாடிப்‌ பரவி வாழ்த்தி வணங்குவதற்கே அவளுக்குக்‌ காலம்‌ போதாமலிருந்தது. 
உலகத்தில்‌ இதுகாறும்‌ யாரும்‌ கண்டும்‌ கேட்டுமறியாத அதிசயக்‌ காதற்‌ செல்வம்‌ தனக்குக்‌ 
கிட்டியிருப்பதாக எண்ணிய சிவகாமி அந்தக்‌ காதலையும்‌ காதலனையும்‌ பற்றிச்‌ சிந்திப்பதிலும்‌, 
மனோராஜ்யம்‌ செய்வதிலும்‌ வருங்காலத்தைப்‌ பற்றிய ஆகாசக்‌ கோட்டைகள்‌ கட்டுவதிலும்‌ 
எல்லையற்ற இன்பத்தை அடைந்து வந்தாள்‌. அந்த மனோராஜ்ய வாழ்க்கையிலேதான்‌ எத்தனை 
ஆனந்தம்‌! எத்தனை ஏமாற்றம்‌! கூடிக்‌ குலாவும்‌ நேரம்‌ எவ்வளவு! சொல்லம்புகளினால்‌ 
துன்புறுத்தல்‌ எவ்வளவு? அந்த எட்டு மாதத்து மனோராஜ்ய வாழ்விலே எத்தனையோ யுக 
யுகாந்திரங்களில்‌ அனுபவிக்க வேண்டிய சோகச்‌ சாயை படர்ந்த ஆனந்தங்களையும்‌ இன்ப 
ரேகை கலந்த வேதனைகளையும்‌ சிவகாமி அனுபவித்து விட்டாள்‌ என்றே சொல்ல வேண்டும்‌. 
இருக்கட்டும்‌; இப்போது சிவகாமியைப்‌ போய்ப்‌ பார்ப்போம்‌. அவள்‌ அநேகமாக வீட்டுக்குள்ளே 


11 


தன்னந்தனியாக இருக்கலாம்‌. உள்ளே போய்‌ நேரிலேயே சிவகாமியைப்‌ பார்த்து அவளுடைய 
நிலையைத்‌ தெரிந்து கொள்வோம்‌. 


வீட்டை அணுகும்போது, உள்ளே பேச்சுக்‌ குரலைக்‌ கேட்டுச்‌ சற்றுத்‌ திகைத்து 
நிற்கிறோம்‌. சிவகாமி ஏகாந்தமாயிருப்பாள்‌ அவளுடன்‌ மனம்‌ விட்டுப்‌ பேசி அவளது 
மனோநிலைமையை அறியலாம்‌ என்றல்லவா நினைத்தோம்‌? அவளுடன்‌ பேசிக்‌ கொண்டிருப்பது 
யார்‌? ஒருவேளை அவளுடைய செவிட்டு அத்தையாயிருக்குமோ? இல்லை; ஆடவரின்‌ குரல்‌, 
அதிலும்‌ இரண்டூ மூன்று ஆடவர்‌ குரல்கள்‌ அல்லவா கேட்கின்றன? 


உள்ளே நுழைவதற்கு முன்னால்‌ வாசற்படிக்கு அருகில்‌ நின்று சம்பாஷணையைச்‌ சற்று 
ஒட்டுக்‌ கேட்டு விட்டு உள்ளே போகக்‌ கூடிய சந்தர்ப்பந்தானா என்பதை தெரிந்து கொள்வோம்‌. 
"அம்மணி! எங்களிடம்‌ கோபித்துக்‌ கொண்டு என்ன பயன்‌? பல்லவ குமாரரின்‌ 
கட்டளையைத்தானே நிறைவேற்றுகிறோம்‌?" என்று ஒரு ஆண்குரல்‌ சொல்லிற்று. 
"பல்லவகுமாரரும்‌ ஆயிற்று! கட்டளையும்‌ ஆயிற்று! மாமல்லருக்கு இன்றைக்கு வேறு வேலை 
இல்லை போலிருக்கிறது! திடீரென்று சிற்பியின்‌ மகளை நினைத்துக்‌ கொண்டாராக்கும்‌. 
இருக்கட்டும்‌; அந்தத்‌ தந்தப்‌ பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது? திறந்து காட்டுங்கள்‌!" என்று 
கோபங்கொண்ட கோமகளின்‌ அதிகாரக்‌ குரலில்‌ சிவகாமி ஆக்ஞாபித்தாள்‌. 


"தென்பாண்டி நாட்டிலே கொற்கைத்‌ துறைமுகத்தில்‌ குளித்து எடுத்த அற்புதமான 
முத்துமாலைகள்‌ இந்தத்‌ தந்தப்‌ பெட்டியில்‌ இருக்கின்றன. அம்மணி! இதோ பாருங்கள்‌! கன்யா 
குப்ஜத்து ஹர்ஷவர்த்தன சக்கரவர்த்தியின்‌ பட்ட மகிஷி கழுத்திலேகூட இம்மாதிரி முத்து 
மாலை கிடையாது! எப்படி ஜொலிக்கிறது, பார்த்தீர்களா?" என்று ஏவலாளன்‌ கூறினான்‌. 
"போதும்‌, போதும்‌! இந்த முத்துமாலைகள்‌ யாருக்கு வேண்டும்‌? உங்கள்‌ குமார 
சக்கரவர்த்தியிடம்‌ நான்‌ சொன்னதாகச்‌ சொல்லு; ஆயனச்‌ சிற்பியின்‌ வீட்டுக்கு அருகே 
தாமரைக்‌ குளக்கரையில்‌ புன்னை மரம்‌ ஒன்று புஷ்பித்திருக்கிறது. காலை நேரத்தில்‌ 
அம்மரத்தடிக்குச்‌ சென்றால்‌ தரையிலே ஆயிரமாயிரம்‌ முத்துக்கள்‌ சொரிந்து கிடக்கும்‌. அந்தப்‌ 
புன்னை மலர்‌ முத்துக்களின்‌ அழகுக்கு உறைபோடக்‌ காணாது இந்தக்‌ கொற்கை முத்து என்று 
சொல்லு. வேண்டுமானால்‌, ஒருநாள்‌ காலையில்‌ வந்து பார்த்து விட்டுப்‌ போகட்டும்‌. அதோ! 
அந்தத்‌ தங்கப்‌ பேழையில்‌ என்ன இருக்கிறது?" என்று சிவகாமி கேட்டாள்‌. 


"அம்மணி! அலைகடலின்‌ ஆழத்திலே செளந்தரிய தேவதை ஒளித்து வைத்திருந்த 
பவளங்கள்‌, சமுத்திர ராஜனின்‌ கடூங்காவலை மீறி அபகரித்துக்‌ கொண்டு வரப்பட்டவை, 
மன்னாதி மன்னர்களெல்லாம்‌ தங்கள்‌ மணிமகுடத்தில்‌ புனைவதற்கு ஆசைப்படக்கூடியவை, 
ஒப்பற்ற பவளங்கள்‌, இந்தத்‌ தங்கப்‌ பேழையில்‌ இருக்கின்றன. பாரத நாடெங்கும்‌ புகழ்பெற்ற 
பரத சாஸ்திர ராணியின்‌ மேனியை அலங்கரிப்பதற்கு உகந்தவை என்று இந்தப்‌ பவள 
மாலைகளைப்‌ பல்லவ குமாரர்‌ அனுப்பி இருக்கிறார்‌..." "அழகுதான்‌! இந்தப்‌ பவள மாலைகள்‌ 
உங்கள்‌ பல்லவ குமாருக்கு அதிசயமாய்த்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌ அவரிடம்‌ நீ போய்ச்‌ சொல்லு; 
ஆயனச்‌ சிற்பி வீட்டின்‌ இரண்டாம்‌ கட்டிலே அந்தச்‌ சிற்பியின்‌ மகள்‌ வளர்க்கும்‌ கிளிகள்‌ 
இருக்கின்றன. அந்தக்‌ கிளிகளின்‌ வாயில்‌ உள்ள செம்பவளத்துக்கு எப்பேர்ப்பட்ட கடல்‌ 
பவளமும்‌ இணையாகாது. வேண்டுமானால்‌ நேரிலே வந்து பார்த்துவிட்டுப்‌ போகும்படிச்‌ 
சொல்லு. இருக்கட்டும்‌; அதோ அந்தக்‌ கூடைகளிலே என்ன?" 


"அரண்மனை உத்தியானவனத்திலே மலர்ந்த சண்பகப்‌ பூக்கள்‌, குண்டு மல்லிகைகள்‌, 
பிச்சி மலர்கள்‌..." "வேண்டாம்‌, வேண்டாம்‌! உடனே எல்லாவற்றையும்‌ வெளியே கொண்டு 
போங்கள்‌. உங்கள்‌ பல்லவ குமாரரிடம்‌, 'சிவகாமி ஒரு காலத்தில்‌ பூ என்றால்‌ 
பிராணனாயிருந்ததுண்டு, ஆனால்‌, ஏதோ ஒரு காரணத்தினால்‌ இப்போது பூவைக்‌ கண்டால்‌ 
பிடிப்பதேயில்லையாம்‌!' என்று தெரியப்படுத்துங்கள்‌... ஆமாம்‌; இதையெல்லாம்‌ எதற்காக 
இப்போது பல்லவ குமாரர்‌ அனுப்பினாராம்‌?" 


12 


"இன்றைக்குத்‌ தங்களுடைய பிறந்த தினம்‌ என்பதற்காக அனுப்பியுள்ளார்‌, அம்மணி!" 
"அப்படியா? மிகவும்‌ சந்தோஷம்‌ இந்த ஏழைச்‌ சிற்பி மகளின்‌ பிறந்த தினத்தைக்‌ குமார 
சக்கரவர்த்தி நினைவு வைத்துக்‌ கொண்டிருப்பது பற்றி நிரம்பச்‌ சந்தோஷம்‌. ஆனால்‌, 
அவருடைய ஞாபக சக்தியில்‌ ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்க வேண்டும்‌. நீங்கள்‌ இந்தப்‌ 
பொருள்களையெல்லாம்‌ எடுத்துக்‌ கொண்டு போய்‌ 'இன்று சிவகாமியின்‌ பிறந்த நாள்‌ இல்லை' 
என்று சொல்லி விடுங்கள்‌. 'சிவகாமி என்கிற பெண்‌ பூமியில்‌ பிறக்கவே இல்லை' என்று பல்லவ 
குமாரரிடம்‌ சொல்லிவிடுங்கள்‌!" 


இதென்ன விந்தை? சற்று முன்னால்‌, ஆயனச்‌ சிற்பியை வீட்டுக்கு வெளியே மரத்தடியில்‌ 
பார்த்தோமல்லவா? இப்போது வீட்டுக்குள்ளேயிருந்து அவருடைய கனிந்த குரலைக்‌ 
கேட்கிறோம்‌:- "குழந்தாய்‌! சிவகாமி! உனக்கு என்ன வந்து விட்டது? ஏன்‌ இப்படி இவர்களை 
விரட்டியடிக்கிறாய்‌? குமார சக்கரவர்த்தியே உன்னுடைய பிறந்த தினத்தை ஞாபகம்‌ வைத்துக்‌ 
கொண்டிருந்து வரிசைகள்‌ அனுப்பியிருக்கும்போது.." "சும்மா இருங்கள்‌, அப்பா! குமார 
சக்கரவர்த்தியை இலேசுப்பட்டவர்‌ என்று நினைக்காதீர்கள்‌. முத்துமாலையையும்‌, ரத்தின 
ஹாரத்தையும்‌, புஷ்பக்‌ கூடைகளையும்‌ அனுப்பி நம்மை ஏமாற்றிவிடப்‌ பார்ப்பார்‌. யாரை 
நம்பினாலும்‌ மாமல்லரை நம்பக்‌ கூடாது. ஏவலாளர்களே! ஏன்‌ நிற்கிறீர்கள்‌? எடுங்கள்‌ இவற்றை 
எல்லாம்‌! உடனே நடையைக்‌ கட்டூங்கள்‌ எடுக்கிறீர்களா, இல்லையா!" "இதோ எடுத்து 
க்கொண்டு போகிறோம்‌, அம்மா! இதோ எடுத்துக்கொண்டு போகிறோம்‌." 


இவ்வாறு பயந்து நடுங்கிக்‌ கொண்டு கூறிய ஏவலர்கள்‌, வரிசைப்‌ பொருள்களை எடுத்து 
க்கொண்டு வீட்டுக்கு வெளியே வருவார்களென்று நாம்‌ எதிர்பார்க்கிறோம்‌. ஆனால்‌, யாரும்‌ 
வெளியே வருகிற வழியைக்‌ காணோம்‌! நல்ல மர்மம்‌ இது! வீட்டுக்குள்ளே பேச்சுக்‌ குரல்‌ மட்டும்‌ 
கேட்கிறதே தவிர, வேறு நடமாடும்‌ சந்தடியைக்‌ காணோமே? வியப்பாக அல்லவா இருக்கிறது! 
உள்ளே போய்ப்‌ பார்த்து விடலாம்‌. 


உள்ளே போனால்‌, நமது வியப்பு ஒன்றுக்குப்‌ பதின்மடங்காகிறது. ஏனெனில்‌, உள்ளே 
சக்கரவர்த்திக்காக ஆயனர்‌ அமைத்திருந்த சிற்ப சிம்மாசனத்திலே சிவகாமி மட்டுந்தான்‌ 
தன்னந்தனியாக  உட்கார்ந்திருக்கிறாள்‌! இத்தனை நேரமும்‌ அவள்‌ சம்பாஷணை 
நடத்தியதெல்லாம்‌ யாருடன்‌? இதோ மர்மம்‌ வெளியாகிறது சிவகாமி பேசுகிறாள்‌; தனக்குத்‌ 
தானே பேசிக்‌ கொள்கிறாள்‌. "ஏவலாளர்களே, இங்கே வாருங்கள்‌!" என்கிறாள்‌. ஒருவரும்‌ 
வரவில்லை ஆனாலும்‌ எதிரில்‌ யாரோ இருப்பதாக எண்ணிக்‌ கொண்டு பேசுகிறாள்‌. "உங்கள்‌ 
பல்லவ குமாரரிடம்‌ இதையும்‌ சொல்லுங்கள்‌. 'மாமல்லர்‌ என்றைக்கு மனம்‌ கனிந்து சிற்பி மகள்‌ 
சிவகாமியைப்‌ பார்ப்பதற்கு வருகிறாரோ, அன்றைக்குத்தான்‌ அவளுக்குப்‌ பிறந்த தினம்‌' என்று 
சொல்லுங்கள்‌, தெரிகிறதா?" 


இவ்விதம்‌ சொல்லிவிட்டுச்‌ சிவகாமி சற்றுச்‌ சும்மா இருந்தாள்‌. பிறகு மறுபடியும்‌ 
பேசினாள்‌; ஆனால்‌ இந்தத்‌ தடவை குரல்‌ மாறுபட்டிருந்தது. இப்போது நாம்‌ கேட்பது 
ஆண்பிள்ளைக்‌ குரல்‌; ஏற்கனவே கேட்ட ஏவலாளனின்‌ குரல்தான்‌. "அம்மணி! மன்னிக்க 
வேண்டும்‌ தங்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த வரிசைப்‌ பொருள்களை அனுப்பிய 
பல்லவ குமாரர்‌, சற்று நேரத்துக்கெல்லாம்‌ தாமே தங்க ரதத்தில்‌ வருவதாகவும்‌ தெரியப்படுத்தச்‌ 
சொன்னார்‌." 


மறுபடியும்‌ சிவகாமியின்‌ மகிழ்ச்சி ததும்பிய உண்மைக்‌ குரல்‌ "ஆஹா! மாமல்லரே 
வருவதாகச்‌ சொன்னாரா! அப்படியானால்‌ இன்றைக்கு என்‌ பிறந்தநாள்தான்‌!... அப்பா! 
இன்றைக்கு உங்கள்‌ மகளின்‌ பிறந்தநாள்‌ தெரிகிறதா? என்ன பேசாமல்‌ இருக்கிறீர்கள்‌! 
இன்றைக்கு ஒரு நாளாவது பச்சிலை அரைப்பதை நிறுத்துங்கள்‌... அதோ ரதம்‌ வரும்‌ சத்தம்‌ 
கேட்கிறதே!" 


சிவகாமி, சிம்மாசனத்திலிருந்து துள்ளி எழுந்தாள்‌. அப்போது, உண்மையாகவே 
வீட்டுக்கு வெளியில்‌ ரதம்‌ வரும்‌ சத்தம்‌ கேட்டது. முகத்தில்‌ சொல்ல முடியாத ஆவல்‌ ததும்பப்‌ 


13 


பரபரப்புடன்‌ வாசற்புறம்‌ ஓடிவந்து பார்த்தாள்‌. வீட்டை நெருங்கி ரதம்‌ வந்து கொண்டிருந்தது. 
அது குமார சக்கரவர்த்தியின்‌ தங்கரதம்தான்‌. ரதசாரதியும்‌ கண்ணபிரான்‌ தான்‌; ஆனால்‌, 
ரதத்தில்‌ இருப்பது யார்‌? வேறு யாரோபோல்‌ இருக்கிறதே! ஆஹா! என்ன ஏமாற்றம்‌! 
வருகிறவர்‌ யாராயிருந்தாலும்‌, நிச்சயமாக மாமல்லர்‌ அல்ல! சிவகாமி, அந்தச்‌ சிற்ப வீட்டின்‌ 
வாசல்‌ தூணைப்‌ பிடித்துக்‌ கொண்டு கற்சிலையைப்‌ போல்‌ நின்றாள்‌. 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 
காதற்புயல்‌ 


சிற்ப வீட்டின்‌ வாசலில்‌ வந்து நின்ற சிவகாமியைக்‌ கண்டதும்‌, பரஞ்சோதியின்‌ கண்கள்‌ 
அவளை ஏறிட்டுப்‌ பார்க்க முடியாமல்‌ தரையை நோக்கின. ஆயனச்‌ சிற்பியின்‌ மகள்‌ சாதாரண 
மானிடப்‌ பெண்‌ அல்ல, தெய்வாம்சம்‌ உடையவள்‌ என்ற எண்ணம்‌ முதன்முதலில்‌ அந்த வீட்டுக்கு 
வந்திருந்தபோது பரஞ்சோதியின்‌ உள்ளத்தில்‌ தோன்றியிருந்தது. சிவகாமிக்கும்‌ 
மாமல்லருக்கும்‌ ஏற்பட்டிருந்த இருதய பாசத்தைப்‌ பற்றி முன்பே அவர்‌ ஒருவாறு ஊகித்துத்‌ 
தெரிந்து கொண்டிருந்தார்‌. நேற்றிரவு பல்லவ குமாரரின்‌ வாய்மொழியினாலேயே அது 
உறுதிப்பட்டது. 


அரண்மனை நிலா மாடத்தில்‌ சரத்கால சந்திரனின்‌ அமுத கிரண போதையை 
அனுபவித்துக்‌ கொண்டு, சிநேகிதர்கள்‌ இருவரும்‌ பேசிக்‌ கொண்டிருந்த போது, மாமல்லர்‌ 
தம்முடைய இருதயத்தையே அவருக்குத்‌ திறந்து காட்டி விட்டார்‌. இத்தனை நாளும்‌ 
மாமல்லரின்‌ உள்ளத்தில்‌ அணைபோட்டுத்‌ தடுத்து வைத்திருந்த பிரேமைப்‌ பிரவாகமானது 
அவருடைய இருதய அந்தரங்கத்தை வெளியிடக்கூடிய உற்ற தோழன்‌ ஒருவன்‌ கிடைத்த 
உடனே, அணையை ஒரே மோதலில்‌ இடித்துத்‌ தள்ளி விட்டு அமோக வெள்ளமாகப்‌ பாய்ந்தது. 
பரஞ்சோதி அந்த வெள்ளத்தில்‌ அகப்பட்டுக்கொண்டு திக்குமுக்காடிப்‌ போனார்‌. இந்த மாதிரி 
காதல்‌ வெறி அவருக்கு முற்றிலும்‌ புதுமையாயிருந்தது. திருவெண்காட்டில்‌ நமசிவாய வைத்தியர்‌ 
வீட்டில்‌ அவருடைய உள்ளத்தைக்‌ கவர்ந்த நங்கை ஒருத்தியும்‌ இருக்கத்தான்‌ இருந்தாள்‌. 
ஆனால்‌, அவளுடைய நினைவானது பரஞ்சோதிக்கு அமைதி கலந்த இன்பத்தையே 
உண்டாக்கியது. மாமல்லருடைய காதலோ அவருடைய உள்ளத்தை, கடூம்‌ புயல்‌ காற்று சுழன்று 
அடிக்கும்‌ மலை சூழ்ந்த பிரதேசமாகவும்‌, திடீர்‌ திடீர்‌ என்று தீயையும்‌ புகையையும்‌ கக்கும்‌ 
எரிமலையாகவும்‌, பிரம்மாண்டமான அலைகள்‌ மலை மலையாக எழுந்து மோதும்‌ 
குடாக்கடலாகவும்‌ செய்திருப்பதைப்‌ பரஞ்சோதி கண்டார்‌. 


மாமல்லருடைய காதல்‌ வேகம்‌ பரஞ்சோதிக்குப்‌ பெருவியப்பை உண்டாக்கிற்று; 
அதோடு பயத்தையும்‌ உண்டாக்கிற்று. அவர்களுடைய காதல்‌ பூர்த்தியாவதற்கு எத்தனை 
எத்தனை தடைகள்‌ இருக்கின்றன என்பதை எண்ணியபோது பரஞ்சோதியின்‌ மனம்‌ கனிந்தது. 
எல்லாவற்றிலும்‌ பெரிய தடை, மகேந்திர சக்கரவர்த்தியின்‌ விருப்பம்‌ 
வேறுவிதமாயிருந்ததேயாகும்‌. அந்தப்‌ பெருந்தடைக்குப்‌ பரிகாரம்‌ உண்டா? அது எப்போதாவது 
நிவர்த்தியாகக்‌ கூடுமா? 


சென்ற எட்டு மாதத்தில்‌ சக்கரவர்த்தியிடம்‌ நெருங்கிப்‌ பழகி, அவருடைய அன்புக்கும்‌ 
நம்பிக்கைக்கும்‌ பாத்திரமாகி, அநேக விஷயங்களில்‌ அவருடைய அந்தரங்கக்‌ கருத்து 
க்களையெல்லாம்‌ அறிந்திருந்த பரஞ்சோதி, மாமல்லரின்‌ காதலைப்பற்றிச்‌ சக்கரவர்த்திக்குத்‌ 
தெரியுமென்றும்‌ அதை அவர்‌ விரும்பவில்லையென்றும்‌ திட்டமாய்த்‌ தெரிந்து கொண்டிருந்தார்‌. 
எனவே, இப்போது அவருடைய நிலைமை மிகவும்‌ தர்ம சங்கடமாய்ப்‌ போயிருந்தது. ஒரு 
பக்கத்தில்‌, அவருடைய மனப்பூர்வமான பக்திக்குப்‌ பாத்திரமானவரும்‌, தந்தையின்‌ ஸ்தானத்தை 
வகிப்பவருமான மகேந்திரர்‌, குமார சக்கரவர்த்தியின்‌ உள்ளத்தைச்‌ சிவகாமியிடமிருந்து திருப்ப 
விரும்புகிறார்‌ என்பதை அவர்‌ அறிந்திருந்தார்‌. மாமல்லரோ, தம்முடைய இருதய 


14 


அந்தரங்கத்தையெல்லாம்‌ வெளியிடுவதற்குரிய உற்ற துணைவராக அவரைப்‌ பாவித்து, தம்‌ 
மனோரதத்தை நிறைவேற்றிக்‌ கொடுப்பதற்கு அவருடைய ஒத்தாசையை எதிர்பார்க்கிறார்‌. 
சக்கரவர்த்திக்கு உகந்ததைச்‌ செய்தால்‌, தம்மை நம்பிய சிநேகிதருக்குத்‌ துரோகம்‌ 
செய்வதாகும்‌. சிநேகிதருக்கு உகந்ததைச்‌ செய்தாலோ சக்கரவர்த்திக்கு விருப்பமில்லாததைச்‌ 
செய்ததாக முடியும்‌. 


இந்தத்‌ தர்ம சங்கடம்‌ ஒருபுறமிருக்க சிவகாமியின்‌ நிலைமை என்ன? அவளுக்கு 
நன்மையானது எது? இந்தப்‌ பொருத்தமில்லாத காதலினால்‌, அவளுக்கு உண்மையில்‌ நன்மை 
உண்டாகுமா? இது விஷயத்தில்‌, ஆயனருடைய அபிப்பிராயந்தான்‌ என்ன? இத்தனை மனக்‌ 
குழப்பங்களுக்கிடையே ஒன்று மட்டும்‌ மிகத்‌ தெளிவாயிருந்தது. சிவகாமி என்று எண்ணியதுமே, 
அவருடைய மனத்தில்‌ பயபக்தியும்‌ மரியாதையும்‌ அன்பும்‌ அபிமானமும்‌ சங்கோசமும்‌ 
வாத்ஸல்யமும்‌ கலந்த புனிதமான தெய்வீக உணர்ச்சி தோன்றிற்று. சிவகாமி விஷயத்தில்‌ 
அவருடைய மன நிலைமைக்குத்‌ தகுந்த உதாரணம்‌ சொல்ல வேண்டுமானால்‌, சீதாதேவி 
விஷயத்தில்‌ லக்டமணனுடைய மன நிலைமையைத்தான்‌ சொல்ல வேண்டும்‌. 


ரதத்தில்‌ இருந்தது மாமல்லர்‌ அல்ல என்று கண்டதும்‌, வருகிறவர்கள்‌ வேறு யார்‌ என்று 
தெரிந்து கொள்ளக்கூடச்‌ சிவகாமி ஆசைப்படவில்லை. உடனே அவளுடைய கவனம்‌ ரதத்தை 
ஓட்டிக்கொண்டு வந்த கண்ணபிரான்‌ மீது சென்றது. கண்ணபிரான்‌ ரதத்தின்‌ முகப்புத்‌ 
தட்டிலிருந்து குதித்து முன்னால்‌ வர, பரஞ்சோதி அவனைத்‌ தொடர்ந்து பின்னால்‌ வந்தார்‌. 
அவர்கள்‌ நெருங்கி வந்ததும்‌, சிவகாமி கண்ணபிரானை நோக்கி, "அண்ணா! வீட்டில்‌ எல்லாரும்‌ 
செளக்கியமா?" என்று கேட்டாள்‌. அவளுடைய குரலில்‌ தீனமும்‌ ஏமாற்றமும்‌ நன்கு தொனித்தன. 


"இல்லை, தாயே! இல்லை! வீட்டில்‌ ஒருவரும்‌ செளக்கியம்‌ இல்லை. கமலிக்குத்‌ 
தலைவலி, அப்பாவுக்கு முழங்கால்‌ வலி, எனக்கும்‌ உடம்பு சரியாகவே இல்லை..." "உங்களுக்கு 
என்ன அண்ணா?" என்று சிவகாமி கேட்டாள்‌. "அதுதான்‌ தெரியவில்லை வயிற்றில்‌ ஏதோ 
கோளாறு. கமலி, 'உன்‌ வியாதிக்கு மருந்து பூனைதான்‌!' என்கிறாள்‌." "பூனை மருந்தா? இது 
என்ன கூத்து!" என்றாள்‌ சிவகாமி. "ஆமாம்‌, தாயே! இப்போதெல்லாம்‌ எனக்கு அசாத்தியமாகப்‌ 
பசிக்கிறது. நேற்று ராத்திரி கமலி சுட்டு வைத்திருந்த ஒன்பது அப்பம்‌, ஏழு தோசை, பன்னிரண்டு 
கொழுக்கட்டை அவ்வளவையும்‌ தின்று விட்டு, 'இன்னும்‌ ஏதாவது இருக்கிறதா கமலி! என்று 
கேட்டேன்‌. 'உன்‌ வயிற்றில்‌ எலி இருக்கிறது; ஒரு பூனையைச்‌ சாப்பிடு, அப்போதுதான்‌ உன்‌ பசி 
தீரும்‌ என்றாள்‌!" 


இதைக்‌ கேட்ட சிவகாமி 'கலீரென்று சிரித்தாள்‌. பரஞ்சோதியினாலும்‌ 
சிரிக்காமலிருக்க முடியவில்லை. பரஞ்சோதியின்‌ சிரிப்புச்‌ சத்தத்தைக்‌ கேட்ட சிவகாமி அவர்‌ 
பக்கம்‌ திரும்பிப்‌ பார்த்தாள்‌ ஆஹா! இது யார்‌? பரஞ்சோதி தைரியமடைந்து, "அம்மணி! 
என்னைத்‌ தெரியவில்லையா?" என்று கேட்டார்‌. "யார்‌? திருவெண்காட்டிலிருந்து...": "ஆம்‌ 
நான்தான்‌! திருவெண்காட்டு நமசிவாய வைத்தியரிடமிருந்து அப்பாவுக்கு ஓலை கொண்டுவந்த 
பரஞ்சோதிதான்‌..."' 


அப்போது கண்ணபிரான்‌ குறுக்கிட்டு, "மன்னிக்க வேண்டும்‌! கல்யாணச்‌ சந்தடியில்‌ 
மாப்பிள்ளையை மறந்து போனேன்‌. தாயே! இவர்‌ யார்‌ என்று நான்‌ சொல்கிறேன்‌. காஞ்சிக்‌ 
கோட்டையின்‌ பிரதம தளபதி இவர்‌. கோட்டைக்‌ காவலுக்காகச்‌ சக்கரவர்த்தியே இவரை 
அனுப்பியிருக்கிறார்‌. இனிமேல்‌ காஞ்சிக்‌ கோட்டையைப்‌ போல்‌ ஒளிந்து கொள்வதற்குப்‌ 
பத்திரமான இடம்‌ பூலோகத்திலேயே கிடையாது. இவருடைய கட்டளை இல்லாமல்‌ யமன்கூட 
இனிமேல்‌ கோட்டைக்குள்‌ நுழைய முடியாது!" என்றான்‌. 


கண்ணபிரான்‌ ஒருமாதிரி விதூஷகன்‌. இந்த மாதிரியெல்லாம்‌ மாமல்லரிடமே 
பேசுவதற்கு உரிமை பெற்றவன்‌ என்று பரஞ்சோதி அறிந்திருந்தார்‌. எனவே, அவனுடைய 
பேச்சைப்‌ பொருட்படுத்தாமல்‌, சிவகாமியை நோக்கி, "அப்பா எங்கே? உள்ளே இருக்கிறாரா?" 
என்று கேட்டார்‌. கண்ணபிரானுடைய வேடிக்கைப்‌ பேச்சு அந்தச்‌ சமயம்‌ சிவகாமிக்கும்‌ 


15 


பிடிக்கவில்லை என்று அவளுடைய முகக்குறி காட்டிற்று. "அப்பா அதோ வருகிறார்‌!" என்றாள்‌. 
பரஞ்சோதி திரும்பிப்‌ பார்த்தார்‌ ஆயனர்‌ மரத்தடியிலிருந்து வீட்டை நோக்கி வந்து 
கொண்டிருந்தார்‌. அவர்‌ அருகில்‌ வந்ததும்‌ தளபதி பரஞ்சோதி, "ஐயா! என்னை அடையாளம்‌ 
தெரிகிறதா?" என்று கேட்டார்‌. உடனே ஆயனர்‌ ஆவலுடன்‌, "யார்‌? பரஞ்சோதியா?" என்று 
விரைந்து வந்து அவரைத்‌ தழுவிக்‌ கொண்டார்‌. பிறகு, சற்றுத்‌ தாழ்ந்த குரலில்‌, "தம்பி! போன 
காரியம்‌ எப்படி? காயா, பழமா?" என்று கேட்டார்‌. 


அப்போது அவருடைய கண்களில்‌ தோன்றிய வெறியையும்‌, குரலில்‌ தொனித்த 
பரபரப்பையும்‌ கவனித்த பரஞ்சோதிக்குக்‌ கண்ணில்‌ நீர்‌ துளித்தது. தழுதழுத்த மெல்லிய 
குரலில்‌, "இந்தத்‌ தடவை காரியம்‌ ஜயமாகவில்லை; வெறுங்கையுடனேதான்‌ திரும்பி 
வந்திருக்கிறேன்‌. ஆனால்‌, என்றைக்காவது ஒருநாள்‌ நிச்சயமாக அஜந்தா இரகசியத்தை 
அறிந்து வந்து உங்களுக்குத்‌ தெரிவிப்பேன்‌" என்று கூறினார்‌. "வேண்டாம்‌, தம்பி! வேண்டாம்‌ நீ 
வழியில்‌ பல்லவ சைனியத்தில்‌ சேர்ந்துவிட்டதாக நானும்‌ கேள்விப்பட்டேன்‌. ஒருவேளை 
பொய்யாயிருக்குமோ என்று நினைத்தேன்‌, அதனால்‌ பாதகமில்லை. என்றும்‌ அழியா வர்ண 
இரகசியத்தை நானே சீக்கிரத்தில்‌ கண்டுபிடித்து விடுவேன்‌. தம்பி! சில புதிய சோதனைகள்‌ 
செய்து கொண்டிருக்கிறேன்‌; வருகிறாயா காட்டுகிறேன்‌!" என்று ஆயனர்‌ தாம்‌ உட்கார்ந்திருந்த 
மரத்தடியை நோக்கினார்‌. இதற்குள்‌, சிவகாமி "அப்பா! அண்ணன்‌ எட்டு மாதங்கள்‌ கழித்து 
வந்திருக்கிறார்‌. உள்ளே வந்து உட்காரச்‌ சொல்லுங்கள்‌. எல்லாம்‌ விவரமாகக்‌ கேட்கலாம்‌" 
என்றாள்‌. "ஆமாம்‌, ஆமாம்‌! வா, தம்பி!" என்று கூறி, ஆயனர்‌ பரஞ்சோதியை வீட்டுக்குள்‌ 
அழைத்துச்‌ சென்றார்‌. 


ஆறாம்‌ அத்தியாயம்‌ 
கலை வெறி 


ஆயனர்‌ வீட்டூச்‌ சிற்ப மண்டபமானது கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு முன்பு பார்த்தது 
போலவே இருப்பதையும்‌, ஆயனர்‌ அப்போது அரைகுறையாக வேலை செய்து விட்டிருந்த 
சிலைகள்‌ இன்னும்‌ அரைகுறையாகவே இருப்பதையும்‌ பரஞ்சோதி பார்த்தபோது, அவருடைய 
மனத்தில்‌ இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு சோர்வு உண்டாயிற்று. "இந்த யுத்தம்‌ 
என்னத்திற்காக வந்தது?" என்ற எண்ணமும்‌ அவருடைய வீர உள்ளத்தில்‌ தோன்றியது. 
தாழ்வாரத்தின்‌ முனையில்‌ ஆயனரும்‌ பரஞ்சோதியும்‌, உட்கார்ந்திருந்தார்கள்‌. சிவகாமி 
முன்னொரு சமயம்‌ நின்றது போலவே இப்போதும்‌ அருகிலிருந்த தூணைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
நின்றாள்‌. 


"உங்களுக்குத்‌ தெரியுமா, அப்பா! இவர்தான்‌ இப்போது காஞ்சிக்‌ கோட்டையின்‌ 
தளபதி!" என்றாள்‌ சிவகாமி. "அப்படியா! தம்பியின்‌ முகக்‌ களையைப்‌ பார்த்து, இவன்‌ பெரிய 
பதவிக்கு வருவான்‌ என்று அப்பொழுதே நாகநந்தியடிகள்‌ சொன்னார்‌..." என்று கூறிய ஆயனர்‌, 
சட்டென்று நினைத்துக்‌ கொண்டு, "தம்பி! ஓலையை என்ன செய்தாய்‌?" என்று கேட்டார்‌. "ஐயா, 
அது விஷயத்திலேதான்‌ ஏமாந்து போய்விட்டேன்‌. தாங்களும்‌ நாகநந்தியும்‌ எவ்வளவோ 
எச்சரித்திருந்தும்‌ பயனில்லாமல்‌ போய்விட்டது, ஓலை..." "அடாடா! அதைச்‌ 
சக்கரவர்த்தியிடம்‌..." "ஆம்‌ ஐயா! ஓலை சக்கரவர்த்தியிடம்‌ சிக்கிவிட்டது." "ஆஹா!" என்ற 
ஆயனர்‌, பிறகு, "மகேந்திர வர்மர்‌ அதைப்‌ பற்றி என்ன சொன்னார்‌?" என்று கேட்டார்‌. 
"மகேந்திரவர்மரா? நான்‌ பல்லவ சக்கரவர்த்தியைச்‌ சொல்லவில்லையே; வாதாபி 
சக்கரவர்த்தியையல்லவா சொன்னேன்‌? வழியில்‌ என்னை வாதாபி வீரர்கள்‌ பிடித்துக்‌ 
கொண்டுபோய்ப்‌ புலிகேசியின்‌ முன்னால்‌ நிறுத்தினார்கள்‌. ஓலையையும்‌ அவர்கள்தான்‌ 
பலாத்காரமாய்‌ கைப்பற்றிக்‌ கொண்டார்கள்‌..." 


16 


ஆயனர்‌ வாயிலிருந்து மீண்டும்‌, 'ஆ!' என்னும்‌ வியப்பொலி எழுந்தது. அதே சமயத்தில்‌ 
எங்கேயோ, யாரோ, பெருமூச்சு விடுவதுபோல்‌ சத்தம்‌ கேட்டது. பாம்பின்‌ சீறல்‌ போன்ற அந்தச்‌ 
சத்தத்தைப்‌ பரஞ்சோதி கவனித்தார்‌. ஆனால்‌, ஆயனராவது சிவகாமியாவது கவனிக்கவில்லை. 
சிவகாமி அப்போது வாசற்பக்கத்தை உற்று நோக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. அங்கே உள்‌ 
வாசற்படியண்டை நின்ற கண்ணபிரான்‌ சிவகாமியை நோக்கி ஏதோ சமிக்ஞை செய்து 
கொண்டிருந்தான்‌. 


"தம்பி! உண்மையாகவே நீ வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியைப்‌ பார்த்தாயா?" என்று 
ஆயனர்‌ வியப்புடன்‌ கேட்டார்‌. "ஆம்‌, ஐயா! அதோ, அந்த புத்த விக்கிரகம்‌ உள்ள தூரத்தில்‌ 
வாதாபி சக்கரவர்த்தி இருந்தார்‌..." "சக்கரவர்த்தி என்ன சொன்னார்‌?" "யாருக்குத்‌ தெரியும்‌? 
நான்‌ அறியாத பாஷையில்‌ அவர்‌ பேசினார்‌... தங்களுக்கு இருக்கும்‌ ஆவலைப்‌ பார்த்தால்‌, 
வாதாபி சக்கரவர்த்தியைப்‌ பார்க்க விரும்புவதாய்த்‌ தோன்றுகிறதே!" "ஆம்‌, தம்பி! உன்னை 
அனுப்பாமல்‌, நானே ஓலையை எடுத்துக்‌ கொண்டு போயிருக்கக்கூடாதா என்று கூடத்‌ 
தோன்றுகிறது!" "ஏன்‌ அவ்வளவு ஆர்வம்‌, ஐயா?" "வாதாபி சக்கரவர்த்தி இளம்பிராயத்தில்‌ 
அஜந்தா மலையில்‌ இரண்டு வருஷம்‌ இருந்தாராம்‌. ஆகையால்‌ அவருக்கு அஜந்தா வர்ணத்தின்‌ 
இரகசியம்‌ தெரிந்திருக்குமல்லவா?" 


வஜ்ரபாஹு கலைகளை இகழ்ந்து கூறியதெல்லாம்‌ பரஞ்சோதிக்கு அப்போது நினைவு 
வந்தது. அது எவ்வளவு உண்மை? ஆயனரின்‌ கலை வெறி அவரை எப்படிப்‌ பைத்தியமாக 
அடித்திருக்கிறது? புலிகேசி பகை அரசன்‌ என்பதைக்கூட, மறந்து அவனைப்‌ பார்க்கும்‌ ஆவலை 
உண்டாக்கியிருக்கிறதல்லவா?'" "ஐயா! நான்‌ முக்கியமாக எதற்காக வந்தேனோ, அந்தக்‌ 
காரியத்தை இன்னும்‌ சொல்லவில்லை. சக்கரவர்த்தி தங்களிடம்‌ ஒரு செய்தி தெரிவிக்கச்‌ 
சொல்லி எனக்கு ஆக்ஞாபித்தார்‌..." "எந்தச்‌ சக்கரவர்த்தி? என்றார்‌ ஆயனர்‌. "மகேந்திர 
பல்லவர்தான்‌!" 


"ஆ! மகேந்திர பல்லவர்‌! அவரைப்‌ பற்றி நான்‌ என்னவெல்லாமோ நினைத்திருந்தேன்‌. 
ஒரு சமயம்‌ இந்தப்‌ பல்லவ இராஜ்யத்திலுள்ள சிற்பிகள்‌ எல்லாம்‌ சேர்ந்து சபைகூடி மகேந்திர 
பல்லவருக்கு 'விசித்திர சித்தர்‌' என்று பட்டம்‌ கொடுத்தோம்‌. அதைக்‌ காட்டிலும்‌ 'சபல சித்தர்‌' 
என்று அவருக்குப்‌ பெயர்‌ கொடுத்திருக்கலாம்‌." "ஏன்‌ இப்படிச்‌ சொல்கிறீர்கள்‌, ஐயா?" "பார்‌, 
தம்பி! இங்கிருந்து என்னை மாமல்லபுரத்துக்குப்‌ போகச்‌ சொன்னார்‌. 'ஐந்து மலைக்‌ 
கோயில்களும்‌ ஆறு மாதத்தில்‌ முடிய வேண்டும்‌' என்றார்‌. ஒரு மாதத்திற்குள்ளாக, 'கோயில்‌ 
வேலையை நிறுத்து!' என்று கட்டளையிட்டார்‌. சக்கரவர்த்தி முன்போல்‌ இல்லை, தம்பி; 
ரொம்பவும்‌ மாறிப்‌ போய்‌ விட்டார்‌!" "அப்படியொன்றும்‌ அவர்‌ மாறவில்லை ஐயா! யுத்தம்‌ 
காரணமாகச்‌ சிற்சில காரியங்கள்‌ செய்ய வேண்டியிருக்கிறது.." 


"யுத்தம்‌! பாழும்‌ யுத்தம்‌! இப்போது நடக்கிற யுத்தம்‌ போதாதென்று பழைய பாரத 
யுத்தத்தை வேறே கட்டிக்‌ கொண்டு அழ வேண்டுமாம்‌. ஒவ்வொரு ஊரிலும்‌ பாரத மண்டபங்கள்‌ 
கட்ட வேண்டுமாம்‌. நான்‌ ஒரு விஷயம்‌ சொல்லட்டுமா, தம்பி! உண்மையில்‌ மாமல்லபுரத்துச்‌ சிற்ப 
வேலையை சக்கரவர்த்தி நிறுத்தியது பாரத மண்டபம்‌ கட்டுவதற்காக அல்ல, சிற்பிகளுக்கும்‌ 
சிற்றாள்களுக்கும்‌ படி கொடுத்து வந்த அரிசி, பருப்பு மிச்சமாகட்டும்‌ என்றுதான்‌! துறைமுகப்‌ 
பண்டக சாலைகளில்‌ இருந்த அவ்வளவு தானியங்களையும்‌ காஞ்சிக்குக்‌ கொண்டு போய்‌ 
விட்டார்களாம்‌!" 


"யுத்தம்‌ நடத்துவதற்கு இவையெல்லாம்‌ அவசியமான காரியங்கள்‌, ஐயா! காஞ்சிக்‌ 
கோட்டை ஒரு வருஷமோ, இரண்டு வருஷமோ கூட முற்றுகைக்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌. 
வாதாபியின்‌ சமுத்திரம்‌ போன்ற சைனியம்‌ திரண்டு வருவதை நீங்கள்‌ மட்டும்‌ பார்த்திருந்தால்‌..." 
"வாதாபி சைனியம்‌ வருகிறது, வருகிறது என்று எட்டு மாதமாய்த்தான்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌!"" 


17 


"ஆனால்‌, இன்னும்‌ ஏன்‌ அந்தப்‌ பிரம்மாண்டமான சைனியம்‌ இங்கே வந்து சேரவில்லை 
தெரியுமா? மகேந்திர பல்லவர்‌ மட்டும்‌ அப்போது போர்க்களத்துக்குப்‌ போயிராவிட்டால்‌, 
இதற்குள்‌ காஞ்சி மாநகர்‌ இருந்த இடம்‌ புல்‌ முளைத்துப்‌ போயிருக்கும்‌, ஐயா! வாதாபி 
சைனியத்தில்‌ வரிசை வரிசையாக, மலை மலையாக, நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம்‌ நின்ற 
ஆயிரக்கணக்கான போர்‌ யானைகளை என்‌ கண்ணாலேயே நான்‌ பார்த்தேன்‌. பல்லவ 
சைனியத்திலோ மொத்தம்‌ நூறு யானைகளுக்கு மேல்‌ கிடையாது. அப்படியிருந்தும்‌ எட்டு மாத 
காலம்‌ வாதாபி சைனியத்தை வடபெண்ணைக்‌ கரையிலே நிறுத்தி வைத்திருந்தோம்‌. இது 
எதனால்‌ சாத்தியமாயிற்று தெரியுமா? பாரத யுத்தத்தில்‌ பஞ்சபாண்டவர்களின்‌ வெற்றி, 
ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய அறிவு பலத்தினாலும்‌ அர்ச்சுனனுடைய வில்லின்‌ வீரத்தினாலும்‌ 
சாத்தியமாயிற்று. இந்த நாளில்‌ கிருஷ்ண பகவானும்‌ அர்ச்சுனனும்‌ ஒரே உடம்பில்‌ மகேந்திர 
பல்லவராக அவதரித்திருக்கிறார்கள்‌, ஐயா!" 


"தம்பி! சக்கரவர்த்தியிடம்‌ உன்னுடைய பக்தியைக்‌ குறித்து மிகவும்‌ சந்தோஷம்‌. 
எனக்குச்‌ சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்பினார்‌? அதைச்‌ சொல்லு!" என்று ஆயனர்‌ கேட்க, 
பரஞ்சோதி கூறினார்‌. "புலிகேசியின்‌ படைகள்‌ வடபெண்ணையைக்‌ கடந்து விட்டன ஐயா! 
வேங்கியை வென்ற புலிகேசியின்‌ சகோதரன்‌ விஷ்ணுவர்த்தனன்‌ படைகளும்‌ சேர்ந்து 
கொண்டிருக்கின்றன. இனி, அவற்றை வெகுகாலம்‌ தடுத்து நிறுத்துவது அசாத்தியம்‌! 
ஆகையினால்தான்‌, காஞ்சிக்‌ கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம்‌ செய்ய என்னைச்‌ 
சக்கரவர்த்தி அனுப்பி வைத்தார்‌. ஒரு வருஷமோ இரண்டு வருஷமோ முற்றுகை 
நீடித்திருக்கலாம்‌. ஆகையால்‌ கோட்டைக்குள்ளிருந்து அநாவசியமான ஜனங்களையெல்லாம்‌ 
வெளியேற்றப்‌ போகிறோம்‌ கோட்டையைச்‌ சுற்றிலுமுள்ள கிராமங்களிலிருந்தும்‌ ஜனங்கள்‌ 
வெளியேறும்படி இருக்கும்‌. இதுபற்றித்தான்‌ தங்களுடைய விருப்பத்தைத்‌ தெரிந்து 
கொள்ளும்படி சக்கரவர்த்தி எனக்குக்‌ கட்டளையிட்டார்‌. எதிரி சைனியம்‌ வரும்‌ சமயம்‌ தாங்கள்‌ 
இங்கே இருப்பது உசிதமாயிராது..."' 


"ஆஹா! இந்த அரண்ய வீட்டிலேயிருந்தும்‌ சக்கரவர்த்தி என்னைத்‌ துரத்திவிடப்‌ 
பார்க்கிறாரா? எந்த ராஜா எந்தப்‌ பட்டணத்துக்கு வந்தாலென்ன, போனாலென்ன? இந்தக்‌ 
காட்டுக்குள்ளே வந்து என்னை யார்‌ எட்டிப்‌ பார்க்கப்‌ போகிறார்கள்‌? பார்த்தால்தான்‌ 
இங்கிருந்து என்னத்தை எடுத்துக்‌ கொண்டு போகப்‌ போகிறார்கள்‌? இந்தக்‌ கற்சிலைகளையும்‌ 
கல்லுளிகளையும்‌ வேணுமானால்‌ கொண்டு போகட்டும்‌. சுவரிலே எழுதிய சித்திரங்களை 
வேணுமானாலும்‌ சுரண்டிக்‌ கொண்டு போகட்டும்‌!..." 


"ஐயா! தாங்கள்‌ ஏதோ கோபத்தில்‌ பேசுகிறீர்கள்‌. பல்லவ  இராஜயத்துக்கு 
எப்பேர்பட்ட ஆபத்து வந்திருக்கிறதென்பதைத்‌ தெரிந்துகொள்ளாமல்‌ பேசுகிறீர்கள்‌..." 
"சக்கரவர்த்தி எங்களுக்கு என்னதான்‌ கட்டளையிடுகிறார்‌?" "தாங்களும்‌ தங்கள்‌ குமாரியும்‌ 
காஞ்சிக்‌ கோட்டைக்குள்ளேயே வந்து இருந்தாலும்‌ இருக்கலாம்‌! அல்லது சோழ நாட்டுக்குப்‌ 
போய்த்‌ தங்கள்‌ சிநேகிதர்‌ நமச்சிவாய வைத்தியருடன்‌ சில காலம்‌ தங்கியிருந்தாலும்‌ 
இருக்கலாம்‌. திருவெண்காட்டுக்குப்‌ போவதாயிருந்தால்‌, தக்க பாதுகாப்புடன்‌ தங்களை 
அனுப்பி வைக்கும்படி எனக்குக்‌ கட்டளை இட்டிருக்கிறார்‌. தங்கள்‌ விருப்பம்‌ எதுவோ, அப்படிச்‌ 
செய்யலாம்‌" என்றார்‌ பரஞ்சோதி. "சிவகாமி! நீ என்ன அம்மா சொல்லுகிறாய்‌?" என்று கேட்டார்‌ 
ஆயனர்‌, திரும்பிப்‌ பார்த்தார்‌, ஆனால்‌ சிவகாமி நின்ற இடத்தில்‌ அவளைக்‌ காணவில்லை. 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
சின்னக்‌ கண்ணன்‌ 


ஆயனரும்‌ பரஞ்சோதியும்‌ பேசிக்‌ கொண்டிருக்கையில்‌, வாசற்படியருகில்‌ நின்ற 
கண்ணபிரான்‌ சமிக்ஞை செய்ததைச்‌ சிவகாமி கவனித்தாள்‌ என்று சொன்னோமல்லவா? சற்று 


18 


நேரத்துக்கெல்லாம்‌, பேசிக்‌ கொண்டிருந்தவர்களின்‌ கவனம்‌ தன்‌ மீது செல்லாதபடி சிவகாமி 
மெல்ல நடந்து வீட்டுக்கு வெளியே வந்தாள்‌. "அண்ணா! என்னை அழைத்தீர்களா? ஏதாவது 
விஷேசம்‌ உண்டா?" என்று கேட்டாள்‌. "ஆமாம்‌; உண்டு!" என்றான்‌ கண்ணன்‌. "கமலி அக்கா 
ஏதாவது சொல்லியனுப்பினாளா?'" 


கண்ணபிரான்‌ குரலைத்‌ தாழ்த்திக்கொண்டூ, "அதோ உள்ளே வந்திருக்கிறாரே, அந்த 
வாலிபருக்கு உடனே விஷம்‌ கொடுத்துக்‌ கொல்லும்படி சொல்லச்‌ சொன்னாள்‌" என்றான்‌. 
சிவகாமி, "இதென்ன வேடிக்கை அண்ணா? எதற்காக விஷம்‌ கொடுக்க வேண்டும்‌?" என்று 
புன்னகையுடன்‌ கேட்டாள்‌. "அம்மணி! விஷம்‌ கொடுப்பது வேடிக்கையான விஷயமா?" "இல்லை, 
அதனால்தான்‌ 'எதற்காக' என்று கேட்கிறேன்‌." "மாமல்லருக்கு இவர்‌ போட்டியாக 
வந்திருக்கிறார்‌, தாயே!" "என்னத்தில்‌ போட்டி?" "இராஜயத்துக்குத்தான்‌! ஊரிலே எல்லாம்‌ 
சொல்லிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. 'சக்கரவர்த்தி, பரஞ்சோதியைத்‌ தத்து எடுத்துக்‌ கொண்டு 
விட்டார்‌; பரஞ்சோதிக்குத்தான்‌ இராஜ்யத்தைக்‌ கொடுக்கப்‌ போகிறார்‌! மாமல்லருக்கு 
இராஜ்யம்‌ இல்லை' என்று." "ஆஹா! இதுமட்டும்‌ உண்மையாயிருந்தால்‌...?"' 


"தங்கச்சி, அப்படி நேர்ந்தால்‌ உனக்கு அதில்‌ மிக்க சந்தோஷம்‌ போலிருக்கிறதே?" 
என்றான்‌ கண்ணபிரான்‌. "அப்படித்தான்‌, அண்ணா! இந்த இராஜ்யந்தானே எனக்கும்‌ அவருக்கும்‌ 
குறுக்கே நிற்கிறது? எனக்கு அவரும்‌ அவருக்கு நானும்‌ இருந்தால்‌ போதுமே! இராஜ்யம்‌ 
என்னத்திற்கு!" "எல்லாப்‌ பெண்களும்‌ ஒரே மாதிரிதான்‌ போலிருக்கிறது! கமலிகூட 
இப்படியேதான்‌ சொல்கிறாள்‌." "என்ன சொல்கிறாள்‌!" "நீ இப்போது சொன்னது போலத்தான்‌ 
சொல்கிறாள்‌. 'கண்ணா! உனக்கு நானும்‌ எனக்கு நீயும்‌ போதாதா? அரண்மனை சேவகம்‌ 
என்னத்திற்கு? வா! எங்கேயாவது கிராமத்துக்குப்‌ போய்‌ நிம்மதியாயிருக்கலாம்‌' என்கிறாள்‌." 
"அப்படிச்‌ செய்யப்‌ போகிறீர்களா, அண்ணா?" "அப்படிச்‌ செய்வதில்‌ எனக்கும்‌ இஷ்டந்தான்‌, 
ஆனால்‌, சின்னக்‌ கண்ணன்‌ குறுக்கே நின்றான்‌." "அது யார்‌ அண்ணா, சின்னக்‌ கண்ணன்‌?" 


கண்ணன்‌ கண்ணைச்‌ சிமிட்டிக்கொண்டு, "கொஞ்சம்‌ மூளையைச்‌ செலுத்தி யோசித்துப்‌ 
பார்‌, தங்கச்சி!" என்றான்‌. சிவகாமி, என்னத்தை யோசிக்கிறது?" என்றாள்‌. "இவ்வளவுதானா 
தங்கச்சி? இவ்வளவு புத்திசாலியாயிருந்தும்‌ சின்னக்‌ கண்ணன்‌ யார்‌ என்று கண்டுபிடிக்க 
முடியவில்லையே?" என்று கண்ணன்‌ கேட்டுவிட்டு, இன்னும்‌ தாழ்ந்த குரலில்‌ "சின்னக்‌ கண்ணன்‌ 
கமலியின்‌ வயிற்றில்‌ இருக்கிறான்‌" என்று கூறிப்‌ புன்னகை புரிந்தபோது அவன்‌ முகத்தில்‌ அசடு 
வழிந்தது. 


கமலி கர்ப்பமாயிருக்கிறாள்‌ என்பதைச்‌ சிவகாமி தெரிந்து கொண்டு, "அப்படியா 
அண்ணா! சந்தோஷம்‌" என்றாள்‌. அவள்‌ உடம்பை அப்போது என்னவோ செய்தது. கமலியை 
உடனே பார்க்க வேண்டும்‌; அவளைக்‌ கட்டிக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற ஆசை உள்ளத்தில்‌ 
உண்டாயிற்று. கண்ணபிரான்‌, "தங்கச்சி, அந்தச்‌ சந்தோஷத்தை நீ நேரிலேயே வந்து 
சொல்லிவிட்டால்‌ தேவலை. கமலிக்கு இன்னும்‌ கொஞ்சகாலம்‌ காஞ்சியைவிட்டுப்‌ புறப்பட 
முடியாதாம்‌. தங்கச்சியிடம்‌ சொல்வதற்கு என்னவெல்லாமோ சமாசாரம்‌ மூட்டைக்‌ கட்டி 
வைத்திருக்கிறாளாம்‌!'' என்றான்‌. 


"எனக்கும்‌ அக்காவைப்‌ பார்க்க ஆசைதான்‌, அண்ணா! ஆனால்‌ அது எப்படி முடியும்‌?" 
என்றாள்‌ சிவகாமி. "ஆமாம்‌, தங்கச்சி! முடியாதுதான்‌! அதனால்தான்‌ நான்‌ கூடக்‌ கமலியிடம்‌ 
சொன்னேன்‌. அவர்களெல்லாம்‌ நம்முடைய ஏழைக்‌ குடிசையில்‌ வந்து தங்கியிருப்பார்களா 
என்று..." "அண்ணா! அப்படிச்‌ சொல்லவேண்டாம்‌ நீங்களும்‌ கமலியும்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ 
ஏழ்மை ஏது? உங்களுடைய குடிசை எனக்கு அரண்மனையைவிட ஆயிரம்‌ மடங்கு மேல்‌"...என்று 
சொல்லி வந்தவள்‌ சட்டென்று நிறுத்தினாள்‌. ஏதோ ஓர்‌ எண்ணம்‌ குறுக்கிட்டு அவளைத்‌ தடை 
செய்ததாகத்‌ தோன்றியது. "அதற்கென்ன பார்த்துக்கொள்ளலாம்‌, அண்ணா! அப்பாவிடம்‌ 
சொல்கிறேன்‌...வேறு ஒன்றும்‌ விஷயமில்லையா?" என்றாள்‌. 


19 


"அப்படியொன்றும்‌ பெரிய விஷயமில்லை ஒரே ஒரு சின்ன விசேஷம்‌ மட்டும்‌ உண்டு; 
இன்று காலை நான்‌ ரதத்தை ஓட்டிக்‌ கொண்டுபோய்‌ அரண்மனை வாசலில்‌ நிறுத்தியதும்‌, 
மாமல்லர்‌ என்னைத்‌ தனியாகக்‌ கூப்பிட்டார்‌. 'பிரபு, என்ன விசேஷம்‌?' என்று கேட்டேன்‌. 
'ஒன்றுமில்லை, கண்ணா! இராத்திரி தூங்கவில்லை' என்றார்‌. 'அதுதான்‌ முகத்தைப்‌ பார்த்தால்‌ 
தெரிகிறதே, ஏன்‌ தூங்கவில்லை?' என்றேன்‌. 'புது தளபதியுடன்‌ பேசிக்‌ கொண்டிருந்தேன்‌' 
என்றார்‌. 'அவ்வளவுதானா?' என்று கேட்டேன்‌. 'அப்புறம்‌ ஓலை எழுதினேன்‌' என்றார்‌. 'யாருக்கு' 
என்றேன்‌. 'அப்பாவுக்கு' என்று சொன்னார்‌. 'சரி' என்றேன்‌. பிறகு மெல்ல மெல்ல, 'இன்னோர்‌ 
ஓலையும்‌ எழுதினேன்‌' என்றார்‌." "அண்ணா! ஓலையைக்‌ கொடுங்கள்‌" என்று சிவகாமி 
கேட்டபோது, அவள்‌ தொண்டையை அடைத்துக்‌ கொண்டது. 


"கொடுக்கிறேன்‌, தங்கச்சி! கொடுக்கிறேன்‌! ஆனால்‌, ஓலையை வாங்கிக்‌ கொண்டதும்‌ 
நீ ஓடிப்போய்‌ என்னைத்‌ திண்டாட்டத்தில்‌ விட்டுவிடக்‌ கூடாது..." "என்ன திண்டாட்டம்‌, 
அண்ணா?" "போன தடவை மாமல்லரின்‌ ஓலையை வாங்கிக்‌ கொண்டதும்‌ ஒரே ஓட்டமாய்‌ ஓடிப்‌ 
போய்விட்டாயல்லவா? அதனால்‌ எனக்கு எவ்வளவு சங்கடமாய்ப்‌ போய்விட்டது தெரியுமா!" 
'ஓலையை வாங்கிக்‌ கொண்டதும்‌ சிவகாமி என்ன செய்தாள்‌? அவள்‌ முகம்‌ எப்படி இருந்தது? 
கண்‌ எப்படியிருந்தது?' என்றெல்லாம்‌ மாமல்லர்‌ கேட்டபோது நான்‌ விழித்தேன்‌..." "போதும்‌, 
அண்ணா, வேடிக்கை! ஓலையைக்‌ கொடுங்கள்‌!" இன்னும்‌ கொஞ்சம்‌ வேணுமென்றே தவக்கம்‌ 
செய்து விட்டுக்‌ கடைசியாகக்‌ கண்ணபிரான்‌ ஓலையை எடுத்துக்‌ கொடுத்தான்‌. அப்புறம்‌ ஒரு 
கணநேரங்கூட அங்கே சிவகாமி நிற்கவில்லை. வீட்டின்‌ வலப்பக்கத்தில்‌ சென்ற பாதை 
வழியாகப்‌ பழைய தாமரைக்‌ குளத்தை நோக்கி விரைந்து சென்றாள்‌. 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 
நாகம்‌ சீறுகிறது! 


அரண்யத்தினால்‌ சூழப்பட்ட தாமரைக்‌ குளக்கரையில்‌, மகிழ மரத்தினடியில்‌ 
போட்டிருந்த மரப்பலகைச்‌ சிங்காதனத்தில்‌ சிவகாமி அமர்ந்து, தன்‌ மார்புக்கச்சில்‌ சேர்த்துச்‌ 
செருகியிருந்த ஓலையை எடுத்தாள்‌. "பொல்லாத ஓலையே! பல்லவ குமாரரின்‌ காதல்‌ என்‌ 
உள்ளத்தைக்‌ குத்திப்‌ புண்‌ செய்வது போதாதென்று நீயும்‌ என்‌ நெஞ்சைக்‌ குத்துகிறாயா?" என்று 
சொல்லிக்கொண்டே, அந்த ஓலையைக்‌ கண்ணிலே ஒற்றிக்கொண்டாள்‌. பிறகு சற்றுத்‌ தயங்கி, 
சட்டென்று தன்‌ செவ்விதழ்களில்‌ அதை ஒரு தடவை வைத்து எடுத்துவிட்டு, வெறுமையாயிருந்த 
மேல்‌ ஓலையை அப்புறப்படுத்தினாள்‌. உள்‌ ஏட்டில்‌ முத்துப்போல்‌ பொறித்த அழகிய சின்னஞ்சிறு 
எழுத்துக்கள்‌ காணப்பட்டன. கண்களில்‌ ஆர்வம்‌ ததும்பச்‌ சிவகாமி படிக்கத்‌ தொடங்கிய போது, 
"அக்கா! அக்கா!" என்று பின்னாலிருந்து வந்த சத்தத்தைக்‌ கேட்டுத்‌ திடுக்கிட்டாள்‌. திரும்பிப்‌ 
பார்த்தால்‌, அந்த மரச்‌ சிங்காதனத்தின்‌ கைப்பிடிமீது ஒரு பச்சைக்‌ கிளி உட்கார்ந்து அவளைக்‌ 
கூர்ந்து கவனித்துக்‌ கொண்டிருந்தது! 


கிண்கிணி ஒலிப்பதுபோல்‌ சிவகாமி கலகலவென்று சிரித்து விட்டு, அந்தக்‌ கிளியைப்‌ 
பார்த்து, "சுகப்பிரம்ம முனிவரே, உமக்கு என்ன இங்கே வேலை? இளம்பெண்கள்‌ தனிமையாக 
இருக்கும்‌ அந்தப்புரத்துக்குள்‌ ரிஷிகள்‌ வரலாமா? அதிலும்‌, பூஜை வேளையில்‌ கரடி புகுந்தது 
போல்‌, ஒரு கன்னிப்‌ பெண்‌ தன்‌ காதலரின்‌ ஓலையைப்‌ படிக்கப்‌ போகும்‌ தருணத்திலா நீர்‌ வந்து 
சேருவது? போம்‌! போம்‌!" என்று கையை ஓங்கி வீசியபோது, அந்தக்‌ கை வீச்சானது, 
கன்னத்தை நெருங்கிவரும்‌ காதலனுடைய கரத்தைத்‌ தள்ளும்‌ அபிநயமாகவே தோன்றியது. 
அதற்கேற்றாற்போல்‌ அந்தச்‌ சுக மகாமுனிவரும்‌ "மாட்டேன்‌! மாட்டேன்‌!" என்றார்‌. 


சிவகாமி மறுபடியும்‌ சிரித்துவிட்டுக்‌ கூறினாள்‌: "வேஷதாரி ரிவியே! கதைகளிலே வரும்‌ 
அரசிளங்குமரிகள்‌ எல்லாரும்‌ அந்தப்புரத்தில்‌ உம்மை வைத்துக்கொண்டு எப்படித்தான்‌ 
இரகசியம்‌ பேசினார்களோ, தெரியவில்லை! இருக்கட்டும்‌, இருக்கட்டும்‌; நான்‌ பல்லவ 


20 


இராஜ்யத்தின்‌ மகாராணியாகும்‌ போது, உங்களுக்கெல்லாம்‌ அரண்மனையில்‌ இடமில்லாமல்‌ 
செய்து விடுகிறேன்‌..." அப்போது அந்த விஷமம்‌ நிறைந்த சுகப்பிரம்மம்‌, "மாமல்லா! மாமல்லா!" 
என்று உச்சஸ்தாயியில்‌ கீச்சுக்‌ குரலில்‌ கத்திற்று. 


"ஓஹோ! அப்படியா சேதி? நான்‌ அந்தப்புரத்திலிருந்து உங்களைத்‌ துரத்தியடித்தால்‌, 
மாமல்லரிடம்‌ சலுகைக்குப்‌ போவோம்‌ என்று சொல்கிறீரா? நடக்காது முனிவரே, நடக்காது! 
பல்லவ சிங்காதனத்திலே சிவகாமி தேவி அமர்ந்தவுடனே முதல்‌ காரியமாக, அந்த ராஜ்யத்திலே 
சோம்பித்‌ திரியும்‌ ஆண்டிகள்‌, பிக்ஷுக்கள்‌, காவித்துணி தரித்த சந்நியாசிகள்‌, மண்டை ஓட்டு 
மாலை அணிந்த காபாலிகர்கள்‌ இவர்களையெல்லாம்‌ நாட்டை விட்டு ஓட்டி விடப்போகிறாள்‌. 
யோக்கியமாகக்‌ கல்யாணம்‌ செய்து கொண்டு இல்லறம்‌ நடத்துகிறவர்களுக்குத்தான்‌ பல்லவ 
இராஜ்யத்தில்‌ அப்புறம்‌ இடம்‌ இருக்கும்‌, தெரியுமா? நான்‌ இந்த ஓலையைப்‌ படிக்கும்‌ வரையில்‌ 
உம்முடைய திருவாயை மூடிக்‌ கொண்டு சும்மா இரும்‌...!" 


சும்மா இருக்க முடியாது என்பது போல்‌, சுகர்‌, "ரதி! ரதி!" என்றார்‌. சிவகாமி திரும்பிப்‌ 
பார்த்தாள்‌ அங்கே ரதி துள்ளி ஓடி வந்து கொண்டிருந்தது. "ரதி! அந்தப்புரத்துக்கு தகுந்த சகி 
நீதான்‌. எல்லாவற்றையும்‌ கேட்டுக்கொண்டு வாயைத்‌ திறக்காமல்‌ மெளனமாயிருப்பாய்‌. இந்த 
ரிவியோ எதையும்‌ அரையும்‌ குறையுமாய்க்‌ கேட்டுக்கொண்டு நாலுபேர்‌ இருக்கும்போது 
மானத்தை வாங்கி விடுவார்‌! இந்த வேஷதாரி முனிவர்‌ இங்கிருந்து தொலைந்து போன பிறகு 
உனக்கு மாமல்லரின்‌ ஓலையைப்‌ படித்துக்‌ காட்டுகிறேன்‌, ரதி!" இவ்விதம்‌ கூறி, ரதியின்‌ 
மோவாய்க்கட்டையைத்‌ தடவிக்‌ கொடுத்துவிட்டுச்‌ சிவகாமி மீண்டும்‌ ஓலையைப்‌ பார்த்தாள்‌. 
கையிலே பணியாரத்தை வைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ குழந்தை, அதைச்‌ சாப்பிட்டால்‌ ஆகிப்‌ 
போய்விடுமே என்ற பயத்தினால்‌ தயங்குவது போல்‌ சிவகாமியும்‌, ஓலையைப்‌ படிக்கும்‌ 
இன்பத்தைத்‌ தள்ளிப்‌ போட்டுக்‌ கொண்டேயிருந்து கடைசியில்‌ படிக்கலானாள்‌. ஓலையில்‌ 
பிராகிருத பாஷையில்‌ எழுதியிருந்தது பின்வருமாறு: 


"பாரதநாட்டில்‌ புகழ்பெற்ற சிற்ப சக்கரவர்த்தியின்‌ செல்வக்‌ குமாரியும்‌, செளந்தரிய 
தேவதை அடிபணிந்து போற்றும்‌ சுகுமாரியும்‌, பரத நாட்டிய சாஸ்திரம்‌ வலம்‌ வந்து தொழுது 
வணங்கும்‌ கலைவாணியும்‌, மாமல்ல பல்லவனின்‌ இருதய சிம்மாசனத்தில்‌ கொலு வீற்றிருந்து 
தனியரசு புரியும்‌ மகாராணியும்‌ ஆகிய சிவகாமி தேவிக்கு: இனிமேல்‌ ஓலை எழுத மாட்டேன்‌, 
நானே நேரில்‌ வந்து விடுவேன்‌ என்று முன்‌ ஓலையில்‌ எழுதியிருந்தேன்‌. அதற்கு மாறாக இதை 
நான்‌ எழுதுவதற்கு இரண்டு காரணங்கள்‌ உண்டு. என்‌ ஆருயிரே! முந்தா நாள்‌ இரவு நான்‌ ஒரு 
கனவு கண்டேன்‌. அதை நினைத்தாலே என்‌ தேகமெல்லாம்‌ சிலிர்க்கிறது. கற்பனைக்கு எட்டாத 
இன்பம்‌ நிறைந்த அந்த அதிசயக்‌ கனவைக்‌ கேள்‌. கனவிலே நான்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்தேன்‌. 
ஆகாயவெளியில்‌ அந்தரத்தில்‌ காற்றுப்‌ படுக்கையில்‌ மிதந்து கொண்டே தூங்கியதாகத்‌ 
தோன்றியது. அந்த அதிசயமான சொப்பனத்‌ தூக்கம்‌ எதனாலோ திடீரென்று கலைந்தது. 
கண்களை விழித்துப்‌ பார்க்க முயன்றேன்‌. ஆனால்‌, ஏற்கனவே கண்கள்‌ விழித்துத்‌ தானிருந்தன. 
மேலும்‌ கீழும்‌ நாற்புறமும்‌ ஒரே காடாந்தகாரமாயிருந்தபடியால்‌, என்‌ கண்கள்‌ திறந்திருந்தும்‌, 
மூடியிருந்தனவோ என்று நான்‌ ஐயப்பட நேர்ந்தது. 


உன்‌ கண்‌ இமையில்‌ தீட்டிய மையைக்‌ காட்டிலும்‌ கரியதாய்‌ என்னைச்‌ சுற்றிலும்‌ 
படர்ந்திருந்த அந்த அதிசயமான இருட்டைப்‌ பற்றி நான்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருக்கையில்‌, 
எனக்குச்‌ சற்று மேலே வட்ட வடிவமான ஓர்‌ ஒளி தோன்றக்‌ கண்டேன்‌. வர வர அந்த ஒளிவட்டம்‌ 
அகன்றுகொண்டு வந்ததோடு, அதன்‌ ஜோதியும்‌ அதிகமாகி வந்தது. கண்களைக்‌ கூசச்‌ 
செய்யாமல்‌ குளிர்ந்து விளங்கிய அந்தப்‌ பொன்னிற ஒளி வரவர என்னை நெருங்கி நெருங்கி 
வந்ததைக்‌ கண்டேன்‌. 


அருகே வந்ததும்‌, அந்த ஒளி வட்டம்‌ உன்னுடைய திவ்ய வதனந்தான்‌ என்று 
தெரிந்தபோது, எனக்குண்டான வியப்பையும்‌ களிப்பையும்‌ எவ்வாறு சொல்வேன்‌? சிவகாமி! 
விரைவிலே உன்னுடைய உருவம்‌ முழுவதுமே தெரிந்தது. எல்லையில்லா அந்தகாரத்தின்‌ நடுவில்‌ 
உன்‌ பொன்‌ உருவத்தைப்‌ பார்க்கப்‌ பார்க்க, எனக்கு ஒரு விசித்திரமான எண்ணம்‌ உதயமாயிற்று. 


al 


உன்னுடைய உருவமானது சாதாரண மனித தேகத்தைப்‌ போல்‌ இரத்தம்‌, சதை, எலும்பு, தோல்‌ 
இவைகளினால்‌ ஆனதாக எனக்குத்‌ தோன்றவில்லை. நிலாமதியின்‌ இளங்கதிரையும்‌ மல்லிகைப்‌ 
பூவின்‌ இன்ப மணத்தையும்‌, அன்னப்‌ பட்சியின்‌ இறகிலுள்ள மென்மையையும்‌, செவ்வழி ராகத்தின்‌ 
இன்னிசையையும்‌ கலந்து உன்‌ தூய திருமேனியைப்‌ பிரமன்‌ படைத்திருக்க வேண்டுமென்று 
கருதினேன்‌. 


இவ்வாறு நான்‌ உன்‌ மேனி அழகாகிய மதுவை அருந்தி மயங்கி நிற்கையில்‌, நீ என்‌ 
அருகே நெருங்கி வந்தாய்‌. என்‌ முகத்துக்கு வெகு சமீபத்தில்‌ உனது பொன்‌ முகத்தைக்‌ 
கண்டேன்‌. காலையில்‌ மலர்ந்த குவளை மலர்களில்‌ பனித்துளி நிற்பதுபோல்‌ உன்‌ நீண்ட 
கண்களின்‌ முனையில்‌ இரு கண்ணீர்த்‌ துளிகள்‌ நின்றன. உன்னுடைய மூச்சுக்காற்று என்‌ 
முகத்திலே பட்டது. அவ்வளவு அருகில்‌ வந்திருந்த உன்னைத்‌ தழுவி அணைத்துக்‌ கொள்ள 
வேண்டுமென்று என்னுடைய தேகத்தின்‌ ஒவ்வோர்‌ அணுவும்‌ துடிதுடித்தது ஆனாலும்‌, நான்‌ 
அவ்விதம்‌ செய்யவில்லை. 


என்‌ உள்ளத்தில்‌ ஒரு சந்தேகம்‌ தோன்றியிருந்தது. உன்னைத்‌ தொட்டேனானால்‌, உன்‌ 
திருமேனியானது நிலா மதியின்‌ கதிராகவும்‌, மல்லிகையின்‌ மணமாகவும்‌, அன்னப்‌ பட்சியின்‌ 
மென்மையாகவும்‌, செவ்வழியின்‌ இன்னிசையாகவும்‌ தனித்‌ தனியே பிரிந்து மறைந்து விடுமோ 
என்ற பயம்‌ ஏற்பட்டிருந்தது. இந்தப்‌ பயத்தை அறிந்து கொண்டவளைப்‌ போல நீ உன்‌ 
செவ்விதழ்கள்‌ சிறிது அகல, முத்துப்‌ போன்ற பற்களின்‌ நுனி தெரிய, குறுநகை புரிந்தாய்‌! உன்‌ 
பொன்‌ வதனம்‌ என்னை அமுத போதையில்‌ ஆழ்த்திக்கொண்டு இன்னும்‌ அருகே நெருங்கிற்று. 


ஆ என்ன சொல்வேன்‌ என்‌ துரதிர்ஷ்டத்தை! அந்தச்‌ சமயத்தில்‌ எங்கேயோ ஒரு நாகப்‌ 
பாம்பின்‌ சீறல்‌ கேட்டது. சட்டென்று திரும்பிப்‌ பார்த்தேன்‌; ஒரு மரக்கிளையில்‌ இரண்டு 
பட்சிகள்‌ உட்கார்ந்து, ஒன்றின்‌ மூக்கை ஒன்று தொட்டும்‌, 'கலகல' என்று சப்தித்தும்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருந்தன. அந்த மரத்தின்‌ அடிக்கிளையிலிருந்து ஒரு நாகப்‌ பாம்பு - கருநிறமும்‌ மஞ்சள்‌ 
நிறமும்‌ கலந்த உடலுடைய நீண்ட பாம்பு அந்தப்‌ பட்சிகள்‌ இருந்த கிளையை நோக்கிச்‌ 'சரசர' 
என்று ஏறிக்‌ கொண்டிருந்தது. அந்த நாகத்தின்‌ சீறலைத்தான்‌ நான்‌ கேட்டதாகத்‌ தெரிந்து 
கொண்டேன்‌. அந்தக்‌ கணத்தில்‌ உன்னைக்‌ கூட மறந்து, என்‌ உடைவாளை அவசரமாய்‌ 
எடுத்தேன்‌. 


அவ்வளவுதான்‌ விழித்துக்கொண்டேன்‌. என்‌ கண்ணில்‌ வளரும்‌ பெண்ணரசியே! 
சொப்பனங்களிலும்‌ அவற்றின்‌ பலன்களிலும்‌ நம்பிக்கை இல்லாதவன்‌ நான்‌. ஆனாலும்‌ இந்தக்‌ 
கனவுக்கு ஏதாவது அர்த்தம்‌ உண்டா என்று அடிக்கடி என்னையறியாமல்‌ எண்ணம்‌ உண்டாகிறது. 
உனக்கு ஏதேனும்‌ அபாயம்‌ வருமென்பதைக்‌ குறிப்பிடுகிறதோ என்று ஐயுறுகிறேன்‌. யுத்தம்‌ 
நெருங்கி வருகிறபடியால்‌ நீ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்‌; ஆனால்‌, எவ்விதக்‌ கவலையோ, 
பயமோ வேண்டாம்‌. என்‌ கையிலே வாள்‌ இருக்கும்‌ வரையில்‌ உனக்கும்‌ உன்‌ தந்தைக்கும்‌ 
அபாயம்‌ எதுவும்‌ நேராது. 


பொழுது விடியப்போகிறது கீழ்வானம்‌ வெளுக்கிறது. நான்‌ சொல்ல விரும்பிய 
இன்னொரு செய்தியைச்‌ சுருக்கமாகச்‌ சொல்லி முடித்து விடுகிறேன்‌. எனக்கு ஒரு புதிய 
தோழன்‌ கிடைத்திருக்கிறான்‌. அவன்‌ யார்‌ தெரியுமா? மதயானை மேல்‌ வேல்‌ எறிந்து 
உன்னையும்‌ உன்‌ தந்தையையும்‌ காப்பாற்றிய வீர வாலிபன்தான்‌. அவனைக்‌ கோட்டைக்‌ 
காவலுக்காகச்‌ சக்கரவர்த்தி அனுப்பியிருக்கிறார்‌. நேற்றிரவெல்லாம்‌ நானும்‌ அவனும்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தோம்‌; பெரும்பாலும்‌ உன்னைப்‌ பற்றியே பேசிக்‌ கொண்டிருந்தோம்‌. 


சக்கரவர்த்தியிடமிருந்து உங்களுக்கு அவன்‌ சேதி கொண்டு வருகிறான்‌. நீங்கள்‌ 
காஞ்சிக்‌ கோட்டைக்காவது வந்துவிட வேண்டும்‌, அல்லது சோழ நாட்டுக்குப்‌ போய்விட 
வேண்டும்‌ என்று சக்கரவர்த்தி சொல்லியனுப்பியிருக்கிறார்‌. ஆனால்‌ நான்‌ அங்கு வந்து 
உங்களைப்‌ பார்த்துப்‌ பேசும்‌ வரையில்‌ அதைப்பற்றி ஒரு முடிவும்‌ செய்ய வேண்டாம்‌. யுத்தம்‌ 
நெருங்கி வருகிறதானது ஒரு காரியத்துக்கு ரொம்பவும்‌ நல்லதாயிருக்கிறது. கூடிய சீக்கிரம்‌ 


22 


எனக்கு விடுதலை கிடைத்துவிடும்‌. கோட்டைக்கு வெளியே போகக்‌ கூடிய நாள்‌ விரைவிலே 
வரும்‌. அந்த நாள்‌ வந்தவுடன்‌ நான்‌ நேரே அங்கு வந்து உன்னைப்‌ பார்த்துவிட்டு வேறு 
காரியங்களைக்‌ கவனிப்பேன்‌. 


என்‌ செல்வமே! ஒவ்வொரு சமயம்‌ நினைத்தால்‌ இந்த இராஜ்யம்‌ என்னத்திற்கு, யுத்தம்‌ 
என்னத்திற்கு என்றெல்லாம்‌ தோன்றுகிறது. இதெல்லாம்‌ சொப்பனமாயிருக்கக்‌ கூடாதா? 
திடீரென்று கண்‌ விழித்து எழுந்ததும்‌, நான்‌ சக்கரவர்த்தி குமாரன்‌ இல்லை, உன்‌ தகப்பனாரிடம்‌ 
சிற்பக்‌ கலை கற்றுக்‌ கொள்ளும்‌ சீடன்‌ என்று ஏற்பட்டால்‌, எவ்வளவு ஆனந்தமாயிருக்கும்‌? 
அப்போது உனக்கும்‌ எனக்கும்‌ இடையே ஒரு தடையும்‌ இராதல்லவா? இவ்வாறு எட்டு மாத 
காலமாக உன்னை வந்து பார்க்காமல்‌ இருந்திருப்பேனா?"" 


ஓலையை ஒரு தடவை முழுதும்‌ படித்த பின்னர்‌, இன்னொரு தடவையும்‌ சிவகாமி 
படித்தாள்‌. பிறகு ரதியைப்‌ பார்த்து, "ரதி, பல்லவ குமாரரிடமிருந்து வந்த ஒவ்வோர்‌ ஓலையையும்‌ 
உனக்குப்‌ படித்துக்‌ காட்டினேன்‌ அல்லவா? இந்தத்‌ தடவை முடியாது! படித்துக்‌ காட்டினாலும்‌ 
உனக்கு விளங்காது!" என்றாள்‌. பிறகு ஓலையை எடுத்துக்கொண்டு, பின்னால்‌ இருந்த மகிழ 
மரத்தின்‌ மேல்‌ இரண்டூ அடி ஏறினாள்‌. மேலே கிளைகள்‌ முளைத்திருந்த இடத்தில்‌ காணப்பட்ட 
பொந்தில்‌ கையைவிட்டுத்‌ திரும்ப எடுத்தபோது அவளுடைய கையில்‌ ஏழெட்டு ஓலைகள்‌ 
இருந்தன. அந்த ஓலைகளை ஒவ்வொன்றாய்‌ எண்ணிப்‌ பார்த்து விட்டுத்‌ தன்னிடமிருந்ததையும்‌ 
சேர்த்து மறுபடியும்‌ பொந்திற்குள்‌ வைத்து விட்டுக்‌ கீழே இறங்கினாள்‌. 


"ரதி! வா! போகலாம்‌; சுகப்பிரம்மரிஷியே! வாரும்‌; வீட்டுக்குப்‌ போகலாம்‌. அப்பா 
சாப்பிடக்‌ காத்துக்‌ கொண்டிருப்பார்‌. மாமல்லரின்‌ ஓலையைப்‌ படித்துக்‌ காட்டவில்லையென்று 
என்‌ பேரில்‌ கோபமா? நாளைக்கு வந்து உங்கள்‌ இருவருக்கும்‌ படித்துக்‌ காட்டுகிறேன்‌. 
நாளைக்கு மட்டுந்தானா? என்‌ வாழ்நாள்‌ உள்ள வரையில்‌ ஒவ்வொரு நாளும்‌ படித்துக்‌ 
காட்டுவேன்‌. ரதி! குமார சக்கரவர்த்தியைப்‌ பற்றி நீ என்ன நினைத்துக்‌ கொண்டிருக்கிறாய்‌? சுக 
மகாமுனிவரே! மாமல்லர்‌ மகாகவி என்பதைத்‌ தெரிந்து கொள்ளுவீராக. காளிதாசனையும்‌ 
பாரவியையும்‌ போன்ற பெரிய கவி மாமல்லர்‌, அவருடைய கவிதைக்குப்‌ பாத்திரமான பெண்‌ யார்‌ 
தெரியுமா? இந்த ஏழைச்‌ சிற்பியின்‌ மகள்‌ சிவகாமிதான்‌!'- இவ்விதம்‌ ரதியுடனும்‌ சுக 
முனிவருடனும்‌ மாறி மாறிப்‌ பேசிக்‌ கொண்டே சிவகாமி வீட்டை நோக்கிச்‌ சென்றாள்‌. 


காட்டூ மரங்களுக்குள்ளே சிவகாமி மறைந்ததும்‌, தாமரைக்‌ குளத்தின்‌ அருகில்‌ இருந்த 
மற்றொரு பெரிய மரத்தின்‌ மறைவிலிருந்து நாகநந்தி அடிகள்‌ வெளிப்பட்டார்‌. அவர்‌ மெல்ல 
நடந்து வந்து, சிவகாமி ஓலைகளை ஒளித்து வைத்த மரப்‌ பொந்திலிருந்து அவற்றை எடுத்தார்‌. 
ஒவ்வொன்றாக அவற்றை விரைவாகப்‌ பிரித்துப்‌ படிக்கத்‌ தொடங்கினார்‌. அவ்விதம்‌ வாசித்து 
வந்தபோது அவர்‌ விட்ட பெருமூச்சானது, நாகப்‌ பாம்பின்‌ சீறலைப்‌ போலத்‌ தொனித்தது. 


ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
ரதியின்‌ புன்னகை 


மாமல்லரின்‌ ஓலையில்‌ ஒரு பகுதியைச்‌ சிவகாமி நினைத்து நினைத்து ஆனந்தித்துக்‌ 
கொண்டே வீடூ நோக்கி நடந்தாள்‌. அப்படி அவளை மெய்மறக்கச்‌ செய்தது ஓலையின்‌ கடைசிப்‌ 
பகுதியேயாகும்‌. சக்கரவர்த்தியின்‌ குமாரனாயிராமல்‌ ஆயனரிடம்‌ சிற்பக்கலை கற்கும்‌ 
சீடனாயிருக்க விரும்புவதாக மாமல்லர்‌ தெரிவித்திருந்தாரல்லவா! ஆகா இந்த விஸ்தாரமான 
பரத கண்டத்தில்‌ மூன்றில்‌ ஒரு பாகத்தைத்‌ தனி அரசு புரியும்‌ சக்கரவர்த்தியின்‌ குமாரர்‌, 
தமக்குரிய அந்த மகத்தான சாம்ராஜ்யத்தை வேண்டாமென்று வெறுத்துத்‌ தள்ளச்‌ 
சித்தமாயிருக்கிறார்‌! எதற்காக? அரண்மனை மான்யம்‌ பெற்று ஜீவனம்‌ செய்யும்‌ ஆயனச்‌ 
சிற்பியின்‌ மகளுக்காக! அந்தப்‌ பெண்ணிடம்‌ தாம்‌ கொண்ட காதல்‌ நிறைவேறுவதற்கு இந்தச்‌ 


2 


சாம்ராஜ்யம்‌ தடையாயிருக்கிறதென்பதற்காக! இம்மாதிரி அதிசயத்தைக்‌ கதையிலோ 
காவியத்திலோ கேட்டதுண்டா? 


"ரதி! உன்‌ தோழி சிவகாமியைப்‌ போல்‌ பாக்கியசாலியான பெண்‌ இந்த ஈரேழு 
பதினாலு லோகத்திலும்‌ இல்லையடி!" என்று கூறிச்‌ சிவகாமி தன்னைத்‌ தொடர்ந்து வந்த 
மானின்‌ முகத்தை இரு கரங்களாலும்‌ பிடித்து நிமிர்த்தினாள்‌. ரதியோ தன்‌ அழகிய கண்களை 
அகல விரித்து அவளை ஆவலுடன்‌ நோக்கிற்று. "இதோ பார்‌, ரதி! நீயும்‌ அதிர்ஷ்டசாலிதான்‌! 
எட்டு மாதத்துக்கு முன்பு உன்னிடம்‌, மாமல்லரைப்பற்றி நான்‌ குறைவாகக்‌ கூறியதை மறந்துவிடு. 
'இன்று இவர்‌ கமலி வீட்டுக்கு நான்‌ போகக்‌ கூடாது' என்கிறார்‌. நாளைக்கு ரதியை உன்னுடன்‌ 
அரண்மனைக்கு அழைத்து வரக்கூடாது என்பார்‌. இப்படிப்பட்ட பெரிய மனிதர்களின்‌ உறவு 
நமக்கு ஒத்துவராதடி, அம்மா!" என்று சொன்னேனல்லவா? அதே பல்லவ குமாரர்தான்‌ 
இன்றைக்கு 'இராஜ்யம்‌ என்னத்திற்கு சிவகாமி! எனக்கு நீயே போதும்‌!" என்கிறார்‌. அவர்‌ 
சொல்வது நியாயந்தானே ரதி! எனக்கு அவரும்‌, அவருக்கு நானும்‌ இருந்தால்‌ போதாதா? 
இராஜ்யம்‌ என்னத்திற்கு? சண்டை, கொலை, சாவு எல்லாம்‌ என்னத்திற்கு?" 


இவ்விதம்‌ கூறி ரதியின்‌ இரண்டு தூக்கிய காதுகளுக்கும்‌ நடூவில்‌ சிவகாமி 
முத்தமிட்டுவிட்டு, மறுபடியும்‌ சொல்லுவாள்‌. "ரதி, உன்பாடு யோகந்தான்‌! மாமல்லரும்‌ நானும்‌ 
மனித சஞ்சாரமே இல்லாத நடுக்காட்டில்‌ பர்ணசாலை கட்டிக்‌ கொண்டு ஆனந்த வாழ்க்கை 
நடத்தப்‌ போகிறோம்‌. அப்போது இந்தச்‌ சுகப்பிரம்மரிவியை அடித்துத்‌ துரத்திவிட்டு உன்னை 
மட்டுந்தான்‌ எங்களுடன்‌ வைத்துக்‌ கொள்ளப்‌ போகிறேன்‌. 'உனக்கு வேலை நிரம்ப இருக்கும்‌, 
ரதி! எனக்கும்‌ மாமல்லருக்கும்‌ இடையில்‌ நீ அடிக்கடி தூது போக வேண்டியதாயிருக்கும்‌!"' 


ரதி கண்களினாலேயே ஒரு புன்னகை புரிந்து விட்டு, 'போதும்‌ இந்த அசட்டுத்தனம்‌!' 
என்பதுபோல்‌ தலையை ஆட்டி விட்டு, சிவகாமியின்‌ கையிலிருந்து திமிறிக்கொண்டூ புல்‌ மேயச்‌ 
சென்றது. "அம்மா! சிவகாமி!" என்ற குரலைக்‌ கேட்டதும்‌ சிவகாமி திடுக்கிட்டுத்‌ திரும்பிப்‌ 
பார்த்தாள்‌. அவள்‌ பார்த்த இடத்தில்‌ செடி கொடிகளை விலக்கிக்‌ கொண்டு ஆயனர்‌ நிற்பதைக்‌ 
கண்டாள்‌. தான்‌ ரதியுடன்‌ பேசிக்‌ கொண்டிருந்தது அவர்‌ காதிலே விழுந்ததோ என்ற 
எண்ணத்தினால்‌ அவளுடைய முகத்தில்‌ நாணமும்‌ அச்சமும்‌ கலந்து தோன்றின. 


ஆனால்‌, மலர்ந்த முகத்துடன்‌ ஆயனர்‌ கூறிய வார்த்தைகள்‌ அவளுடைய பயத்தைப்‌ 
போக்கின. "குழந்தாய்‌ ! எனக்குத்‌ தூக்கிவாரிப்‌ போட்டு விட்டது. நடுக்காட்டிலே யாரோடு 
பேசிக்கொண்டிருக்கிறாய்‌ என்று பார்த்தேன்‌. ரதியுடன்‌ பேசிக்‌ கொண்டிருக்கிறாயா? பாவம்‌! நீ 
என்ன செய்வாய்‌? உன்னோடு பேசுவதற்குக்கூட இவ்விடத்தில்‌ யாரும்‌ இல்லை. பொழுது 
போவதே உனக்குக்‌ கஷ்டமாய்த்தானிருக்கும்‌. காஞ்சியிலாவது உன்‌ தோழி கமலி 
இருக்கிறாள்‌.." இப்படிப்‌ பேசிக்கொண்டே நெருங்கி வந்த ஆயனரைச்‌ சிவகாமி கட்டித்‌ 
தழுவிக்கொண்டு, "அப்பா உங்களுக்குத்‌ தெரியுமா? கமலி... கமலி..." என்று மென்று 
விழுங்கினாள்‌. 


ஆயனர்‌ பதறலுடன்‌, "ஐயோ கமலிக்கு என்ன, அம்மா? ஏதாவது உடம்புக்கு 
வந்திருக்கிறதா?" என்று கேட்டார்‌. "ஆமாம்‌, அப்பா! கமலிக்கு உடம்பிலேதான்‌ 
வந்திருக்கிறதாம்‌!'' என்று கூறிவிட்டுச்‌ சிவகாமி இடி இடியென்று சிரித்தாள்‌. அதைப்‌ பார்த்த 
ஆயனர்‌ விபரீதமாக ஒன்றுமிராது என்று தீர்மானித்துக்கொண்டு, "பின்னே என்ன, சிவகாமி? ஒரு 
வேளை இங்கே வருகிறதாகச்‌ சொல்லி அனுப்பியிருக்கிறாளோ?" என்றார்‌. "இல்லை, அப்பா, 
இல்லை" என்று சொல்லிக்கொண்டே சிவகாமி ஆயனரின்‌ காதினருகில்‌ நெருங்கி, "கமலி 
வயிற்றில்‌ சின்னக்கண்ணன்‌ வந்திருக்கிறானாம்‌!'' என்றாள்‌. 


ஆயனர்‌ சற்று நிதானித்து விஷயம்‌ இன்னதென்று தெரிந்து கொண்டார்‌. முன்னைவிட 
அருமையுடன்‌ சிவகாமியை அணைத்துத்‌ தழுவிக்‌ கொண்டு "சந்தோஷம்‌ அம்மா! சிவகாமியின்‌ 
கல்யாணத்தின்போதே நான்‌ ஆசீர்வாதம்‌ பண்ணினேன்‌..." என்றார்‌. "அப்பா! உங்கள்‌ செல்வக்‌ 
குமாரிக்கு எப்போது கல்யாணம்‌ ஆயிற்று?" என்றாள்‌ சிவகாமி. தாம்‌ வாய்‌ தவறிச்‌ 'சிவகாமி' என்று 


24 


சொல்லிவிட்டது ஆயனருக்குச்‌ சட்டென்று புலப்பட்டது. அவர்‌ ஓர்‌ அசட்டுப்‌ புன்னகை செய்து 
விட்டு, "என்ன அம்மா சொன்னேன்‌? சிவகாமியின்‌ கல்யாணத்தின்போது' என்று சொல்லி 
விட்டேனா? அதனால்‌ என்ன? உனக்கும்‌ ஒரு நாள்‌ கல்யாணம்‌ நடக்கத்தான்‌ போகிறது. நான்‌ 
சொல்லவந்தது என்னவென்றால்‌, கமலியின்‌ கல்யாணத்தின்‌ போது நான்‌ அவளுக்கு ஆசீர்வாதம்‌ 
செய்தேன்‌; 'சீக்கிரத்தில்‌ உனக்கு ஆண்‌ குழந்தை பிறக்கவேண்டும்‌. அவன்‌ என்னிடத்தில்‌ 
சிற்பக்கலை கற்றுக்கொள்ள வரவேண்டும்‌' என்று..." என்றார்‌. 


இவ்விதம்‌ கூறிய ஆயனர்‌ பேச்சை நிறுத்திவிட்டு மெளனத்தில்‌ ஆழ்ந்தார்‌. அவருடைய 
உள்ளமானது சிவகாமியின்‌ விவாகத்தைப்‌ பற்றிச்‌ சிந்திக்கத்‌ தொடங்கியது. பரஞ்சோதிக்கு 
அவளை மணம்‌ செய்விக்கலாம்‌ என்று தாம்‌ முன்னம்‌ எண்ணியது நினைவு வந்தது. அவனோ 
இப்போது பெரிய போர்‌ வீரனாகவும்‌ கோட்டைத்‌ தளபதியாகவும்‌ ஆகியிருக்கிறான்‌. கேவலம்‌ 
ஒரு சிற்பியின்‌ மகளை அவன்‌ மணந்து கொள்ள இணங்குவானா? 


"அப்பா! என்ன யோசிக்கிறீர்கள்‌?" என்று சிவகாமி கேட்கவும்‌, "ஒன்றுமில்லை அம்மா! 
பரஞ்சோதியுடன்‌ நான்‌ பேசிக்‌ கொண்டிருந்தபோது நீ திடீரென்று எங்கே போய்‌ விட்டாய்‌? 
அவனிடம்‌ சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான சமாசாரம்‌ சொல்லியனுப்பியிருக்கிறார்‌. அதைப்பற்றி 
உன்‌ அபிப்பிராயத்தைக்‌ கேட்கலாமென்று பார்த்தால்‌, உன்னைக்‌ காணோம்‌. வா, வீட்டுக்குப்‌ 
போய்ச்‌ சாவகாசமாகப்‌ பேசலாம்‌. உன்‌ அத்தை நாம்‌ இரண்டூ பேரும்‌ சாப்பிடாமல்‌ எங்கே 
தொலைந்து போய்‌ விட்டோம்‌ என்று ஆச்சரியப்பட்டூுக்‌ கொண்டிருப்பாள்‌!" என்றார்‌. இருவரும்‌ 
ஒற்றையடிப்பாதையில்‌ மெளனமாக நடந்தார்கள்‌. ஆயனரின்‌ உள்ளம்‌ சிவகாமியின்‌ 
வருங்காலத்தைப்‌ பற்றிய சிந்தனையில்‌ ஆழ்ந்திருந்தது. சிவகாமியின்‌ உள்ளமோ, தேன்‌ மலரை 
மொய்க்கும்‌ வண்டைப்போல்‌ மகிழ மரப்பொந்தில்‌ இருந்த மாமல்லரின்‌ ஓலையைச்‌ சுற்றி 
வட்டமிட்டுக்‌ கொண்டிருந்தது. 


பத்தாம்‌ அத்தியாயம்‌ 
ஆனந்த நடனம்‌ 


"அப்பா! நான்‌ நடனம்‌ ஆடி வெகுகாலம்‌ ஆகி விட்டதே, இன்றைக்கு ஆடட்டூமா?"' 
என்று சிவகாமி கேட்டாள்‌. இருவரும்‌ வீட்டுக்குச்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ ஒரு மரத்தடியில்‌ கிடந்த 
கல்லின்‌ மீது உட்கார்ந்திருந்தார்கள்‌. பக்கத்து மரத்தடியிலே வர்ணம்‌ அரைக்கும்‌ 
கல்லுவங்களும்‌, வர்ணம்‌ காய்ச்சும்‌ அடுப்புகளும்‌, சட்டி பானைகளும்‌ கிடந்தன. ஆயனர்‌ சிறிது 
அதிசயத்துடன்‌ சிவகாமியை உற்று நோக்கினார்‌. "இன்றைக்கு என்ன குழந்தாய்‌, உன்‌ முகம்‌ 
இவ்வளவு களையாயிருக்கிறது?'" என்று வினவினார்‌. 


உடனே மறுமொழி சொல்ல முடியாமல்‌ சிவகாமி சிறிது திகைத்துவிட்டு, பிறகு, 
"கமலியைப்பற்றிக்‌ கேள்விப்பட்டதிலிருந்து எனக்கு உற்சாகமாயிருக்கிறது. அப்பா! 
காஞ்சிக்குப்‌ போய்‌ கமலியைப்‌ பார்த்துவிட்டு வரலாமா?" என்றாள்‌. உடனே, தான்‌ பிழை செய்து 
விட்டதை உணர்ந்து நாவைப்‌ பற்களினால்‌ கடித்துக்‌ கொண்டு "ஆமாம்‌, அப்பா! சக்கரவர்த்தி 
ஏதோ நமக்குச்‌ செய்தி அனுப்பியதாகச்‌ சொன்னீர்களே, அது என்ன?" என்று கேட்டாள்‌. 


"எதிரி சைனியம்‌ வடபெண்ணை ஆற்றைக்‌ கடந்து விட்டதாம்‌. காஞ்சியை நெருங்கி 
வந்து கொண்டிருக்கிறதாம்‌. காஞ்சியை முற்றுகை போட்டாலும்‌ போடுமாம்‌. அகையால்‌, 'ஒன்று 
நீங்கள்‌ காஞ்சி நகருக்கு போய்விடுங்கள்‌; அல்லது சோழ தேசத்துக்குப்‌ போங்கள்‌' என்று 
சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பினாராம்‌. நீ என்ன சொல்கிறாய்‌, அம்மா?" "நான்‌ என்ன சொல்ல, 
அப்பா! எனக்கு என்ன தெரியும்‌? தங்கள்‌ இஷ்டம்‌ எதுவோ, அதுதான்‌ எனக்கு இஷ்டம்‌..." "என்‌ 
இஷ்டம்‌ இங்கேயே இருக்க வேண்டுமென்பதுதான்‌. இந்தக்‌ காட்டை விட்டு வேறு எங்கே 


2 


போனாலும்‌ எனக்கு மன நிம்மதியிராது" என்றார்‌ ஆயனர்‌. "எனக்கும்‌ அப்படித்தான்‌, அப்பா! 
இங்கேயே நாம்‌ இருந்து விடலாமே?" என்றாள்‌ சிவகாமி. 


மாமல்லரின்‌ ஓலையில்‌, தாம்‌ வந்து அவளைச்‌ சந்திக்கும்‌ வரையில்‌ ஒன்றும்‌ முடிவு செய்ய 
வேண்டாம்‌ என்று எழுதியிருந்ததை நினைத்துக்‌ கொண்டுதான்‌ மேற்கண்ட விதம்‌ சிவகாமி 
சொன்னாள்‌. காஞ்சிக்குப்‌ போய்க்‌ கமலியைப்‌ பார்க்கவேண்டுமென்ற ஆசை ஒரு பக்கத்தில்‌ 
அவளுக்கு அளவில்லாமல்‌ இருந்தது. ஆனால்‌, எட்டு மாதத்துக்கு முன்பு திருநாவுக்கரசரைப்‌ 
பார்ப்பதற்காக காஞ்சிக்கு போய்த்‌ திரும்பியதும்‌, முதன்‌ முதலாக மாமல்லர்‌ தனக்கு எழுதிய 
ஓலையை நினைவுப்படுத்திக்‌ கொண்டாள்‌. "அரண்மனை நிலா மாடத்தில்‌, முத்துப்‌ பதித்த பட்டு 
விதானத்தின்‌ கீழே, தங்கக்கட்டிலின்‌ மேல்‌ விரித்த முல்லை மலர்ப்படுக்கையிலே படூத்துறங்க 
வேண்டிய நீ, என்னுடைய ரதசாரதியின்‌ வீட்டில்‌ தரையிலே விரித்த கோரைப்‌ பாயில்‌ படுத்து 
றங்கினாய்‌ என்பதை எண்ணி எண்ணி என்‌ மனம்‌ புண்ணாகிறது!' என்று பல்லவ குமாரர்‌ 
எழுதியிருந்தார்‌. இதிலே, அவர்‌ சிவகாமியிடம்‌ கொண்டிருந்த காதலின்‌ மேன்மையும்‌ 
வெளியாயிற்று; கண்ணபிரான்‌ வீட்டிலே வந்து சிவகாமி தங்குவதை அவர்‌ அவ்வளவாக 
விரும்பவில்லை என்பதும்‌ புலனாயிற்று. 


இதைப்பற்றிச்‌ சிவகாமியின்‌ உள்ளத்தில்‌ ஒரு போராட்டம்‌ நடந்தது. கமலியிடம்‌ 
அவளுக்கிருந்த நட்புணர்ச்சியும்‌ பல்லவ குமாரரிடம்‌ அவள்‌ கொண்டிருந்த காதல்‌ வெறியும்‌ 
போராடின முடிவிலே, காதல்தான்‌ வெற்றி பெற்றது. "ஆகா! எத்தகைய பேதை நாம்‌! மகிதலம்‌ 
போற்றும்‌ மண்டலாதிபதியின்‌ குமாரரிடம்‌ காதல்‌ கொள்ளத்‌ துணிந்து விட்டு, அவருடைய 
கெளரவத்துக்குப்‌ பங்கம்‌ விளையக்கூடிய காரியத்தை செய்தோமே!" என்று வருந்தி, இனிமேல்‌ 
பல்லவ குமாரரின்‌ விருப்பம்‌ தெரியாமல்‌ காஞ்சிக்கே போவதில்லையென்று 
தீர்மானித்திருந்தாள்‌. ஆகையினாலேதான்‌ மேற்‌ கண்டவாறு சொன்னாள்‌. 


அதற்கு மறுமொழியாக ஆயனர்‌ கவலை தொனித்த குரலில்‌ கூறினார்‌; "என்ன 
இருந்தாலும்‌ மகேந்திர பல்லவர்‌ தீர்க்கமான அறிவு படைத்தவர்‌. அவருடைய கட்டளைக்கு 
மாறாக நடந்தால்‌ ஏதாவது விபரீதம்‌ வருமோ, என்னவோ? யாரிடமாவது யோசனை 
கேடகலாமென்றால்‌, அதற்கும்‌ ஒருவரும்‌ இல்லை. நாகநந்தியடிகளாவது வரக்கூடாதோ? எட்டு 
மாதத்துக்கு முன்பு போனவர்‌ இன்னும்‌ வரவில்லை. பிக்ஷஃவுக்கு என்ன நேர்ந்து விட்டதோ, 
என்னவோ?" 


ஆயனரின்‌ மனச்சோர்வைக்‌ கவனித்த சிவகாமி அவரை உற்சாகப்படுத்தும்‌ பொருட்டு, 
மறுபடியும்‌ அப்பா! நான்‌ நடனம்‌ ஆடி வெகு காலமாயிற்றே! இன்றைக்கு ஆடுகிறேன்‌ 
பார்க்கிறீர்களா?" என்றாள்‌. "சிவகாமியின்‌ நாட்டியத்தை நானும்‌ பார்க்கலாமா" என்று ஒரு குரல்‌ 
கேட்டது. இரண்டு பேரும்‌ ஏககாலத்தில்‌ திரும்பிப்‌ பார்த்தார்கள்‌. சற்றுத்‌ தூரத்தில்‌ நாகநந்தி 
அடிகள்‌ நின்று கொண்டிருந்தார்‌. "புத்தம்‌ சரணம்‌ கச்சாமி" "தர்மம்‌ சரணம்‌ கச்சாமி" "சங்கம்‌ 
சரணம்‌ கச்சாமி" என்று நாகநந்தி கோவித்து முடித்ததும்‌ ஆயனர்‌, "அடிகளே! வரவேணும்‌! 
வரவேணும்‌! நினைத்த இடத்தில்‌ நினைத்த போது வந்து அருள்‌ செய்கிறவர்‌ கடவுள்தான்‌ என்று 
பெரியோர்‌ சொல்லுவார்கள்‌. தாங்களும்‌ கடவுள்‌ மாதிரி வந்திருக்கிறீர்கள்‌. உங்களைப்பற்றி 
இப்போதுதான்‌ பேசிக்‌ கொண்டிருந்தோம்‌" என்றார்‌. 


"அப்படியா? இந்தக்‌ காவி வஸ்திரதாரியைப்‌ பற்றி நினைவு வைத்துக்‌ 
கொண்டிருந்தீர்களா? சிவகாமியின்‌ திருநாவினால்‌ கூட நாகநந்தியின்‌ பெயர்‌ 
உச்சரிக்கப்பட்டதா? அவ்விதமானால்‌ என்னுடைய பாக்கியந்தான்‌... ஆயனரே உங்கள்‌ 
குமாரியின்‌ புகழ்‌ தேசமெல்லாம்‌ பரவியிருக்கும்‌ அதிசயத்தை நான்‌ என்னவென்று சொல்வேன்‌? 
திருவதிகைக்கும்‌ தில்லைக்கும்‌ போனேன்‌! உறையூருக்குப்‌ போனேன்‌; வஞ்சிக்குப்‌ போனேன்‌; 
நாகைக்கும்‌ போயிருந்தேன்‌; இன்னும்‌ தெற்கே மதுரையம்பதிக்கும்‌ கொற்கைத்‌ துறைமுகத்து 
க்கும்‌ சென்றிருந்தேன்‌. எங்கே போனாலும்‌, எனக்கு முன்னால்‌ சிவகாமியின்‌ புகழ்‌ போயிருக்கக்‌ 
கண்டேன்‌. காஞ்சியிலிருந்து நான்‌ வந்ததாகத்‌ தெரிந்ததும்‌ எல்லாரும்‌ சிவகாமியின்‌ 
பரதநாட்டிய கலையைப்‌ பற்றியே கேட்டார்கள்‌. புத்த பிக்ருக்களும்‌ ஜைன முனிவர்களும்‌ 


26 


கேட்டார்கள்‌. சைவப்‌ பெரியார்களும்‌ வைஷ்ணவ பக்தர்களும்‌ கேட்டார்கள்‌. உறையூரில்‌ சோழ 
மன்னர்‌ கேட்டார்‌. நாகப்பட்டினத்திலே சீன தேசத்திலிருந்து வந்திருக்கும்‌ சித்திரக்காரர்கள்‌ 
கேட்டார்கள்‌. ஆயனரே! இப்பேர்ப்பட்ட கலைச்‌ செல்வியைப்‌ புதல்வியாகப்‌ பெற நீர்‌ 
எவ்வளவோ பாக்கியம்‌ செய்திருக்க வேண்டும்‌..." 


இவ்வாறு, புத்த பிக்ஷு சொன்மாரி பொழிந்து வருகையில்‌ ஆயனரும்‌ சிவகாமியும்‌ 
இடையில்‌ பேசச்‌ சக்தியற்றவர்களாகப்‌ பிரமித்து நின்றார்கள்‌. கடைசியில்‌ நாகநந்தி, "ஓ மகா 
சிற்பியே! சென்ற எட்டூ மாதத்திற்குள்‌ சிவகாமியின்‌ நடனத்‌ திறமை இன்னும்‌ எவ்வளவோ 
வளர்ந்திருக்க வேண்டுமே? தென்னாடெல்லாம்‌ புகழும்‌ நடன ராணியின்‌ நாட்டியத்தைப்‌ 
பார்க்கும்‌ பாக்கியம்‌ இன்று எனக்குக்‌ கிட்டுமா?" என்றார்‌. நாகநந்தியின்‌ விஷயத்தில்‌ 
சிவகாமியின்‌ மனப்பாங்குகூட அவருடைய புகழுரைகளினால்‌ ஓரளவு மாறிவிட்டது. எனவே 
ஆயனர்‌, "ஆடுகிறாயா, அம்மா!" என்று கேட்டதும்‌ உடனே, "ஆகட்டும்‌ அப்பா!" என்றாள்‌ 
சிவகாமி. மூவரும்‌ வீட்டுக்குச்‌ சென்றதும்‌, சிவகாமி ஒரு நொடியில்‌ நடன உடை தரித்துக்‌ 
கொண்டு நாட்டியத்துக்கு ஆயத்தமாக வந்து நின்றாள்‌. அவளுடைய முகத்திலும்‌ மேனி 
முழுவதிலுமே ஒரு புதிய ஆனந்தக்‌ கிளர்ச்சி காணப்பட்டது. மாமல்லரின்‌ காதல்‌ கனிந்த 
மொழிகளும்‌, அவளுடைய கலைச்‌ சிறப்பைக்‌ குறித்து நாகநந்தி கூறிய புகழுரைகளும்‌ 
அத்தகைய கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன. ஆயனர்‌ போட்ட தாளத்துக்கிசைய சிவகாமி 
நிருத்தம்‌ ஆட ஆரம்பித்தாள்‌. அதில்‌ பாட்டு இல்லை; பொருள்‌ இல்லை; உள்ளக்‌ கருத்தை 
வெளியிடும்‌ அபிநயம்‌ ஒன்றும்‌ இல்லை. ஒரே ஆனந்தமயமான ஆட்டந்தான்‌. 


சிவகாமியின்‌ ஒவ்வொரு அங்கத்திலும்‌ ஒவ்வோர்‌ அங்கத்தின்‌ அசைவிலும்‌ அந்த 
ஆனந்தம்‌ பொங்கி வழிந்தது. ஆஹா! அந்த ஆனந்த நடனத்திலே எத்தனை விதவிதமான 
நடைகள்‌? மத்தகஜத்தின்‌ மகோன்னதமான நடை, பஞ்ச கல்யாணிக்‌ குதிரையின்‌ சிருங்கார 
நடை, துள்ளி விளையாடும்‌ மான்‌ குட்டியின்‌ நெஞ்சையள்ளும்‌ நடை, வனம்‌ வாழ்‌ மயிலின்‌ 
மனமோகன நடை, அன்னப்‌ பட்சியின்‌ அற்புத அழகு வாய்ந்த நடை. இவ்வளவு நடைகளையும்‌ 
சிவகாமியின்‌ ஆட்டத்திலே காணக்‌ கூடியதாயிருந்தது. ஆட்டம்‌ ஆரம்பித்துச்‌ சிறிது நேரத்து 
க்கெல்லாம்‌ சிவகாமி நடனம்‌ ஆடுவதாகவே தோன்றவில்லை. தன்‌ செயல்‌ என்பதையே இழந்து 
அவள்‌ ஆனந்த வெள்ளத்தில்‌ மிதந்து கொண்டிருப்பதாகவே தோன்றியது. ஆயனரும்‌ தம்மை 
மறந்த, கால எல்லையையெல்லாம்‌ கடந்த காலதீதமான மன நிலைக்குப்‌ போய்விட்டார்‌. 


பதினோராம்‌ அத்தியாயம்‌ 
"பயங்கொள்ளிப்‌ பல்லவன்‌" 


சிவகாமி நிருத்தம்‌ ஆடியபோது சுய உணர்வுடன்‌ இருந்தவர்‌ ஒருவர்‌ நல்ல வேளையாக 
அங்கே இருந்தார்‌. அவர்‌ பிக்ஷு நாகநந்திதான்‌ என்று சொல்ல வேண்டியதில்லை. "போதும்‌, 
ஆயனரே! ஆட்டத்தை நிறுத்துங்கள்‌. இனிமேல்‌ ஆடினால்‌ சிவகாமியும்‌ தாங்கமாட்டாள்‌; 
உலகமும்‌ தாங்காது என்ற நாகநந்தியின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு ஆயனர்‌ சுயபிரக்ஞை 
அடைந்து தாளம்‌ போடுவதை நிறுத்த, சிவகாமியும்‌ ஆட்டத்தை நிறுத்தினாள்‌. 


புத்த பிக்ஷு கூறினார்‌; "ஆயனரே! நீர்‌ எத்தகைய துரோகம்‌ செய்து 
கொண்டிருக்கிறீர்‌? இப்படிப்பட்ட தெய்வீகமான கலையை இந்த நடுக்காட்டிலே ஒளித்து 
வைத்துக்‌ கொண்டிருக்கலாமா? உலோபி ஒருவன்‌ தனக்குக்‌ கிடைத்த மதிப்பில்லாத 
இரத்தினத்தைப்‌ பெட்டிக்குள்ளே பூட்டி வைத்திருப்பது போல அல்லவா இருக்கிறது நீர்‌ 
செய்யும்‌ காரியம்‌! தீபத்தை ஏற்றி நடுக்‌ கூடத்தில்‌ வைக்க வேண்டும்‌. அப்படியின்றி மூலை 
முடுக்கிலே வைத்துத்‌ துணியைப்‌ போட்டு மூடினால்‌, தீபம்‌ அணைந்து போவதுடன்‌, துணியும்‌ 
அல்லவா எரிந்து போகும்‌? உலகம்‌ பார்த்துப்‌ பிரமிக்கும்படியான கலைச்‌ செல்வம்‌ உமது 
குமாரியிடம்‌ இருக்கிறது. அதைப்‌ பார்த்து ஆனந்திக்க உலகமும்‌ காத்திருக்கிறது. நான்‌ 


27 


சொல்கிறதைச்‌ சற்றுச்‌ செவி கொடுத்துக்‌ கேளுங்கள்‌. என்னுடன்‌ கிளம்பிவாருங்கள்‌ 
தில்லைப்பதிக்குப்‌ போவோம்‌. அங்கே பரமசிவனுக்குப்‌ போட்டியாகப்‌ பார்வதி ஆடியது போல்‌ 
சிவகாமியும்‌ ஆடட்டும்‌. ஆனால்‌ பார்வதியைப்‌ போல்‌ சிவகாமி நடனப்‌ போட்டியில்‌ 
தோற்கமாட்டாள்‌. எடுத்த எடுப்பிலேயே நடராஜர்‌ தோற்றுப்‌ போவார்‌. அவருடைய தூக்கிய 
திருவடியைப்‌ பூமியின்‌ மேல்‌ வைத்து இளைப்பாறுவார்‌. தில்லையிலிருந்து நாகைப்பட்டினத்து 
க்குப்‌ போகலாம்‌. 


நாகைப்பட்டினத்திலே புத்த பிக்ஸுக்களின்‌ மகா சங்கம்‌ கூடப்‌ போகிறது. இந்தக்‌ 
கூட்டத்துக்காகக்‌ கன்யாகுப்த்திலி ருந்தும்‌, காசியிலிருந்தும்‌ கயையிலிருந்தும்‌, 
கடல்களுக்கப்பாலுள்ள சாவகத்‌ தீவிலிருந்தும்‌, சீனதேசத்திலிருந்தும்‌ பெளத்தர்கள்‌ 
வருகிறார்கள்‌. உலகத்தின்‌ நாலா பக்கங்களிலிருந்தும்‌, சிற்பக்‌ கலைஞர்களும்‌, இசை 
வல்லார்களும்‌, நடன சாஸ்திர மேதைகளும்‌ நாகைப்பட்டினத்தில்‌ கூடுகிறார்கள்‌. அந்த மகா 
சங்கத்திலே உங்கள்‌ புதல்வி நடனம்‌ ஆடட்டும்‌; அவளுடைய புகழும்‌ அவளைப்‌ பெற்ற 
உம்முடைய புகழும்‌ உலகமெல்லாம்‌ பரவட்டும்‌; நாகைப்பட்டினத்திலிருந்து உறையூருக்குப்‌ 
போவோம்‌. உறையூர்ச்‌ சோழர்கள்‌ இன்று தாழ்வடைந்து பல்லவர்களுக்குக்‌ கப்பம்‌ செலுத்தும்‌ 
சிற்றரசர்களாக இருக்கிறார்கள்‌. இருந்தாலும்‌ பூர்வீகப்‌ பெருமையுடையவர்கள்‌. கலைகளில்‌ 
அபாரப்‌ பற்று உடையவர்கள்‌. பார்த்திபன்‌ என்னும்‌ சோழ இராஜகுமாரன்‌ அங்கே இருக்கிறான்‌, 
சித்திரக்‌ கலையில்‌ தேர்ந்தவன்‌. சிவகாமியின்‌ நடனத்தைப்‌ பார்த்தால்‌ அவனுடைய ஆனந்தத்து 
க்கு அளவே இராது. பின்னர்‌ அங்கிருந்து கிளம்புவோம்‌, சித்தர்‌ வாசமலையின்‌ சித்திர 
விசித்திரங்களைச்‌ சிவகாமிக்குக்‌ காட்டிவிட்டு மதுரை மாநகருக்குச்‌ செல்வோம்‌. அங்கே 
மாரவர்ம பாண்டியன்‌ சமீபத்திலேதான்‌ காலமாகி, அவன்‌ மகன்‌ சடையவர்மன்‌ பட்டத்துக்கு 
வந்திருக்கிறான்‌. சடையவர்மன்‌ மகா ரசிகன்‌; ஆஹா! சடையவர்ம பாண்டியன்‌ மட்டும்‌ 
சிவகாமியின்‌ நடனத்தைப்‌ பார்த்துவிட்டால்‌, உங்களை இந்த அரண்ய வீட்டிலே இப்படி 
நிர்க்கதியாக விட்டிருப்பானா? மதுரை நகரிலுள்ள மாடமாளிகைக்குள்ளே மிக உன்னதமான 
மாளிகை எதுவோ, அதிலே அல்லவா உங்கள்‌ இருவரையும்‌ வைத்துப்‌ போற்றுவான்‌?..."' 


இவ்விதமாக நாகநந்தி பேசி வருகையில்‌ ஆயனரும்‌ சிவகாமியும்‌ பாம்பாட்டியின்‌ மகுட 
வாத்தியத்திலே மயங்கிப்‌ படமெடுத்தாடும்‌ சர்ப்பத்தைப்‌ போல்‌, அவருடைய மொழிகளைக்‌ 
கேட்டு வந்தார்கள்‌. கடைசியில்‌, "என்ன சொல்கிறீர்‌, ஆயனரே?" என்று நாகநந்தி கூறி 
நிறுத்தியபோது, ஆயனருக்கு உண்மையில்‌ இன்னது சொல்வதென்றே தோன்றவில்லை. 
அவருடைய மனதில்‌, "சக்கரவர்த்தியின்‌ கட்டளைக்கும்‌ நாகநந்தியின்‌ யோசனைக்கும்‌ வெகு 
பொருத்தமாயிருக்கிறதே!" என்ற எண்ணம்‌ தோன்றிக்‌ கொண்டிருந்தது. இருந்தாலும்‌ காரணம்‌ 
தெரியாத ஒருவிதத்‌ தயக்கமும்‌ உண்டாயிற்று. எனவே, "நான்‌ என்ன சொல்வது? 
சிவகாமியைத்தான்‌ கேட்க வேண்டும்‌" என்று சொல்லி, சிவகாமியை நோக்கினார்‌. 


சிவகாமிக்கோ, சிதம்பரத்தையும்‌ நாகைப்பட்டினத்தையும்‌ உறையூரையும்‌ மது 
ரையையும்‌ பற்றிக்‌ கேட்டபோது, அங்கெல்லாம்‌ அவள்‌ போவது போலவும்‌, 
பல்லாயிரக்கணக்கான மக்களின்‌ முன்னே ஆடுவது போலவும்‌ அவர்களுடைய பாராட்டுதலைப்‌ 
பெற்று மகிழ்வது போலவும்‌ மனக்‌ கண்முன்னால்‌ தோன்றிக்‌ கொண்டே வந்தது. ஆனால்‌ அவள்‌ 
மனத்திலும்‌ ஒரு தடை, இன்னதென்று விளங்காத ஏதோ ஒரு சந்தேகம்‌ குறுக்கிட்டுக்‌ 
கொண்டேயிருந்தது. எனவே, ஆயனர்‌ மேற்கண்டவாறு கேட்டதும்‌ சிவகாமி சற்று யோசித்து, 
"எனக்கு என்ன தெரியும்‌, அப்பா? உங்களுக்கு எது உசிதமாகத்‌ தோன்றுகிறதோ, அப்படிச்‌ 
செய்யுங்கள்‌" என்றாள்‌. அப்போது நாகநந்தி, "ஆமாம்‌ ஆயனரே, உம்முடைய காலம்‌ எவ்விதம்‌ 
போய்க்‌ கொண்டிருக்கிறது? இங்கே புதிய நடனச்சிலை எதையும்‌ காணோமே? நான்‌ கடைசி 
முறையாக வந்துபோன பிறகு, புதிதாக ஒரு சிலைகூட அமைக்கப்படவில்லையா?" என்றார்‌. 


ஆயனர்‌ ஏக்கம்‌ நிறைந்த குரலில்‌, "இல்லை; கல்லுளியைக்‌ கையினால்‌ தொட்டு வெகு 
காலமாயிற்று" என்றார்‌. "ஏன்‌ அப்படி? சிற்பக்‌ கலை என்ன பாவத்தைச்‌ செய்தது? 
தென்தேசத்தின்‌ ஒப்பற்ற மகா சிற்பி எதற்காகக்‌ கல்லுளியைக்‌ கையினால்‌ தொடாமலிருக்க 
வேண்டும்‌?" என்று பிக்ஷு கேட்டார்‌. சிவகாமி அப்போது குறுக்கிட்டு, "எல்லாம்‌ உங்களால்‌ வந்த 


26 


வினைதான்‌, அடிகளே! அஜந்தா வர்ண இரகசியத்தைக்‌ கண்டுபிடிப்பதில்‌ அப்பா 
முனைந்திருக்கிறார்‌. தினம்‌ தினம்‌ விதவிதமான பச்சிலைகளைத்‌ தேடிக்கொண்டு வருவதும்‌ 
அரைப்பதுந்தான்‌ ஏழு மாதமாய்‌ அப்பா செய்யும்‌ வேலை" என்றாள்‌. "ஆகா! வீண்‌ வேலை! 
நான்தான்‌ எப்படியும்‌ உங்களுக்கு அதை அறிந்து சொல்வதாக வாக்குக்‌ 
கொடுத்திருக்கிறேனே?" 


ஆயனர்‌ சிறிது பரபரப்புடன்‌, "வாக்குக்‌ கொடுத்தது உண்மைதான்‌ ஆனால்‌, அதை 
நிறைவேற்றுவதாகக்‌ காணோமே? நீங்கள்‌ ஓலை கொடுத்தனுப்பியதுதான்‌ 
உபயோகப்படவில்லையே!" அந்தப்‌ பிள்ளையாண்டான்‌ இப்போது சைனியத்தில்‌ சேர்ந்து 
பெரிய தளபதியாகி விட்டான்‌; தெரியுமோ இல்லையோ?" என்றார்‌. "அப்படித்தான்‌ நானும்‌ 
கேள்விப்பட்டேன்‌ நேற்றைக்குத்‌ தான்‌ அவன்‌ காஞ்சிக்கு வந்தானாமே?" "ஆம்‌! இன்று காலை 
அந்தப்‌ பிள்ளையே இங்கே வந்திருந்தான்‌. காஞ்சிக்‌ கோட்டைக்‌ காவலுக்காக அவனைச்‌ 
சக்கரவர்த்தி அனுப்பி வைத்திருக்கிறாராம்‌. அடேயப்பா! எட்டு மாதத்திற்குள்‌ அவனிடம்‌ 
எவ்வளவு வித்தியாசம்‌? அடக்க ஒடுக்கத்துடனும்‌ நாணம்‌ அச்சத்துடனும்‌ அன்றைக்கு உங்களுடன்‌ 
வந்தானே அந்தப்‌ பரஞ்சோதி எங்கே? இன்று காலை தளபதியாக வந்த பரஞ்சோதி எங்கே? 
என்ன அகம்பாவம்‌? என்ன கர்வம்‌!" 


"அப்பா, அவரிடம்‌ அகம்பாவம்‌ ஒன்றுமில்லையே! தங்களிடம்‌ எவ்வளவோ பயபக்தியுடன்‌ 
தானே நடந்து கொண்டார்‌? சக்கரவர்த்தியின்‌ கட்டளையைக்கூட எவ்வளவு தயக்கத்துடன்‌ 
கூறினார்‌?" என்று சிவகாமி குறுக்கிட்டுச்‌ சொன்னாள்‌. "ஆயனரே சக்கரவர்த்தியின்‌ கட்டளை 
என்ன? நான்‌ தெரிந்து கொள்ளலாமா?" என்று புத்த பிக்ஷு கேட்டார்‌. "எங்களை இந்த 
வீட்டைவிட்டுப்‌ போகச்‌ சொல்லிக்‌ கட்டளை! எப்படியிருக்கிறது கதை? இந்த மகேந்திர 
பல்லவர்‌ ஒரு காலத்தில்‌ சிற்பக்‌ கலையில்‌ எவ்வளவு பற்று உடையவராயிருந்தார்‌? அவரைப்பற்றி 
நான்‌ என்னவெல்லாம்‌ எண்ணியிருந்தேன்‌?" என்று ஆயனர்‌ எதையோ பறிகொடுத்து விட்ட 
குரலில்‌ கூறினார்‌. 


"நானும்‌ உங்கள்‌ சக்கரவர்த்தியைப்‌ பற்றி என்னவெல்லாமோ எண்ணியிருந்தேன்‌. 
அவருடைய சாமர்த்தியம்‌ இப்போதுதான்‌ தெரிகிறது. உங்கள்‌ சக்கரவர்த்தி எப்பேர்ப்பட்ட 
காரியத்தைச்‌ சாதித்திருக்கிறார்‌ தெரியுமா, ஆயனரே? பல்லவ சைனியத்தில்‌ ஐம்பதாயிரம்‌ 
வீரர்களுக்கு மேலே இருக்கமாட்டார்கள்‌. இந்த அற்பச்‌ சைனியத்தை வைத்துக்‌ கொண்டு கடல்‌ 
போன்ற வாதாபி சைனியத்தை எட்டு மாதத்துக்கு மேலே வடபெண்ணைக்‌ கரையிலேயே 
நிறுத்தி வைத்திருந்தார்‌! மகேந்திர பல்லவர்‌ வெகு கெட்டிக்காரர்‌, ஆயனரே! வெகு 
கெட்டிக்காரர்‌! இருக்கட்டும்‌! பரஞ்சோதி தான்‌ போன காரியத்தைப்‌ பற்றி என்ன சொன்னான்‌? 
ஓலையை என்ன செய்தானாம்‌? அதைப்‌ பற்றி நீங்கள்‌ ஒன்றும்‌ கேட்கவில்லையா?" என்று புத்த 
பிக்ஷு வினவினார்‌. 


"கேட்காமல்‌ என்ன? பாவம்‌ அந்த பிள்ளைக்கு வழியிலே பெரிய விபத்து நேர்ந்து 
விட்டதாம்‌. சளுக்க வீரர்கள்‌ அவனைப்‌ பிடித்துக்கொண்டு விட்டார்களாம்‌. எப்படியோ பையன்‌ 
சளுக்க வீரர்களிடமிருந்து தப்பித்து வந்து விட்டானாம்‌. நல்ல வேளையாகச்‌ சிறை 
பிடிக்கப்பட்டதும்‌ ஓலையை மலைப்‌ பள்ளத்தாக்கில்‌ ஓடிய அருவியிலே எறிந்து விட்டானாம்‌! 
புத்திசாலிப்‌ பையன்‌!" 


"புத்திசாலி! அதோடு அதிர்ஷ்டசாலி முதன்‌ முதலில்‌ சாலை ஓரத்தில்‌ அவன்‌ படுத்துத்‌ 
தூங்கிக்‌ கொண்டிருந்த போது பார்த்தவுடனேயே இவன்‌ மிக அதிர்ஷ்டசாலியாவான்‌ என்று 
எனக்குத்‌ தெரிந்து போயிற்று. ஆனால்‌, நான்‌ அவனுக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டம்‌ வேறு! ஆஹா, 
என்ன தவறு செய்துவிட்டேன்‌!" என்று நாகநந்தி கூறி இலேசாக ஒரு பெருமூச்சு விட்டார்‌. 
"அடிகளே! பரஞ்சோதிக்கு இப்போது அதிர்ஷ்டம்‌ ஒன்றும்‌ குறைவாகப்‌ போய்விடவில்லையே?"" 


"உங்களுக்கு தெரியாது, ஆயனரே! இன்னும்‌ எவ்வளவோ பெரிய அதிர்ஷ்டம்‌ 
அவனுக்கு வருவதற்கிருந்தது ஏதோ ஒரு கிரகம்‌ வந்து குறுக்கிட்டிருக்கிறது..." "நல்லவேளை; 


தி 


இவ்வளவு அதிர்ஷ்டத்தோடேயே நிற்கட்டும்‌. இன்னும்‌ அதிகமானால்‌, பையனுக்குத்‌ தலை கால்‌ 
தெரியாமல்‌ போய்விடும்‌!" என்றார்‌ ஆயனர்‌. அஜந்தா வர்ண இரகசியத்தை அறிந்து கொள்ளாமல்‌ 
வந்ததில்‌ பரஞ்சோதியின்‌ மேல்‌ அவருக்கு மிக்க வெறுப்பு உண்டாகியிருந்தது. 


சிவகாமி குறுக்கிட்டு, "அப்பா! அப்பா! ஒரு செய்தி கேட்டீர்களா? மகேந்திர 
சக்கரவர்த்தி ஒருவேளை பல்லவ இராஜ்யம்‌ மாமல்லருக்கு இல்லையென்று சொல்லிவிட்டுப்‌ 
பரஞ்சோதிக்குக்‌ கொடுத்தாலும்‌ கொடுத்து விடுவாராம்‌. ஜனங்கள்‌ அப்படி பேசிக்‌ 
கொள்வதாகச்‌ சாரதி கண்ணபிரான்‌ சொன்னார்‌" என்று கூறிவிட்டுக்‌ கன்னங்கள்‌ குழியக்‌ 
'கலகல' என்று சிரித்தாள்‌. "யார்‌, கண்ணபிரானா! அவன்‌ கிடக்கிறான்‌ பைத்தியக்காரன்‌! 
இப்படித்தான்‌ ஏதாவது உளறுவான்‌" என்றார்‌ ஆயனர்‌. அப்போது நாகநந்தி, "இல்லை, 
ஆயனரே, இல்லை சாரதி கண்ணபிரான்‌ சொன்னது அப்படி ஒன்றும்‌ உளறல்‌ இல்லை. அவன்‌ 
சொன்னபடி நடந்தால்‌, அதில்‌ எனக்கு வியப்பு இராது. காஞ்சி சிங்காதனத்தில்‌ பயங்கொள்ளிப்‌ 
பல்லவனை வைத்துப்‌ பட்டம்‌ கட்டுவதைக்‌ காட்டிலும்‌ பரஞ்சோதிக்கு ராஜ்யத்தைக்‌ 
கொடுப்பதே வீரமகேந்திர பல்லவருக்கு உகப்பாயிருக்கும்‌"' என்றார்‌. 


பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
உள்ளப்‌ புயல்‌ 


எதிர்பாராத நேரத்தில்‌ வானத்திலிருந்து ஒரு மின்னல்‌ பாய்ந்து வந்து மண்டையைப்‌ 
பீறிக்கொண்டு தேகத்துக்குள்‌ பாய்வது போன்ற உணர்ச்சி 'பயங்கொள்ளிப்‌ பல்லவன்‌' என்ற 
சொற்களைக்‌ கேட்டதும்‌ சிவகாமிக்கு ஏற்பட்டது. ஆயனரும்‌ திடுக்கிட்டவராய்‌, "அடிகளே! 
என்ன சொல்கிறீர்கள்‌? பயங்கொள்ளிப்‌ பல்லவன்‌ யார்‌?" என்று கேட்டார்‌. "பயங்கொள்ளிப்‌ 
பல்லவனைப்‌ பற்றி உலகமெல்லாம்‌ அறியுமே? நாடு நகரமெல்லாம்‌ பேச்சாயிருக்கிறதே? 
உங்களுக்குத்‌ தெரியாதா? ஆனால்‌, நீங்கள்‌ காட்டுக்குள்ளே இருக்கிறீர்கள்‌! உங்களுக்குத்‌ 
தெரியாதுதான்‌!" என்றார்‌ பிக்ஷு. "என்ன தெரியாது? யாரைப்பற்றி உலகம்‌ என்ன சொல்கிறது? 
ஒரே மர்மமாயிருக்கிறதே!" என்றார்‌ ஆயனர்‌. 


"ஒரு மர்மமும்‌ இல்லை உலகமெல்லாம்‌ தெரிந்த விஷயத்தை உங்களுக்கு நான்‌ 
சொன்னால்தான்‌ என்ன? மாமல்லன்‌ என்று பட்டப்பெயர்‌ பெற்ற குமார சக்கரவர்த்தி நரசிம்ம 
பல்லவனைப்‌ பற்றித்தான்‌ சொல்கிறேன்‌. அவன்‌ பெரிய கோழை, பயங்கொள்ளி என்பது உலகப்‌ 
பிரசித்தமாயிற்றே? முதன்‌ முதலில்‌ வாதாபி சைனியம்‌ படையெடுத்து விட்டது என்று 
கேள்விப்பட்டதுமே மாமல்லனுக்கு உடம்பெல்லாம்‌ நடூக்கமடைந்து மயங்கி விழுந்து 
விட்டானாம்‌. அதுவும்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ அவன்‌ அரண்மனை அந்தப்புரத்து மாதர்களுக்கு 
மத்தியில்‌ இருந்தானாம்‌. சக்கரவர்த்திக்கு மானமே போய்விட்டதாம்‌. ஆயனரே! மாமல்லனை 
ஏன்‌ சக்கரவர்த்தி யுத்த களத்துக்கு அழைத்துப்‌ போகவில்லை என்று நீர்‌ 
கேள்விப்படவில்லையா? ஏன்‌ காஞ்சிக்‌ கோட்டைக்கு வெளியிலே மாமல்லன்‌ வரக்கூடாது 
என்று திட்டம்‌ செய்துவிட்டு மகேந்திர பல்லவர்‌ போர்க்களம்‌ போனார்‌ என்று நீர்‌ 
கேள்விப்படவில்லையா?" 


"ஓ பொல்லாத பிக்ஷுவே! எப்பேர்ப்பட்ட, அவதூறு சொல்கிறீர்‌? எம்மாதிரி அபசாரம்‌ 
பேசுகிறீர்‌? பதினெட்டு வயதுக்குள்‌ தென்னாட்டிலுள்ள பிரசித்த மல்லர்களையெல்லாம்‌ வென்று 
'மகா மல்லன்‌' என்று பட்டம்‌ பெற்ற மகாவீரனைப்‌ பற்றி இவ்விதம்‌ சொல்ல உமது நாக்குக்‌ 
கூசவில்லையா?" என்று ஆயனர்‌ சற்று ஆத்திரத்துடனேயே கேட்டார்‌. "மகா சிற்பியே! 
தங்களுக்கு இந்த விஷயமெல்லாம்‌ தெரியாதென்பது எனக்குத்‌ தெரியாது. பெரிய இடத்துச்‌ 
சமாச்சாரம்‌; நமக்கு என்ன கவலை? ஆனாலும்‌ என்‌ வார்த்தையில்‌ நீங்கள்‌ அவநம்பிக்கை 
கொள்வதால்‌ சொல்கிறேன்‌, அந்த "மகாமல்லன்‌ பட்டமெல்லாம்‌ வெறுங்கதை! 
நரசிம்மவர்மனோடு போரிட்ட மல்லர்களுக்கெல்லாம்‌ முன்னாலேயே 


30 


கட்டளையிடப்பட்டிருந்தது, சீக்கிரத்தில்‌ தோற்றுப்‌ போய்விட வேண்டுமென்று. 
இப்படியெல்லாம்‌ செய்தாலாவது பிள்ளைக்கு வீரமும்‌ தைரியமும்‌ வராதா என்று சக்கரவர்த்தி 
பார்த்தார்‌. பாவம்‌! பலிக்கவில்லை! யுத்தம்‌ என்று வந்ததும்‌ நடுங்கிப்‌ போய்விட்டான்‌. சாக்ஷ£த்‌ 
உத்தர குமாரனுடைய அவதாரந்தானாம்‌ நரசிம்மவர்மன்‌. ஊர்‌ ஊராகப்‌ பாரத மண்டபம்‌ கட்டிப்‌ 
பாரதம்‌ படிக்க வேண்டுமென்று சக்கரவர்த்தி ஏற்பாடு செய்திருக்கிறாரே, எதற்காகத்‌ தெரியுமா? 
முக்கியமாக, அவருடைய திருக்குமாரனை உத்தேசித்துத்தான்‌!..." "அடிகளே! நிறுத்துங்கள்‌! 
குமார சக்கரவர்த்தியைப்‌ பற்றி இப்படியெல்லாம்‌ கேட்க என்‌ மனம்‌ சகிக்கவில்லை" என்றார்‌ 
ஆயனர்‌. "இன்னும்‌ மிச்சமுள்ள உண்மையையும்‌ கேட்டால்‌ என்ன சொல்வீர்களோ, 
தெரியவில்லை, ஆனால்‌ தங்கள்‌ குமாரி சிவகாமி இருக்கும்போது சொல்லக்‌ கூடாது...." என்று 
கூறி நாகநந்தி சிவகாமி இருந்த இடத்தை நோக்கினார்‌. 


சிவகாமி ஏழெட்டு வயதுச்‌ சிறுமியாயிருந்தபோது ஒரு சமயம்‌ ஒரு தேன்‌ கூட்டில்‌ 
கையை வைத்துவிட்டாள்‌. கையிலும்‌ உடம்பிலும்‌ தேனீக்கள்‌ கொட்டிவிட்டன. ஒரு நாளெல்லாம்‌ 
வேதனை அனுபவித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. அதைக்‌ காட்டிலும்‌ ஆயிரம்‌ மடங்கு வேதனையை 
நாகநந்தி நரசிம்மவர்மரைப்‌ பற்றிச்‌ சொல்லி வந்ததைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தபோது சிவகாமி 
அனுபவித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. பிக்ஷுவின்‌ வார்த்தை ஒவ்வொன்றும்‌ பழுக்கக்‌ காய்ச்சிய 
ஈயத்துளியைப்போல்‌ அவள்‌ காதில்‌ விழுந்து கொண்டேயிருந்தது. 


பிக்ஷு, "உங்கள்‌ குமாரி இருக்கும்போது சொல்லக்கூடாத விஷயங்கள்‌" என்று 
கூறியதும்‌, இதுதான்‌ சமயம்‌ என்று சிவகாமி சட்டென்று எழுந்திருந்தாள்‌. அவர்கள்‌ பக்கமே 
பாராமல்‌ நடந்து வீட்டின்‌ இரண்டாங்கட்டுக்குள்‌ பிரவேசித்தாள்‌. சிவகாமியின்‌ செம்பஞ்சு 
ஊட்டிய பாதங்களைக்‌ கதவின்‌ அடியில்‌ இருந்த இடைவெளியில்‌ புத்த பிக்ஷு பார்த்துவிட்டு, 
கொஞ்சம்‌ உரத்த குரலில்‌ சொன்னார்‌. 


"ஆயனரே! உமது குமாரி சிறந்த கலைவாணி மட்டுமல்ல; ரொம்பவும்‌ இங்கிதம்‌ 
தெரிந்தவள்‌ எப்படிச்‌ சட்டென்று எழுந்து போனாள்‌ பாரும்‌!... நான்‌ என்ன சொல்ல வந்தேன்‌ 
என்றால்‌, சக்கரவர்த்திக்குத்‌ தம்‌ புத்திரன்‌ விஷயத்தில்‌ இன்னொரு பெரிய கவலையாம்‌. பல்லவ 
குலத்தில்‌ இவ்வளவு இளம்‌ வயதில்‌ இவனைப்‌ போல்‌ ஸ்திரிலோலன்‌ ஆனவனே கிடையாதாம்‌. 
ஒரு சமயம்‌ மாமல்ல பல்லவன்‌ ஒரு பெண்ணுக்கு எழுதிய காமவிகாரம்‌ ததும்பிய ஓலை 
சக்கரவர்த்தியிடம்‌ அகப்பட்டு விட்டதாம்‌. இதையெல்லாம்‌ உத்தேசித்துத்தான்‌, மாமல்லனைக்‌ 
காஞ்சியிலேயே இருக்கவேண்டுமென்று சக்கரவர்த்தி திட்டம்‌ செய்திருக்கிறாராம்‌!..." இப்படி 
நாகநந்தி சொல்லிக்‌ கொண்டிருந்தபோது, கதவின்‌ அடியில்‌ தெரிந்த பாதங்கள்‌ மறைந்தன. 
நாகநந்தியும்‌ பிறகு தமது குரலைத்‌ தாழ்த்திக்கொண்டு பேசலானார்‌. 


ஆயிரம்‌ பேய்களினால்‌ துரத்தப்பட்டவளைப்‌ போல்‌ சிவகாமி வீட்டின்‌ பின்கட்டுகளைத்‌ 
தாண்டிக்‌ கொல்லைப்‌ பக்கம்‌ ஓடினாள்‌. காட்டுக்குள்ளே எங்கே போகிறோம்‌ என்ற 
உத்தேசமில்லாமல்‌ ஓடினாள்‌. ஓடி ஓடிக்‌ களைத்துக்‌ கடைசியில்‌ ஒரு மரத்தடியில்‌ வேரின்‌ மீது 
உட்கார்ந்தாள்‌. சிவகாமியைப்‌ பின்‌ தொடர்ந்து மானும்‌ கிளியும்‌ பின்னால்‌ வந்து 
கொண்டிருந்தன. அவற்றை அவள்‌ கவனிக்கவேயில்லை. மரத்தடியில்‌ உட்கார்ந்த சிறிது நேரத்து 
க்குப்‌ பிறகு ரதி அருகில்‌ வந்து மெதுவாகத்‌ தன்‌ முகத்தை அவள்‌ கரத்தின்மீது வைத்தது. 
சிவகாமி அதை ஒரு தள்ளுத்‌ தள்ளி, "சீ தரித்திரமே! பீடை! ஒழிந்துபோ!'' என்று கத்தினாள்‌. 


சந்தர்ப்பம்‌ தெரியாத அசட்டுச்‌ சுகரிஷி, 'மாமல்லா! மாமல்லா!' என்றது. சிவகாமி 
கையை ஓங்கி, 'சனியனே! மூதேவி!' என்று அதை அடிக்கப்‌ போனாள்‌. கிளி இறகுகளை அடித்து 
க்‌ கொண்டு அவளிடம்‌ அகப்படாமல்‌ தப்பிச்‌ சென்றது. திடீரென்று தாமரைக்‌ குளக்கரையில்‌ 
மகிழமரப்‌ பொந்தில்‌ இருந்த ஓலைகளின்‌ நினைவு வந்தது. அந்த ஓலைகளை உடனே எடுத்து 
நெருப்பிலே போட்டு எரித்துச்‌ சாம்பலாக்கிவிட வேண்டுமென்று நினைத்துத்‌ தாமரைக்‌ 
குளத்தை நோக்கி ஓடினாள்‌. அதி சீக்கிரத்தில்‌ குளக்கரையை அடைந்து, உட்காரும்‌ 
பலகையின்‌ மீது காலை வைத்து ஏறி மரப்பொந்திலே கையை விட்டாள்‌. 


31 


ஐயோ! அந்தப்‌ பொந்திலே ஏதாவது நாகசர்ப்பம்‌ இருந்து அவள்‌ கரத்தைத்‌ 
தீண்டிவிட்டதா என்ன? அவள்‌ முகத்திலே ஏன்‌ அவ்வளவு பயங்கரம்‌? கையை ஏன்‌ அவ்வளவு 
அவசரமாய்‌ வெளியில்‌ எடுத்தாள்‌? இன்னும்‌ கொஞ்சம்‌ மேலே கிளம்பிப்‌ பொந்திற்குள்ளே 
உற்றுப்‌ பார்க்கிறாளே, ஏன்‌? அந்தப்‌ பொந்து வெறுமையாய்‌, சூனியமாயிருந்ததுதான்‌ காரணம்‌. 
காலையில்‌ அந்தப்‌ பொந்தில்‌ இருந்த ஓலைகள்‌ எங்கே போயிருக்கும்‌? 


சிவகாமி அந்த மகிழ மரத்தை ஓடி அடைந்த அதே சமயத்தில்‌ தாமரைக்‌ குளத்தின்‌ 
எதிர்க்கரையில்‌ இருந்த காட்டில்‌ புத்த பிக்ஷு விரைந்து வந்து கொண்டிருந்தார்‌. மரப்‌ 
பொந்தில்‌ அவள்‌ கையை விட்டு வெறுங்கையை வெளியில்‌ எடுத்ததை அவர்‌ பார்த்தார்‌. 
அப்போது சிவகாமியின்‌ முகத்தில்‌ தோன்றிய வியப்பும்‌, பயமும்‌, பிக்ஷுவுக்கும்‌ எல்லையற்ற 
ஆச்சரியத்தை உண்டாக்கிற்று என்பது அவருடைய முகக்குறியினால்‌ தெரிய வந்தது. 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
சத்ருக்னன்‌ வரலாறு 


பாபாக்கினி நதிக்கரையில்‌ பல்லவ சைனியத்தின்‌ பாசறையில்‌ ரிஷபக்கொடி 
கம்பீரமாகப்‌ பறந்த கூடாரத்தின்‌ உள்ளே மகேந்திர சக்கரவர்த்தி வீற்றிருந்தார்‌. 
அவருக்கெதிரே சக்கரவர்த்தியின்‌ அந்தரங்க ஒற்றனாகிய சத்ருக்னன்‌ நின்று கொண்டிருந்தான்‌. 
அவனைப்‌ பார்த்தால்‌ வெகு தூரம்‌ பிரயாணம்‌ செய்து வந்தவனாகக்‌ காணப்பட்டான்‌. 
உடம்பெல்லாம்‌ சொட்டச்‌ சொட்ட வியர்த்திருந்தது. எட்டு மாதத்திற்கு முன்னால்‌ அவனைப்‌ 
பார்த்ததற்கு இப்போது அடையாளம்‌ கூடக்‌ கண்டுபிடிக்க முடியாதபடி உருவம்‌ 
மாறிப்போயிருந்தது. 


சக்கரவர்த்தி, சத்ருக்னனை உற்றுப்‌ பார்த்துவிட்டு, "யார்‌ சத்ருக்னனா?" என்று 
கேட்டார்‌. "அடியேன்தான்‌, பல்லவேந்திரா!" "ரொம்பவும்‌ உருவம்‌ மாறிப்‌ போயிருக்கிறாய்‌." 
"ஆமாம்‌, பிரபு! சக்கரவர்த்தியின்‌ சேவையில்‌ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும்‌ என்‌ 
தேகம்‌ புஷ்டியடைகிறது!" "இல்லை; மெலிந்திருக்கிறாய்‌ என்று சொன்னேன்‌. எட்டு மாதத்து 
க்கு முன்பு உன்னிடம்‌ ஏதோ முக்கியமான காரியத்தை ஒப்படைத்ததாக ஞாபகம்‌. என்ன காரியம்‌ 
என்று நினைவிருக்கிறதா?" என்று மகேந்திரர்‌ கேட்டார்‌. 


சத்ருக்னன்‌, "நன்றாக நினைவிருக்கிறது, பிரபு! வேறு நினைவே எனக்குக்‌ கிடையாது!" 
என்றான்‌. "மறந்தது நான்தான்‌; கொஞ்சம்‌ ஞாபகப்படுத்து, பார்க்கலாம்‌!" என்றார்‌ சக்கரவர்த்தி. 
"பிக்ஷுவைப்‌ பின்‌ தொடரச்‌ சொன்னீர்கள்‌." "ஓஹோ! அப்புறம்‌?" "ஆயனரைக்‌ கவனிப்பதற்கு 
ஆள்‌ போடச்‌ சொன்னீர்கள்‌." "அவ்வளவுதானா?" "இன்னும்‌ ஒரு கடினமான வேலையும்‌ 
கொடுத்தீர்கள்‌, பிரபு! குமார சக்கரவர்த்தியின்‌ போக்குவரவுகளைக்‌ கவனித்து வரும்படி 
கட்டளையிட்டீர்கள்‌!" "ஆம்‌! ஆம்‌! ஞாபகத்துக்கு வருகிறது" "ஏதேனும்‌ முக்கியமான தகவல்‌ 
கிடைத்தால்‌, நம்பிக்கையான ஆள்‌ மூலம்‌ செய்தி அனுப்பச்‌ சொன்னீர்கள்‌. மிக முக்கியமான 
செய்தியாயிருந்தால்‌ என்னையே நேரில்‌ வரச்‌ சொன்னீர்கள்‌. "அப்படியானால்‌, மிக முக்கியமான 
செய்தி இப்போது கொண்டு வந்திருக்கிறாய்‌ போலிருக்கிறது." "ஆம்‌, பல்லவேந்திரா! வேறு 
யாரிடமும்‌ அனுப்ப முடியாத செய்தி; அதனால்தான்‌ நானே வந்தேன்‌. "ஒவ்வொன்றாகச்‌ சொல்‌, 
பார்க்கலாம்‌!" சத்ருக்னன்‌ நாகநந்தியைத்‌ தான்‌ பின்தொடர்ந்தது பற்றி முதலில்‌ சொன்னான்‌ 
அந்த வரலாறு பின்‌ வருமாறு: 


நாகநந்தி பரஞ்சோதியிடம்‌ ஓலை கொடுத்து அவனை நாகார்ஜுன மலைக்குப்‌ 
போகும்படி அனுப்பிய பிற்பாடு, தெற்கே கிளம்பிப்‌ போனார்‌. சத்ருக்னனும்‌ அவரைப்‌ பின்‌ 
தொடர்ந்து போனான்‌. கெடில நதிக்கரையில்‌ அடர்ந்த காடும்‌ சிறிய குன்றுகளும்‌ சூழ்ந்த ஓர்‌ 
இடத்தில்‌ கட்டியிருந்த புத்த விஹாரத்தை அடைந்து சில தினங்கள்‌ தங்கினார்‌. அங்கே 


32 


இருந்த புத்த பிக்ஷுக்கள்‌ சிலருக்கு ஏதேதோ செய்தி சொல்லி நாலாபுறமும்‌ அனுப்பினார்‌. 
அவர்களில்‌ ஒருவர்‌ உறையூருக்கும்‌ இன்னொருவர்‌ கங்கராஜ்யத்தின்‌ தலைநகரான 
தலைக்காட்டுக்கும்‌ சென்றதாகத்‌ தெரிந்தது. 


பிறகு, நாகநந்தி மறுபடியும்‌ தெற்கு நோக்கிப்‌ பிரயாணமானார்‌. கொள்ளிடத்தையும்‌ 
காவேரியையும்‌ கடந்து நாகப்பட்டினம்‌ சென்றார்‌. அங்கேயிருந்து மதுரைக்குப்‌ பிரயாணமானார்‌ 
மதுரைக்கு நாகநந்தியும்‌ சத்ருக்னனும்‌ போன சமயம்‌ மாறவர்ம பாண்டியன்‌ கடும்‌ 
நோய்வாய்ப்பட்டு 'இன்றைக்கோ நாளைக்கோ' என்றிருந்தான்‌. அடுத்தபடி பட்டத்துக்கு 
வரவேண்டிய இளம்‌ பாண்டியனுடைய கட்டளையினால்‌ அயலூர்க்காரர்‌ எல்லாரும்‌ சிறையில்‌ 
அடைக்கப்பட்டார்கள்‌. நாகநந்தியும்‌ சத்ருக்னனும்‌ ஒரே சிறையில்‌ இருக்கும்படி நேர்ந்தது. 
அங்கே பிகூயுவுடன்‌ சிநேகம்‌ செய்து கொண்டான்‌. இவர்கள்‌ சிறையில்‌ இருக்கும்‌ போதே 
மாறவர்மன்‌ காலமாகி சடையவர்மன்‌ சிம்மாசனம்‌ ஏறினான்‌. பின்னர்‌ இவர்களுக்கு விடுதலை 
கிடைத்தது. நாகநந்தி புதிய பாண்டியனைச்‌ சந்தித்தார்‌. அவர்களுக்குள்‌ பல தினங்கள்‌ 
பேச்சுவார்த்தை நடந்தது. இதற்கிடையில்‌ மாமல்லருக்குப்‌ பெண்‌ கொடுக்கும்‌ விஷயமாகக்‌ 
காஞ்சிக்குப்‌ போன தூதர்கள்‌ திரும்பி வந்தார்கள்‌. மறுபடியும்‌ சில நாள்‌ நாகநந்திக்கும்‌ 
சடையவர்மனுக்கும்‌ சம்பாஷணை நடந்த பிறகு, பாண்டியன்‌ நாடெங்கும்‌ படை திரட்டூம்படி 
கட்டளை பிறப்பித்தான்‌. 


நாகநந்தி பிறகு மதுரையிலிருந்து கிளம்பி வடக்கு நோக்கிப்‌ பிரயாணமானார்‌. 
சத்ருக்னனும்‌ அவரோடு புறப்பட்டான்‌. வழியெல்லாம்‌ புத்த பிக்ஷு பெரும்‌ சிந்தனையில்‌ 
ஆழ்ந்தவராய்க்‌ காணப்பட்டார்‌. காவேரியையும்‌ கொள்ளிடத்தையும்‌ தாண்டி அவர்கள்‌ கெடில 
நதிக்கரையில்‌ இருந்த புத்த விஹாரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்‌. இதற்குள்ளாகச்‌ 
சத்ருக்னனுக்குப்‌ புத்த பிக்ஷு தன்னை ஒற்றன்‌ என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்‌ என்ற 
சந்தேகம்‌ உண்டாகியிருந்தது. அச்சமயம்‌ அந்தப்‌ புத்த விஹாரத்தில்‌ ஏற்கெனவே காஞ்சி 
இராஜ விஹாரத்தில்‌ இருந்த இளம்‌ பிக்ஷு இருந்தான்‌. அந்த இளம்‌ பிக்ஷு சத்ருக்னனை 
வெறித்து வெறித்துப்‌ பார்த்ததிலிருந்து சத்ருக்னனுடைய சந்தேகம்‌ உறுதிப்பட்டது. எனவே, 
அன்று இளம்‌ பிக்ஷு சத்ருக்னனுக்கு அளித்த உணவை அவன்‌ உடனே சாப்பிடாமல்‌ நதியின்‌ 
வெள்ளத்தில்‌ கொஞ்சம்‌ போட்டுப்‌ பார்த்தான்‌. அதைச்‌ சாப்பிட்ட மீன்கள்‌ உடனே நீலநிறமாக 
மாறிச்‌ செத்துத்‌ தண்ணீரில்‌ மிதந்ததைக்‌ கண்டான்‌. அன்று இரவு நாகநந்திக்கும்‌ இளம்‌ 
பிக்ஷுவுக்கும்‌ தெரியாதபடி அந்தப்‌ புத்த விஹாரத்தையும்‌ அதை அடுத்திருந்த குன்றுகளையும்‌ 
சுற்றிப்‌ பார்த்தான்‌. குன்றுகளில்‌ குடைந்திருந்த இரகசியக்‌ குகைகளுக்குள்‌ பலவகைப்‌ போர்க்‌ 
கருவிகள்‌ சேகரித்து வைக்கப்பட்டி ருப்பதைக்‌ கண்டான்‌. குன்றுகளைச்‌ சுற்றி வந்தபோது ஓர்‌ 
இடத்தில்‌ கேட்டவுடனே இருதயம்‌ நின்று போகும்படியான அவ்வளவு பயங்கரமான சீறல்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டான்‌. ஆயிரம்‌ நாக சர்ப்பங்கள்‌ சீறுவது போன்ற அந்தச்‌ சத்தம்‌ எங்கிருந்து 
வருகிறது என்பதைக்‌ கண்டுபிடிக்க அவன்‌ ஆனமட்டும்‌ முயன்றும்‌ முடியவில்லை. மறுநாள்‌ 
உதயத்தில்‌ புத்த பிக்ஷு இந்த இரகசிய புத்த விஹாரத்திலிருந்து புறப்பட்டு, சமுத்திரம்போல்‌ 
அலைமோதிக்‌ கொண்டிருந்த திருப்பாற்கடல்‌ என்னும்‌ ஏரிக்கரை வழியாக வடக்கு நோக்கிச்‌ 
சென்றார்‌. அவர்‌ அறியாதபடி அவரைப்‌ பின்‌ தொடர்ந்து சத்ருக்னனும்‌ சென்றான்‌. கடைசியில்‌ 
ஆயனரின்‌ அரண்ய வீட்டை நாகநந்தி அடிகள்‌ அடைந்தார்‌. 


தான்‌ இல்லாதபோது ஆயனரைக்‌ கவனித்துக்‌ கொள்ளுவதற்காகக்‌ குண்டோதரன்‌ 
என்பவனைச்‌ சத்ருக்னன்‌ விட்டுவிட்டுப்‌ போயிருந்தான்‌. அவன்‌ ஆயனரிடம்‌ சிற்பக்‌ கலையும்‌ 
சித்திரக்‌ கலையும்‌ கற்கும்‌ சீடனாக அமர்ந்து ஆயனர்‌ வீட்டிலே இருந்து வந்தான்‌. 
குண்டோரதன்‌ விசேஷமாகச்‌ செய்தி ஒன்றும்‌ சொல்லவில்லை. சாரதி கண்ணபிரானும்‌ அவன்‌ 
மனைவி கமலியும்‌ சில முறை அங்கு வந்துவிட்டுப்‌ போனதாக மட்டும்‌ தெரிவித்தான்‌. 


காஞ்சியில்‌, நரசிம்மவர்மரின்‌ போக்கு வரவுகளைக்‌ கவனித்து வரும்படி, 
கண்ணபிரானுடைய தந்தையைச்‌ சத்ருக்னன்‌ ஏற்படுத்தியிருந்தான்‌.  நரசிம்மவர்மர்‌ 
சக்கரவர்த்தியின்‌ கட்டளையைப்‌ பரிபூரணமாக நிறைவேற்றி வைத்ததாகத்‌ தெரிய வந்தது. 
சென்ற எட்டு மாதத்தில்‌ காஞ்சியை விட்டு மாமல்லர்‌ வெளியே போகவேயில்லை. காஞ்சிக்‌ 


2 


கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம்‌ செய்வதிலேயே பெரும்பாலும்‌ காலத்தைக்‌ கழித்து 
வந்தாரென்று தெரிந்தது. 


மேற்கூறிய விதம்‌ சத்ருக்னன்‌ தான்‌ அறிந்து வந்த வரலாற்றையெல்லாம்‌ கூறி முடித்த 
பிறகு, சக்கரவர்த்தி, "சத்ருக்னா! என்னுடைய கட்டளையை மிக நன்றாக 
நிறைவேற்றியிருக்கிறாய்‌. செய்தி இவ்வளவுதானா? உன்‌ முகத்தைப்‌ பார்த்தால்‌ இன்னும்‌ ஏதோ 
முக்கிய சமாசாரம்‌ இருப்பது போல்‌ தோன்றுகிறதே!" என்று கூறினார்‌. "ஆம்‌ பிரபு! சில 
ஓலைகள்‌ கிடைத்தன அவற்றைத்‌ தங்களைத்‌ தவிர யாரும்‌ பார்க்கக்‌ கூடாதென்று நேரில்‌ 
கொண்டு வந்தேன்‌." "ஓலையா? என்ன ஓலை?" என்று சக்கரவர்த்தி வியப்புடன்‌ 
கேட்டுக்கொண்டே கரத்தை நீட்டினார்‌. 


"பல்லவேந்திரா! ஒருவேளை நான்‌ செய்தது குற்றமாயிருந்தால்‌ மன்னிக்க வேண்டும்‌..." 
சக்கரவர்த்தி துள்ளி எழுந்து, "முட்டாளே! துர்விநீதனுக்குப்‌ புலிகேசி அனுப்பிய ஓலையைத்‌ 
தடுத்து நிறுத்தி விட்டாயா?" என்று கோப கர்ஜனை செய்தார்‌. "இல்லை, பல்லவேந்திரா! 
மன்னிக்க வேண்டும்‌ நான்‌ சொல்லும்‌ ஓலை யுத்தத்தைப்‌ பற்றியதே அல்ல!" "நல்லவேளை! 
எங்கே அப்படி ஏதாவது அசட்டுத்தனமாய்க்‌ குறுக்கிட்டுக்‌ காரியத்தைக்‌ கெடுத்து விட்டாயோ 
என்று பயந்து போனேன்‌. பின்னே எந்த ஓலையைச்‌ சொல்லுகிறாய்‌?" "பல்லவேந்திரா! நான்‌ 
கொண்டு வந்திருப்பது காதல்‌ ஓலை!" 


'ஆ!' என்ற வியப்பொலியுடன்‌ சக்கரவர்த்தி தமது பீடத்தில்‌ அமர்ந்தார்‌. அவருடைய 
புருவங்கள்‌ நெறித்தன; நெற்றியில்‌ சுருக்கங்கள்‌ காணப்பட்டன. "எங்கே? எட, ஓலையைப்‌ 
பார்க்கலாம்‌" என்றார்‌. சத்ருக்னன்‌ தலையிலிருந்து முண்டாசை எடுத்தான்‌, அதற்குள்ளேயிருந்த 
ஓலைச்‌ சுருள்கள்‌ எட்டையும்‌ எடுத்துத்‌ தயக்கத்துடன்‌ சக்கரவர்த்தியிடம்‌ கொடுத்தான்‌. 
மகேந்திரர்‌ ஓலைகளை வாங்கிக்‌ கொண்டார்‌. சற்று நேரம்‌ ஓலைகளைக்‌ கையிலே வைத்து 
க்கொண்டு சிந்தனை செய்தார்‌. பிறகு "சத்ருக்னா! இராஜ்யம்‌ ஆளுவதைப்‌ போல்‌ 
கொடுமையான காரியம்‌ வேறொன்றும்‌ இல்லை. இராஜ்யத்தின்‌ நன்மைக்காக நான்‌ இந்த 
நீசத்தனமான காரியத்தைச்‌ செய்ய வேண்டியிருக்கிறது! மாமல்லனுடைய குழந்தை 
உள்ளத்தைக்‌ கீறிப்‌ பார்க்கும்‌ பயங்கரமான பாவத்தைச்‌ செய்யப்‌ போகிறேன்‌" என்றார்‌. 


பதினான்காம்‌ அத்தியாயம்‌ 
மகேந்திரர்‌ தவறு 


சத்ருக்னன்‌ கொடுத்த ஓலைகளைப்‌ படித்து வந்தபோது மகேந்திரருக்கு அடிக்கடி 
கைகள்‌ நடுங்கின. முதலிலே இரண்டு மூன்று ஓலைகளைச்‌ சற்றுச்‌ சாவகாசமாகப்‌ படித்தார்‌, 
மற்றவையெல்லாம்‌ விரைவாகப்‌ பார்த்து முடித்தார்‌. கடைசியில்‌ சத்ருக்னனைப்‌ பார்த்து, 
"சத்ருக்னா! இந்த ஓலைகளை நீ கொண்டு வந்திருக்கக்‌ கூடாது; என்னிடம்‌ கொடுத்திருக்கவே 
கூடாது!" என்று சோகக்‌ குரலில்‌ கூறினார்‌. "பல்லவேந்திரா! மன்னிக்க வேண்டும்‌!" என்றான்‌ 
சத்ருக்னன்‌. 


"உன்‌ பேரில்‌ குற்றம்‌ ஒன்றுமில்லை சத்ருக்னா! மன்னிப்புக்‌ கேட்பதற்குரிய காரியம்‌ எது 
வும்‌ நீ செய்யவில்லை. உன்னுடைய கடமையையே நீ செய்தாய்‌, என்‌ மனத்துக்கு அது எவ்வளவு 
வேதனை தரும்‌ காரியம்‌ என்பது உனக்கு எப்படித்‌ தெரியும்‌? அரண்மனைத்‌ தோட்டத்திலே ஓர்‌ 
அழகான பூஞ்செடி முளைத்தது. அரண்யத்தின்‌ நடுவிலே ஒரு மனோகரமான மலர்க்‌ கொடி 
தழைத்தது. இரண்டும்‌ இளந்தளிர்கள்‌ விட்டு வளர்ந்தன. பருவ காலத்தில்‌ அரும்பு விட்டுப்‌ பூத்து 
குலுங்கின. அந்தப்‌ பூஞ்செடியையும்‌ மலர்க்‌ கொடியையும்‌ வேரோடு பிடுங்கி நெருப்பிலே 
போட்டுப்‌ பொசுக்கும்‌ பொறுப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. சத்ருக்னா! அது எவ்வளவு 
குரூரமான பொறுப்பு என்பதை நீ கொண்டு வந்த இந்த ஓலைகளிலிருந்து நன்றாக 


34 


அறிகிறேன்‌..." மகேந்திர பல்லவர்‌ பெருமூச்சு விட்டுவிட்டு, "சத்ருக்னா! மாமல்லரின்‌ கோமள 
இருதயத்தை நான்‌ எவ்வளவு தூரம்‌ புண்படுத்தியிருக்கிறேன்‌, தெரியுமா? எவ்வளவு தூரம்‌ அவன்‌ 
மன உறுதியைச்‌ சோதித்திருக்கிறேன்‌, தெரியுமா? இதைக்‌ கேள்‌" என்று கூறி ஓலையிலிருந்து 
பின்வரும்‌ பகுதியை வாசித்தார்‌. 


'என்‌ ஆருயிரே! உன்னை வந்து பார்ப்பதற்கு என்‌ உயிர்‌, உடல்‌, ஆவி அனைத்தும்‌ துடிது 
டூத்துக்‌ கொண்டிருக்கின்றன. இந்தக்‌ காஞ்சிக்‌ கோட்டையைப்‌ போல்‌ நூறு மடங்கு கட்டும்‌ 
காவலுமுள்ள கோட்டைக்குள்ளே என்னை வைத்திருந்தாலும்‌ எல்லாக்‌ கட்டூக்‌ காவலையும்‌ 
மீறிக்கொண்டு உன்னிடம்‌ நான்‌ பறந்து வந்து விடுவேன்‌. கடல்களுக்கு நடுவிலுள்ள தீவில்‌ 
இராவணன்‌ சீதையைச்‌ சிறை வைத்தது போல்‌ உன்னை, யாராவது வைத்திருந்தால்‌ அங்கேயும்‌ 
உன்னைத்‌ தேடி வந்தடைவேன்‌. சொர்க்க லோகத்திலே இந்திரனும்‌, பாதாள லோகத்திலே 
விருத்திராசுரனும்‌ உன்னைச்‌ சிறைப்படுத்தியிருந்தாலும்‌, நான்‌ உன்னை வந்து அடைவதைத்‌ 
தடைப்படுத்த மூடியாது. ஆனால்‌ இதையெல்லாம்‌ காட்டிலும்‌ பெரிதான தடை வந்து 
குறுக்கிட்டி ருக்கிறது. அது என்‌ தந்தையின்‌ கட்டளைதான்‌. தாம்‌ அனுமதி அளிக்கும்‌ வரையில்‌ 
காஞ்சிக்‌ கோட்டையை விட்டு வெளியே போகக்‌ கூடாதென்று மகேந்திர பல்லவர்‌ எனக்குக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. சிவகாமி! இந்த உலகத்தில்‌ என்னால்‌ செய்ய முடியாத காரியம்‌ ஒன்று 
உண்டு என்றால்‌, அது என்‌ தந்தையின்‌ கட்டளையை மீறுவதுதான்‌. நெற்றிக்‌ கண்‌ படைத்த 
சிவபெருமான்‌ என்‌ முன்னால்‌ பிரத்தியட்சமாகி, மகேந்திர பல்லவரின்‌ கட்டளைக்கு விரோதமாக 
ஒரு காரியத்தைச்‌ செய்யச்‌ சொன்னால்‌, ஒருநாளும்‌ அதை நான்‌ செய்ய மாட்டேன்‌. அவ்வளவு 
தூரம்‌ என்‌ பக்திக்கு உரியவரான என்‌ தந்தை இப்போது என்னை எப்பேர்ப்பட்ட கொடுமைக்கு 
ஆளாக்கி விட்டார்‌ தெரியுமா? என்னுடைய உயிரைக்‌ காட்டிலும்‌ எனக்குப்‌ பிரியமான காதலிகள்‌ 
இருவரையும்‌ நான்‌ சந்திக்க முடியாதபடி செய்துவிட்டார்‌. அந்த இரண்டு காதலிகளில்‌ ஒருத்தி 
ஆயனச்‌ சிற்பியின்‌ மகள்‌ சிவகாமி. அவளை அரண்ய மத்தியிலுள்ள தாமரைக்‌ குளக்கரையில்‌ நான்‌ 
ஏகாந்தமாகச்‌ சந்திக்க விரும்புகிறேன்‌. இன்னொரு காதலி யார்‌ தெரியுமா? அவள்‌ பெயரை 
உனக்குச்‌ சொல்லட்டுமா? சொன்னால்‌ நீ அசூயை அடையாமல்‌ இருப்பாயா? அவள்‌ பெயர்‌ 
ஜயலக்ஷமி. அந்தக்‌ காதலியை நான்‌ இரத்தவெள்ளம்‌ ஓடும்‌ யுத்த களத்தின்‌ மத்தியில்‌ சந்திக்க 
ஆசைப்படுகிறேன்‌. சந்தித்து அவள்‌ என்‌ கழுத்தில்‌ சூடும்‌ வெற்றி மாலையுடனே திரும்பி வந்து 
உன்னைப்‌ பார்க்க விரும்புகிறேன்‌!" மகேந்திரர்‌ இவ்விதம்‌ வாசித்து வந்தபோது, சத்ருக்னன்‌ 
தலைகுனிந்து பூமியைப்‌ பார்த்தவண்ணம்‌ நின்றான்‌. 


"கேட்டாயா, சத்ருக்னா! இப்பேர்ப்பட்ட புதல்வனைப்‌ பெறுவதற்கு நான்‌ எவ்வளவு 
பாக்கியம்‌ செய்திருக்க வேண்டும்‌? இராமனைப்‌ பெற்ற தசரதரைவிட நான்‌ பாக்கியசாலி 
அல்லவா? இராமன்‌ அப்படி என்ன தியாகம்‌ செய்து விட்டான்‌? இராஜ்யத்தைத்‌ துறந்து 
சீதையோடும்‌ லக்டிமணனோடுூம்‌ வனத்துக்குச்‌ சென்றான்‌. இராஜ்யம்‌ ஆளுவதைக்‌ காட்டிலும்‌ 
வனத்தின்‌ உல்லாச வாழ்க்கையை இராமன்‌ விரும்பியதில்‌ வியப்பு என்ன? ஆனால்‌, தந்தையின்‌ 
வாக்கைப்‌ பரிபாலனம்‌ செய்யும்‌ பொருட்டு வனத்துக்குப்‌ போவதைக்‌ காட்டிலும்‌ போர்க்களத்து 
க்குப்‌ போகாமலிருக்க நூறு மடங்கு மன உறுதி வேண்டும்‌. பரிசுத்தமான இளம்‌ உள்ளத்திலே 
முதன்‌ முதலாகக்‌ காதலித்த பெண்ணைப்‌ பார்க்கப்‌ போகாமல்‌ இருப்பதற்கு அதைக்‌ காட்டிலும்‌ 
ஆயிரம்‌ மடங்கு திடசித்தம்‌ வேண்டும்‌. இத்தகைய கடம்‌ சோதனையில்‌ நரசிம்மன்‌ 
தேறியிருக்கிறான்‌ என்பதை நினைக்கும்‌ போது, என்‌ உள்ளம்‌ பூரிக்கிறது. ஆனால்‌ சோதனையை 
ஏற்படுத்திய நானோ படூுதோல்வியடைந்தேன்‌. நரசிம்மனையும்‌ சிவகாமியையும்‌ பிரித்து 
வைத்திருந்தால்‌, அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ பார்க்காமலிருந்தால்‌, சிவகாமியின்‌ காதல்‌ 
வலையிலிருந்து நரசிம்மன்‌ மீண்டு விடுவான்‌ என்று நினைத்தேன்‌. காதலை நெருப்பு என்று 
கூறுவது முற்றும்‌ பொருத்தமானது. சத்ருக்னா! நெருப்பு சொற்பமாயிருந்தால்‌, காற்று அடித்தது 
ம்‌ அணைந்து விடுகிறது. பெருநெருப்பாயிருந்தால்‌, காற்று அடிக்க அடிக்க நெருப்பின்‌ ஜவாலை 
அதிகமாகிக்‌ கொழுந்துவிட்டு எரிகிறது. நெருப்புக்குக்‌ காற்று எப்படியோ, அப்படிக்‌ காதலுக்குப்‌ 
பிரிவு என்று தோன்றுகிறது. பொய்க்‌ காதலாயிருந்தால்‌, பிரிவினால்‌ அது அழிந்து விடுகிறது. 
உண்மைக்‌ காதலாயிருந்தாலோ, பிரிவினால்‌ அது நாளுக்கு நாள்‌ வளர்ந்து பெரு நெருப்பாய்‌ 
மூளுகிறது! நரசிம்மன்‌ விஷயத்தில்‌ அப்படித்தான்‌ நடந்து விட்டது. நான்‌ எவ்வளவோ யோசனை 
செய்து போட்ட திட்டங்களையெல்லாம்‌ காமதேவன்‌ தன்னுடைய மெல்லிய பூங்கணை 


1 


ஒன்றினால்‌ காற்றில்‌ பறக்கச்‌ செய்துவிடுவான்‌ போலிருக்கிறது. சத்ருக்னா! வாதாபி 
சக்கரவர்த்தியிடம்‌ தோற்றாலும்‌ தோற்கலாம்‌. கேவலம்‌ மன்மதனுடைய மலர்க்கணைக்கா 
மகேந்திர பல்லவன்‌ தோற்றுவிடுவது? ஒரு நாளும்‌ இல்லை!" என்று கூறி மகேந்திர சக்கரவர்த்தி 
மீண்டும்‌ சிரித்தபோது அவருடைய சிரிப்பில்‌ எக்களிப்பு தொனித்தது. 


"மாமல்லனுக்கு நான்‌ இட்ட கட்டளையை இந்தக்‌ கணமே மாற்றிவிடுகிறேன்‌. 
சத்ருக்னா! நான்‌ தரும்‌ ஓலையை எடுத்துக்‌ கொண்டு வாயுவேக மனோவேகமாய்க்‌ காஞ்சிக்குப்‌ 
போக வேண்டும்‌. தலைக்காட்டிலிருந்து துர்விநீதனுடைய சைனியம்‌ காஞ்சியை நோக்கி வந்து 
கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து நிர்மூலமாக்குவதற்கு நரசிம்மன்‌ போர்க்களத்துக்குச்‌ 
செல்லட்டும்‌. போவதற்கு முன்னால்‌ ஆயனர்‌ வீட்டுக்குப்‌ போய்ச்‌ சிவகாமியைப்‌ பார்த்துவிட்டு 
போவதாயிருந்தாலும்‌ போகட்டும்‌ அதற்கு நான்‌ குறுக்கே நிற்கப்‌ போவதில்லை!" இதைக்‌ 
கேட்டதும்‌, சத்ருக்னனுடைய முகத்திலே தோன்றிய விசித்திரமான புன்னகை, "என்னிடம்‌ 
கூடவா உங்களுடைய கபட நாடகம்‌?" என்று கேட்பது போலிருந்தது. 


பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
கிளியும்‌ கருடனும்‌ 


"கமலி!" "கண்ணா!" "எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை!" "ஏன்‌ அப்படி?" "புதிய 
தளபதிக்கு வந்த வாழ்வை நினைக்க நினைக்க கோபமாய்‌ வருகிறது." "கோபித்து என்ன பயன்‌? 
அவர்‌ யுத்தகளத்துக்குப்‌ போய்‌ வீராதிவீரர்‌ என்று பெயர்‌ எடுத்து வந்திருக்கிறார்‌." "யுத்தத்து 
க்குப்‌ போகவேண்டுமென்று என்‌ மனமுந்தான்‌ துடியாய்த்‌ துடிக்கின்றது." "யார்‌ குறுக்கே விழுந்து 
மறிக்கிறார்கள்‌?"' "வேறு யார்‌? மாமல்லர்தான்‌! மாமல்லருக்கு ஏன்‌ நான்‌ ரதசாரதியானேன்‌ என்று 
இருக்கிறது, அவராலேதானே நானும்‌ இந்தக்‌ கோட்டைக்குள்ளேயே அடைந்து கிடக்க 
வேண்டியிருக்கிறது?" "இல்லாமற்‌ போனால்‌ வெட்டி முறித்து விடூவாயாக்கும்‌!" 


"எப்படியும்‌ ஒருநாளைக்கு மாமல்லர்‌ யுத்தத்துக்குப்‌ போகாமல்‌ இருக்கமாட்டார்‌. 
அப்போது நானும்‌ போகிறேனா, இல்லையா பார்‌! ஒருவேளை நான்‌ போர்க்களத்தில்‌ 
வீரசொர்க்கம்‌ அடைந்தால்‌ என்னைப்பற்றிச்‌ சின்னக்‌ கண்ணனுக்குச்‌ சொல்வாயல்லவா?"' 
"ஆகட்டும்‌, ஆகட்டும்‌! வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து வீரம்‌ பேசுவதிலே உனக்கு இணை இந்தப்‌ 
பல்லவ ராஜ்யத்திலேயே கிடையாது என்று கண்ணம்மாளிடம்‌ சொல்கிறேன்‌." "என்ன 
சொன்னாய்‌? கண்ணம்மாளா?" "ஆமாம்‌; கண்ணம்மாளாய்த்தான்‌ இருக்கட்டுமே?" "போதும்‌, 
போதும்‌! பூலோகத்தில்‌ பெண்களே பிறக்கக்‌ கூடாது என்று நான்‌ சொல்வேன்‌ கூடவே கூடாது 


"உண்மைதான்‌! ஆண்‌ பிள்ளைகளைப்‌ போன்ற நிர்மூடர்கள்‌ இருக்கிற உலகத்தில்‌ 
பெண்களைப்‌ பகவான்‌ படைக்கக்கூடாது தான்‌. உங்களால்‌ நாங்கள்‌ படுகிற கஷ்டம்‌ எவ்வளவு 
என்பதை உணர்ந்து கொள்ளக்கூட உங்களுக்குச்‌ சக்தி இல்லை." "இது என்ன அபாண்டம்‌, 
கமலி! உங்களை நாங்கள்‌ அப்படி என்ன கஷ்டப்படுத்துகிறோம்‌?" "சற்று முன்னால்‌ யுத்தத்து 
க்குப்‌ போய்‌ நான்‌ செத்துப்‌ போகப்‌ போகிறேன்‌; நீ வீட்டிலே சுகமாயிரு என்று சொன்னாயே? 
அது என்னைக்‌ கஷ்டப்படுத்துகிறதல்லவா? தங்கச்சி சிவகாமியை எட்டுமாத காலமாக மாமல்லர்‌ 
போய்ப்‌ பார்க்காமலிருக்கிறாரே, அது அவளைக்‌ கஷ்டப்படுத்துகிறதாகாதா?" 


"எப்போதும்‌ உன்‌ தங்கச்சியைப்‌ பற்றியேதான்‌ உனக்கு யோசனை வேறு நினைவே 
கிடையாது." "ஆமாம்‌, கண்ணா! கொஞ்ச நாளாக நான்‌ அவளைப்‌ பற்றியே தான்‌ யோசித்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. யோசிக்க யோசிக்க வருத்தமாயிருக்கிறது. சிவகாமி எதற்காக மாமல்லர்‌ 
மேல்‌ காதல்‌ கொண்டாள்‌ என்று இருக்கிறது. கிளி கிளியுடனும்‌, குயில்‌ குயிலுடனும்‌ கூடி வாழ 


36 


வேண்டும்‌. மரக்‌ கிளையில்‌ வாழும்‌ பச்சைக்கிளி உச்சி வானத்தில்‌ பறக்கும்‌ கருடனுக்கு 
மாலையிட ஆசைப்படலாமா!" 


"இதென்ன கமலி, இப்படிப்‌ பேசுகிறாய்‌? கொஞ்ச நாளைக்கு முன்னாலெல்லாம்‌ 
நீதானே உன்‌ தங்கைக்கு இணை மூன்று உலகத்திலும்‌ இல்லை என்றும்‌, மன்னாதி 
மன்னர்களெல்லாம்‌ அவள்‌ காலில்‌ வந்து விழுவார்களென்றும்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தாய்‌?" 
"ஆமாம்‌, கண்ணா! என்‌ தங்கை மேலுள்ள ஆசையினால்‌ அப்படியெல்லாம்‌ சொன்னேன்‌. 
ஆசையிருக்குமிடத்தில்‌ அறிவு மழுங்கிவிடும்‌ அல்லவா? ஆர அமர யோசித்துப்‌ பார்த்ததில்‌ 
இதெல்லாம்‌ நல்லதுக்கில்லை என்று தோன்றுகிறது. நான்‌ சிவகாமிக்கு உடன்பாடாகப்‌ பேசி 
அவள்‌ ஆசையை வளர்த்து வந்ததும்‌ தப்பு; மாமல்லரின்‌ ஓலைகளை நீ அவளுக்குக்‌ கொண்டு 
போய்க்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்ததும்‌ தப்பு!.." 


"இப்பேர்ப்பட்ட ஞானோதயம்‌ உனக்கு எப்படி உண்டாயிற்று?" என்று கண்ணன்‌ 
பரிகாசக்‌ குரலில்‌ கேட்டான்‌. "கொஞ்சமாவது வெட்கமில்லாமல்‌ நீ 'சின்னக்‌ கண்ணன்‌, சின்னக்‌ 
கண்ணன்‌' என்று சொல்கிறாயே, அவன்‌ என்‌ வயிற்றில்‌ வந்த பிற்பாடுதான்‌!" என்றாள்‌ கமலி. 
"இதென்ன கமலி! உன்‌ தங்கை சிவகாமிக்கு மாமல்லரைக்‌ கல்யாணம்‌ செய்து கொள்வதற்கும்‌ 
சின்னக்‌ கண்ணனுக்கும்‌ என்ன சம்பந்தம்‌? எனக்கு விளங்க வில்லையே?" என்று கூறிக்‌ 
கண்ணபிரான்‌ 'கலகல' என்று சிரித்தான்‌. "உனக்கு ஒன்றுமே விளங்காது கண்ணா! 
குதிரைகளோடு பழகிப்‌ பழகிக்‌ குதிரைகளுக்கு இருக்கிற அறிவுதான்‌ உனக்கும்‌ இருக்கிறது" 
என்றாள்‌ கமலி. "இதோ பார்‌, கமலி! நீ என்னைப்‌ பற்றி என்ன வேண்டுமானாலும்‌ சொல்லு! 
கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. என்‌ குதிரைகளைப்‌ பற்றி மட்டும்‌ ஒன்றும்‌ சொல்லாதே! குதிரைகளுக்கு 
உள்ள அறிவு மனிதர்களுக்கு இருந்தால்‌ இந்த உலகம்‌ எவ்வளவோ மேலாயிருக்குமே!" என்றான்‌ 
கண்ணன்‌. 


குதிரைகளைப்‌ பற்றிக்‌ கமலி கேவலமாகப்‌ பேசியதில்‌ கண்ணனுக்கு மிக்க கோபம்‌ 
உண்டாகிவிட்டது. பின்பு சற்று நேரம்‌ அவன்‌ எதுவும்‌ பேசாமல்‌ வேறு பக்கம்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. கமலியும்‌ ஏதோ யோசனையில்‌ ஆழ்ந்திருந்தாள்‌. எனவே, கண்ணன்‌ 
தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்‌ கொண்டு பேச வேண்டியதாயிற்று. "நீ என்னதான்‌ 
சொல்லுகிறாய்‌ கமலி? மாமல்லர்‌ உன்‌ தங்கையைக்‌ கல்யாணம்‌ செய்து கொள்வதற்கு என்ன 
தடை?" என்று கேட்டான்‌. 


"கண்ணா! இத்தனை நாளாக நீ அரண்மனைச்‌ சேவகம்‌ செய்கிறாய்‌. ஆனாலும்‌ 
அரண்மனை நடைமுறை ஒன்றும்‌ உனக்குத்‌ தெரியவில்லை. இராஜாக்களும்‌ இராஜகுமாரர்களும்‌ 
கல்யாணம்‌ செய்து கொள்வதென்றால்‌ நீயும்‌ நானும்‌ கல்யாணம்‌ செய்து கொள்வது போலவா? 
மாமல்லருடைய மகன்‌ ஒரு நாள்‌ இந்தக்‌ காஞ்சி சிம்மாசனத்தில்‌ ஏறவேண்டியிருக்குமல்லவா?" 
"இதைத்‌ தெரிந்துகொள்ள அபாரமான அறிவு வேண்டியதில்லை. குதிரைகளுக்கு இருக்கும்‌ 
அறிவுகூடப்‌ போதுமே!" "அப்படியானால்‌ அந்த அறிவைச்‌ செலுத்தி இன்னும்‌ கொஞ்சம்‌ 
யோசித்துப்‌ பார்‌! சிற்பியின்‌ மகள்‌ வயிற்றிலே பிறக்கும்‌ பிள்ளையைப்‌ பல்லவ சிம்மாசனத்தில்‌ 
ஏற்றி வைக்க முடியுமா?" "ஏன்‌ முடியாது? அதிலே என்ன கஷ்டம்‌? நமது அரண்மனைச்‌ 
சிம்மாசனம்‌ அப்படி ஒன்றும்‌ அதிக உயரமில்லையே? நான்‌ ஒருவனாகவே தூக்கி அதில்‌ 
உட்கார்த்தி வைத்துவிடுவேனே?" 


"நீ விளையாடுகிறாய்‌, கண்ணா! ஆயனச்‌ சிற்பியின்‌ பேரன்‌ பல்லவ குலத்துச்‌ 
சிம்மாசனத்தில்‌ ஏறுவதற்கு நாட்டார்‌ - நகரத்தார்‌ சம்மதிப்பார்களா?" "நாட்டார்‌ - நகரத்தாரைச்‌ 
சம்மதிக்கச்‌ செய்வது என்‌ பொறுப்பு. கமலி! நீ பார்த்துக்கொண்டே இரு! இரண்டு கையிலும்‌ 
இரண்டு குதிரைச்‌ சாட்டையை எடுத்துக்கொண்டு போய்‌ நாட்டார்‌ - நகரத்தாரின்‌ முதுகில்‌ 
வெளுவெளு என்று வெளுத்துச்‌ சம்மதிக்கும்படி செய்கிறேனா, இல்லையா பார்‌!" "அது 
மட்டுமல்ல, கண்ணா! மகேந்திரபல்லவரின்‌ சித்தப்பா பேரன்‌ ஒருவன்‌ வேங்கிபுரத்தில்‌ வளர்ந்து 
கொண்டிருக்கிறானே, உனக்குத்‌ தெரியாதா? அந்த ஆதித்தவர்மன்‌ பல்லவ சிம்மாசனத்துக்குப்‌ 
போட்டிக்கு வர மாட்டானா?" 


54 


"வரமாட்டான்‌ கமலி, வரமாட்டான்‌; வேங்கிபுரம்‌ அடியோடு போய்விட்டது. 
வேங்கியோடு ஆதித்தவர்மனும்‌ நாசமாய்ப்‌ போய்விட்டான்‌ இனிமேல்‌ வரமாட்டான்‌!" "மேலும்‌, 
நமது குமார சக்கரவர்த்தி மற்ற தேசத்து இராஜகுமாரர்களைப்போல்‌ அல்லவே! ஆசைக்குச்‌ 
சிவகாமியைக்‌ கல்யாணம்‌ செய்துகொண்டு பட்டத்துக்கு இன்னொரு இராஜகுமாரியைக்‌ 
கல்யாணம்‌ செய்துகொள்ள மாமல்லர்‌ இணங்கமாட்டார்‌ அல்லவா? அவருடைய சுபாவம்‌ 
மகேந்திர சக்கரவர்த்திக்கும்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. ஏகபத்தினி விரதங்கொண்ட இராமனைப்‌ 
போன்றவர்‌ அல்லவா நமது மாமல்லர்‌?" "ஆமாம்‌, கமலி! சந்தேகமே இல்லை மாமல்லர்‌ அது 
விஷயத்தில்‌ இராமனையும்‌ கண்ணனையும்‌ போன்றவர்தான்‌!... கோகுலத்துக்‌ கண்ணனை நான்‌ 
சொல்லவில்லை அந்த அயோத்தி ராமனையும்‌ இந்தக்‌ காஞ்சிக்‌ கண்ணனையும்‌ போன்றவர்‌!" 
என்று கண்ணபிரான்‌ தன்னைச்‌ சுட்டிக்‌ காட்டிக்‌ கொள்ளவே, கமலிக்குச்‌ சிரிப்புப்‌ பீரிட்டுக்‌ 
கொண்டு வந்தது. 


சற்றுப்‌ பொறுத்துக்‌ கண்ணபிரான்‌, "கமலி! எனக்கு ஒரே அதிசயமாயிருக்கிறது! 
இவ்வளவு மர்மமான இராஜரீக விவகாரங்களெல்லாம்‌ உனக்கு எப்படித்‌ தெரிந்தது?" என்று 
கேட்டான்‌. "எல்லாம்‌ எனக்கே தெரிந்துவிடவில்லை, கண்ணா! நானாக யோசித்ததில்‌ 
கொஞ்சம்‌ தெரிந்தது; ஒட்டுக்‌ கேட்டதில்‌ மற்றதெல்லாம்‌ தெரிந்தது." "என்னத்தை ஓட்டுக்‌ 
கேட்டாய்‌? எப்போது கேட்டாய்‌?" 


"நாலைந்து நாளைக்கு முன்னால்‌ நீ வீட்டில்‌ இல்லாத போது இங்கே ஒரு மனிதர்‌ 
வந்திருந்தார்‌, கண்ணா! அவரும்‌ மாமாவும்‌ வெகுநேரம்‌ பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. சிவகாமியின்‌ 
பெயர்‌ காதில்‌ விழவே நான்‌ சுவர்‌ ஓரமாய்‌ நின்று கேட்டேன்‌. இந்த விஷயமெல்லாம்‌ அவர்கள்‌ 
பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌ அதோடு..." "அதோடு என்ன கமலி?" "இன்னொரு முக்கிய 
விஷயமும்‌ பேசினார்கள்‌." "சொல்லு!" "சிவகாமிக்கு மாமல்லர்‌ ஓலை எழுதுவதும்‌, அதை நீ 
கொண்டு போய்க்‌ கொடுத்து வருவதும்‌ உன்‌ அப்பாவுக்குத்‌ தெரிந்திருக்கிறது. அதைப்பற்றி 
அந்தப்‌ புதுமனிதரிடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌!" 


"ஆஹா! அந்தக்‌ கிழ கோட்டான்‌, அந்த இராவண சந்நியாசி, அந்த ருத்ராட்சப்‌ பூனை 
அப்படியா செய்து கொண்டிருக்கிறது?" என்றான்‌ கண்ணபிரான்‌. அவனுடைய தந்தையைப்‌ 
பற்றித்தான்‌ அவ்வளவு மரியாதையான வார்த்தைகளைச்‌ சொன்னான்‌! கமலி அவனுடைய 
வாயைப்‌ பொத்தினாள்‌. "அந்தப்‌ புது மனிதர்‌ யார்‌ தெரியுமா, கமலி!" என்று கண்ணன்‌ கேட்டான்‌. 
"தெரியாது அதற்கு முன்னால்‌ அவரை நான்‌ பார்த்ததே இல்லை" என்றாள்‌ கமலி. 


அந்தச்‌ சமயத்தில்‌ தெருவில்‌ விரைவாக குதிரை பாய்ந்துவரும்‌ சத்தம்‌ கேட்டது. 
கண்ணன்‌, கமலி இருவரும்‌ பலகணி வழியாய்‌ வீதியில்‌ பார்த்தார்கள்‌. நாலுக்கால்‌ பாய்ச்சலில்‌ 
சென்ற குதிரை மீது ஒருவன்‌ போய்க்‌ கொண்டிருந்தான்‌. அவனுடைய முகம்‌ ஒரு கணம்‌ கண்ணன்‌ 
வீட்டுப்‌ பக்கம்‌ திரும்பி மறு கணம்‌ எதிரே நோக்கியது. கமலி, "கண்ணா! அவர்தான்‌! அந்தக்‌ 
குதிரையில்‌ போகிறவர்தான்‌ அன்றைக்கு வந்து மாமாவுடன்‌ பேசிக்‌ கொண்டிருந்தவர்‌! அவர்‌ 
யார்‌, உனக்குத்‌ தெரியுமா?" என்று கேட்டாள்‌. "தெரியும்‌, கமலி! அவர்தான்‌ ஒற்றர்‌ தலைவன்‌ 
சத்ருக்னன்‌. மகேந்திர சக்கரவர்த்தியிடம்‌ போய்விட்டுத்‌ திரும்பி வருகிறான்‌. ஏதோ விசேஷச்‌ 
செய்தி கொண்டு வருகிறான்‌. இதோ போய்த்‌ தெரிந்துகொண்டு வருகிறேன்‌" என்று 
கூறிவிட்டுக்‌ கண்ணன்‌ வெளியேறினான்‌. 


ஒரு நாழிகைக்கெல்லாம்‌ அந்த வீட்டுவாசலில்‌ 'கடகட' என்ற சத்தத்துடன்‌ ரதம்‌ வந்து 
நின்றது. கண்ணபிரான்‌ ரதத்தின்‌ முன்‌ தட்டிலிருந்து குதித்து உள்ளே ஓடிவந்து, 
சமையற்கட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த கமலியின்‌ மேல்‌ மோதிக்‌ கொண்டான்‌. "அவ்வளவு 
என்ன அவசரம்‌?" என்றாள்‌ கமலி. கண்ணபிரான்‌, "என்ன அவசரமா? யுத்தத்துக்குப்‌ போகிற 
அவசரந்தான்‌!'' என்றான்‌. "என்ன, யுத்தத்துக்குப்‌ போகிறாயா?" என்று கமலி பாய்ந்து வந்து 
கண்ணன்‌ கழுத்தைத்‌ தன்‌ இரு கரங்களாலும்‌ சேர்த்துக்‌ கட்டிக்‌ கொண்டாள்‌. 


38 


"ஆமாம்‌, கமலி! ஒற்றர்‌ தலைவன்‌ சத்ருக்னன்‌ மகேந்திர சக்கரவர்த்தியிடமிருந்து ஓலை 
கொண்டு வந்திருக்கிறான்‌. மாமல்லர்‌ போர்க்களத்துக்குப்‌ போகச்‌ சக்கரவர்த்தி அனுமதி 
கொடுத்து விட்டார்‌. இன்னும்‌ அரை நாழிகையில்‌ மாமல்லர்‌ கிளம்புகிறார்‌, கமலி!..." "நீயும்‌ 
கிளம்புகிறாயா, கண்ணா! நிஜமாகவா?" "இது என்ன கேள்வி, கமலி! மாமல்லர்‌ போனால்‌ நான்‌ 
அவருடன்‌ போகாமல்‌ எப்படி இருக்க முடியும்‌?" "மாமல்லர்‌ சக்கரவர்த்தியின்‌ திருக்குமாரர்‌; 
நாளைக்குப்‌ பல்லவ சிம்மாசனத்தில்‌ ஏறப்போகிறவர்‌. அவர்‌ போர்க்களத்துக்குப்‌ போய்‌ யுத்தம்‌ 
செய்ய வேண்டும்‌, நீ ஏன்‌ போக வேண்டும்‌? எந்த ராஜா வந்தாலும்‌ எந்த ராஜா போனாலும்‌ நமக்கு 
என்ன வந்தது?" "இது என்ன, கமலி? நேற்றுவரை நீ இப்படியெல்லாம்‌ பேசினதே இல்லையே? 
நாம்‌ பிறந்த நாட்டுக்கு அபாயம்‌ வந்திருக்கும்போது, நமக்கென்ன என்று நாம்‌ வீட்டில்‌ 
இருப்பதா?" "நாட்டுக்கு அபாயம்‌, நகரத்துக்கு அபாயம்‌ என்று ஓயாமல்‌ சொல்கிறாயே, 
கண்ணா! அப்படி என்ன அபாயம்‌ வந்துவிட்டது?" 


"பல்லவ நாட்டுக்கு இது பொல்லாத காலம்‌, கமலி. வடக்கேயிருந்து வாதாபி புலிகேசி 
மிகப்‌ பெரிய சைனியத்துடன்‌ வந்து கொண்டிருக்கிறார்‌. அந்தச்‌ சைனியத்தைத்தான்‌ 
சக்கரவர்த்தி தடுத்து நிறுத்திக்‌ கொண்டிருக்கிறார்‌. இந்தப்‌ பக்கத்தில்‌ கங்க நாட்டு ராஜாவுக்கு 
அதற்குள்‌ அவசரம்‌ பொத்துக்‌ கொண்டுவிட்டது. புலிகேசிக்கு முன்னால்‌ தான்‌ காஞ்சிக்கு வந்து 
விட வேண்டுமென்று மேற்குத்‌ திக்கிலிருந்து படை எடுத்து வந்து கொண்டிருக்கிறான்‌. கங்க 
நாட்டு ராஜாவின்‌ பெயர்‌ என்ன தெரியுமா, கமலி! துர்விநீதன்‌! - துரியோதனனுடைய மறு 
அவதாரம்‌ இவன்தான்‌ போலிருக்கிறது. இந்தத்‌ துர்விநீதனை எதிர்க்கத்தான்‌ மாமல்லர்‌ 
கிளம்புகிறார்‌, கமலி! நானும்‌ கிளம்புகிறேன்‌. இத்தனை நாளும்‌ நான்‌ எப்போது வரும்‌ என்று 
ஏங்கித்‌ தவித்துக்‌ கொண்டிருந்த சந்தர்ப்பம்‌ வந்திருக்கிறது. மனப்பூர்வமாக, உற்சாகமாக 
எனக்கு விடை கொடுத்து அனுப்பு!" 


"கண்ணா! நான்‌ என்ன செய்யட்டும்‌? என்‌ மனத்தில்‌ ஏனோ உற்சாகமில்லை. என்‌ 
தங்கை சிவகாமியை நினைக்க மனச்சோர்வு அதிகமாகிறது. அவளுடைய தலைவிதி என்னவோ 
என்று எண்ண எண்ண, ஏக்கமாயிருக்கிறது." "ஆகா! முக்கியமான விஷயத்தைச்‌ சொல்லாமல்‌ 
விட்டு விட்டேனே? மகேந்திர சக்கரவர்த்தியைப்‌ பற்றி நீ என்னவெல்லாமோ சந்தேகப்பட்டாய்‌ 
அல்லவா, கமலி! அதெல்லாம்‌ சுத்தத்‌ தப்பு! சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறார்‌, 
தெரியுமா? மாமல்லரைப்‌ போர்க்களத்துக்குப்‌ போவதற்கு முன்னால்‌ நேரே ஆயனர்‌ வீட்டுக்குச்‌ 
சென்று ஆயனரையும்‌ சிவகாமியையும்‌ உடனே காஞ்சிக்‌ கோட்டைக்கு அனுப்பச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஒருவேளை நானே அவர்களை ரதத்தில்‌ ஏற்றிக்‌ கொண்டு வந்து இங்கே 
விட்டுப்‌ போனாலும்‌ போவேன்‌. மகேந்திரப்‌ பல்லவரைப்‌ பற்றி இப்போது என்ன சொல்கிறாய்‌, 
கமலி! அவர்‌ நல்லவரா, பொல்லாதவரா?" என்று கண்ணபிரான்‌ தலைநிமிர்ந்து கர்வத்துடன்‌ 
கேட்டான்‌. "எப்படியாவது எல்லாம்‌ நன்றாக முடியட்டும்‌. கண்ணா; நீயும்‌ போர்க்களத்திலிருந்து 
க்ஷமமாய்த்‌ திரும்பி வர வேண்டும்‌!" என்று கமலி கூறியபோது, அவள்‌ கண்களிலிருந்து அருவி 
பெருகியது. 


பதினாறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றுகைக்கு ஆயத்தம்‌ 


கண்ணபிரானும்‌ கமலியும்‌ வாக்குவாதம்‌ செய்து கொண்டிருந்த அதே சமயத்தில்‌ 
அரண்மனை அந்தப்புரத்தின்‌ முன்‌ வாசல்‌ மண்டபத்தில்‌ அமர்ந்து, மகேந்திர பல்லவரின்‌ பட்ட 
மஹிஷியான புவன மகாதேவியும்‌, மாமல்ல நரசிம்மரும்‌, தளபதி பரஞ்சோதியும்‌ வார்த்தையாடிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. "தேவி! சென்ற எட்டு மாதங்களாக இந்தக்‌ கோட்டைக்குள்ளே 
அடைபட்டுக்‌ கிடக்க நேர்ந்ததன்‌ பொருட்டுக்‌ குமார சக்கரவர்த்தி ஓயாமல்‌ குறைப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கிறாரே? அவர்‌ குறைப்படூவதற்குக்‌ காரணம்‌ ஒன்றுமே இல்லை. கோட்டை மதில்‌, 
நகரம்‌ எல்லாவற்றையும்‌ நான்‌ நன்றாய்ச்‌ சுற்றிப்‌ பார்த்தாகிவிட்டது. இந்தக்‌ காஞ்சிக்‌ 


39 


கோட்டையை ஏறக்குறையப்‌ புதிய கோட்டையாகவே செய்து விட்டிருக்கிறார்‌. தேவேந்திரனும்‌ 
விருத்திராசுரனும்‌ சேர்ந்து படையெடுத்து வந்தாலும்‌ கூடக்‌ காஞ்சிக்‌ கோட்டைக்குள்ளே புக 
முடியாது; வாதாபி புலிகேசியும்‌ தலைக்காட்டுத்‌ துர்விநீதனும்‌ என்ன செய்துவிடப்‌ 
போகிறார்கள்‌!" என்று தளபதி பரஞ்சோதி கூறினார்‌. 


"கோட்டையை அவ்வளவு பலப்படுத்த மாமல்லன்‌ என்னென்ன காரியங்கள்‌ 
செய்திருக்கிறான்‌? நீதான்‌ எனக்குச்‌ சொல்லவேண்டும்‌, பரஞ்சோதி! மாமல்லன்‌ எனக்கு 
ஒன்றுமே சொல்வதில்லை. அந்தப்புரத்திற்குள்‌ அடைபட்டுக்‌ கிடக்க வேண்டிய அபலை 
ஸ்திரீக்கு யுத்த விஷயங்கள்‌ என்ன தெரியப்‌ போகிறது என்று அவருக்கு எண்ணம்‌!" என்றாள்‌ 
மகேந்திர பல்லவரின்‌ பட்டமஹிவி. 


"அம்மா! அந்தப்புரத்தில்‌ அடைபட்டுக்‌ கிடக்கும்‌ அபலை ஸ்திரீ உண்மையில்‌ தாங்களா? 
நானல்லவா பெண்ணிலும்‌ கேடானவனாகக்‌ கோட்டைக்குள்ளேயே அடைபட்டுக்‌ கிடக்கிறேன்‌! 
மகேந்திர பல்லவர்‌ இப்படி என்னை வஞ்சிப்பார்‌ என்று நான்‌ நினைக்கவில்லை!" என்று கூறி 
மாமல்லர்‌ கைகளைப்‌ பிசைந்து கொண்டார்‌. "குழந்தாய்‌! உன்‌ தந்தையைப்‌ பற்றி எதுவும்‌ 
சொல்லாதே! அவர்‌ என்ன சொன்னாலும்‌, என்ன செய்தாலும்‌ அது முன்‌ யோசனையுடனும்‌ தீர்க்க 
திருஷ்டியுடனும்‌ இருக்கும்‌..." என்று புவன மகாதேவி கூறுவதற்குள்‌ பரஞ்சோதி, "உண்மை 
தேவி! உண்மை! மகேந்திர சக்கரவர்த்தியைப்‌ போல்‌ மதிநுட்பமும்‌ முன்யோசனையும்‌ 
உள்ளவர்களை ஈரேழு பதினாலு உலகத்திலும்‌ காண முடியாது என்று நான்‌ சத்தியம்‌ செய்வேன்‌!" 
என்றார்‌. 


"ஒருவருக்கு இரண்டு பேராய்ச்‌ சேர்ந்து கொண்டீர்கள்‌ அல்லவா? அப்படியென்றால்‌ 
நானும்‌ உங்களோடூ சேர்ந்து கொள்ளுகிறேன்‌. மகேந்திர பல்லவர்‌ ரொம்பவும்‌ முன்‌ 
யோசனையுடன்‌ காரியங்களைச்‌ செய்கிறவர்தான்‌; சந்தேகமில்லை. ஆனால்‌, அவருடைய 
தந்‌ைத சிம்மவிஷ்ணு மகாராஜா இன்னும்‌ அதிக முன்‌ யோசனை உள்ளவர்‌. ஆகையினால்தான்‌ 
அவர்‌ துர்விநீதனுடைய தந்தைக்குப்‌ பட்டங்கட்டி வைத்தார்‌. அவரே நேரில்‌ கங்கதேசம்‌ சென்று 
தம்‌ கையினாலேயே மகுடம்‌ சூட்டினார்‌! அந்தக்‌ காரியத்துக்கு எவ்வளவு நன்றாய்‌ இப்போது 
துர்விநீதன்‌ நன்றி செலுத்துகிறான்‌ பாருங்கள்‌! சிங்கமும்‌ சிங்கமும்‌ சண்டை போட்டுக்‌ 
கொண்டிருக்குபோது நடுவில்‌ நரி நுழைவது போல்‌, புலிகேசி படையெடுத்திருக்கும்‌ சமயம்‌ 
பார்த்துத்‌ துர்விநீதனும்‌ பல்லவ ராஜ்யத்தின்‌ மீது படையெடுத்து வருகிறான்‌! அவசர அவசரமாக 
எங்கும்‌ இராத்‌ தங்காமல்‌ துர்விநீதன்‌ தன்‌ சைனியத்துடன்‌ வந்து கொண்டிருக்கிறான்‌! இது 
தெரிந்தும்‌, நான்‌ இந்தக்‌ கோட்டைக்‌ குள்ளே அடைந்து கிடக்க வேண்டியிருக்கிறது! நீங்கள்‌ 
சக்கரவர்த்தியின்‌ மதிநுட்பத்தையும்‌ தீர்க்காலோசனையையும்‌ பற்றி பேசுகிறபோது, எனக்கு 
உடம்பெல்லாம்‌ பற்றி எரிகிறது!" என்று மாமல்லர்‌ கூறுகையில்‌, அவருடைய கண்கள்‌ நெருப்புத்‌ 
தணலைப்‌ போல்‌ சிவந்து தீப்பொறியைக்‌ கக்கின. 


"குழந்தாய்‌! வீணாக நொந்து கொள்ளாதே! கங்கபாடி அரசனின்‌ நன்றியற்ற துரோகச்‌ 
செயலை நினைத்தால்‌ எனக்கும்‌ கோபமாய்த்‌ தானிருக்கிறது! அதற்காக என்ன செய்யலாம்‌? 
எதற்கும்‌ காலம்‌ வரவேண்டுமல்லவா?" என்றாள்‌ புவனமகாதேவி. "தேவி! துர்விநீதனுக்குத்‌ தக்க 
தண்டனை கொடூக்க ஒஇதற்குள்ளாகவே சக்கரவர்த்தி திட்டம்‌ போட்டிருப்பார்‌; 
சந்தேகமில்லை" என்றார்‌ தளபதி பரஞ்சோதி. 


"சக்கரவர்த்தி திட்டம்‌ போட்டிருப்பார்‌; அதை நிறைவேற்றவும்‌ செய்வார்‌. ஆனால்‌ நான்‌ 
ஒருவன்‌ எதற்காக யுவ மகாராஜா, குமார சக்கரவர்த்தி, மாமல்லன்‌ முதலிய பட்டங்களைச்‌ 
சுமந்து கொண்டிருக்கிறேன்‌? அம்மா! பாரதக்‌ கதையில்‌ வரும்‌ உத்தர குமாரனைவிடக்‌ 
கேடானவன்‌ ஒருவன்‌ உண்டு என்றால்‌, அவன்‌ நான்‌ தான்‌. உத்தர குமாரனாவது போர்க்களத்து 
க்குப்‌ போய்விட்டுத்‌ திரும்பி ஓடிவந்தான்‌. நானோ அரண்மனையை விட்டூ வெளிக்‌ கிளம்பவே 
இல்லை. மகாபாரதக்‌ கதையை எழுதியதுபோல்‌ இந்தக்‌ காலத்து கதையை யாராவது 
எழுதினால்‌, என்னுடைய வீரத்தையும்‌ தீரத்தையும்‌ எவ்வளவு பாராட்டுவார்கள்‌? ஆனாலும்‌ நான்‌ 


40 


சாந்தமாக இருக்க வேண்டுமென்று நீங்கள்‌ இருவரும்‌ சேர்ந்து உபதேசிக்கிறீர்கள்‌!" என்று 
கூறியபோது, வீர மாமல்லரின்‌ கண்களில்‌ நீர்‌ ததும்பி நின்றது. 


அவருடைய முகத்தை நேருக்கு நேர்‌ பார்க்க முடியாதவராயிருந்த பரஞ்சோதி 
சக்கரவர்த்தினியை நோக்கி, "தேவி! பல்லவ குமாரர்‌ தம்மை உத்தர குமாரனுடன்‌ ஒப்பிட்டுக்‌ 
கொள்வது கொஞ்சமும்‌ பொருத்தமாயில்லை. மற்ற எல்லாரும்‌ போருக்குப்‌ போனபோது உத்தர 
குமாரன்‌ என்ன செய்து கொண்டிருந்தான்‌? தன்னுடைய தங்கை உத்தரகுமாரி நாட்டியம்‌ கற்றுக்‌ 
கொள்வதைப்‌ பார்த்துக்‌ கொண்டு காலம்‌ கழித்தான்‌. மாமல்லர்‌ அப்படிக்‌ காலம்‌ 
கழிக்கவில்லையே!" என்றார்‌. இவ்விதம்‌ அவர்‌ சொல்லி வருகையில்‌ மூன்று பேருக்கும்‌ 
சிவகாமியின்‌ நாட்டியக்‌ கலை விஷயம்‌ ஞாபகம்‌ வந்தது மாமல்லரின்‌ முகம்‌ சுருங்கியது. 


பரஞ்சோதி தாம்‌ நடனக்‌ கலையைப்‌ பற்றிப்‌ பிரஸ்தாபித்தது உசிதத்‌ தவறு என்பதை 
உணர்ந்து கொண்டு, "மேலும்‌, யுத்தம்‌ இன்னும்‌ ஆரம்பமாகக்கூட இல்லையே? மகாபாரத 
யுத்தத்தைக்‌ காட்டிலும்‌ எத்தனையோ மடங்கு பெரிய யுத்தம்‌ இனிமேல்‌ தானே நடக்க 
இருக்கிறது? மாமல்லர்‌ வீரச்‌ செயல்கள்‌ புரிவதற்கு இனி மேல்தானே சந்தர்ப்பங்கள்‌ வரப்‌ 
போகின்றன?" என்றார்‌. "போதும்‌, போதும்‌! எத்தனை யுத்தம்‌ நடந்தால்தான்‌ என்ன? 
எப்பேர்ப்பட்ட சந்தர்ப்பம்‌ வந்தால்தான்‌ என்ன? அப்பா என்னை இந்தக்‌ கோட்டைக்குள்ளேயே 
பூட்டி வைக்க மாட்டார்‌ என்பது என்ன நிச்சயம்‌?" என்று மாமல்லர்‌ கொதிப்புடன்‌ கேட்டார்‌. 


புதல்வனின்‌ மன நிலையைக்‌ கண்ட அன்னை பேச்சை மாற்ற விரும்பி, "பரஞ்சோதி! 
கோட்டையைப்‌ பத்திரப்‌ படுத்துவதற்கு மாமல்லன்‌ செய்திருக்கும்‌ காரியங்களைப்‌ பற்றி நீ 
ஒன்றும்‌ சொல்லவில்லையே?" என்றாள்‌. "தேவி! நமது கோட்டை மதிலைச்‌ சுற்றியுள்ள 
அகழியைத்‌ தாங்கள்‌ பார்த்திருக்கிறீர்கள்‌ அல்லவா?" "ஆமாம்‌; எட்டு மாதங்களுக்கு முன்னால்‌ 
பார்த்தி ருக்கிறேன்‌. சக்கரவர்த்தி புறப்பட்டுச்‌ சென்ற பிறகு நான்‌ அரண்மனையை விட்டூ வெளிக்‌ 
கிளம்பவே இல்லை." 


"நானும்‌ எட்டு மாதங்களுக்கு முன்பு பார்த்ததுதான்‌. முன்னே பார்த்தபோது சிறு 
கால்வாய்‌ மாதிரி இருந்தது. இப்போது பார்த்தால்‌ சமுத்திரம்‌ மாதிரி அலைமோதிக்‌ 
கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும்‌ முதலைகள்‌ வாயைப்‌ பிளந்து கொண்டு 
காணப்படுகின்றன. வாதாபிச்‌ சைனியத்தில்‌ எத்தனை பேருக்கு இந்த அகழியில்‌ மோட்சம்‌ 
கிடைக்கப்‌ போகிறதோ!" என்றார்‌ பரஞ்சோதி. "அகழியில்‌ அவர்கள்‌ இறங்கினால்‌ தானே? 
பாலங்கள்‌ அமைத்துக்‌ கொண்டு வந்தால்‌? அல்லது படகிலே வந்தால்‌?" 


"தேவி! அகழியின்‌ அருகில்‌ வருகிறவர்கள்‌ மீது அம்புகளைப்‌ பொழிய ஐயாயிரம்‌ வில்‌ 
வீரர்கள்‌ மதில்‌ சுவர்கள்‌ மீது மறைந்து காத்திருப்பார்கள்‌! அப்படியும்‌ அகழியைத்‌ தாண்டி 
வருகிறவர்களுக்கு மதில்‌ சுவருக்கும்‌ அகழிக்கும்‌ மத்தியில்‌ எத்தனையோ அதிசயங்கள்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. வெளிக்குத்‌ தெரியாத பள்ளங்களில்‌ அவர்கள்‌ விழுந்து காலை ஒடித்துக்‌ 
கொள்வார்கள்‌. ஆங்காங்கே கண்ணுக்குத்‌ தெரியாதபடி விரித்திருக்கும்‌ வலைகளிலும்‌ 
பொறிகளிலும்‌ சிக்கிக்‌ கொள்வார்கள்‌. இவற்றையெல்லாம்‌ மீறி வந்து மதில்சுவர்‌ மேல்‌ ஏற 
முயலும்‌ சளுக்க வீரர்‌ தலைகளின்‌ மீது மதில்சுவரின்‌ மேல்‌ வைத்திருக்கும்‌ பாறாங்கற்கள்‌ 
உருண்டுவிழும்‌!" 


"வாதாபிச்‌ சைனியம்‌ கடலைப்போல்‌ பெரியதென்று சொல்கிறார்களே, பரஞ்சோதி! 
லட்சக்கணக்கான வீரர்கள்‌ மனம்‌ வைத்தால்‌ அகழியை ஆங்காங்கே தூர்த்து வழி ஏற்படுத்திக்‌ 
கொள்ளலாமல்லவா! "ஆமாம்‌ தேவி! அகழியைத்‌ தூர்க்கலாம்‌; ஆனால்‌ கோட்டை மதிலை 
அவ்வளவு சுலபமாக இடிக்க முடியாது!" "கோட்டை வாசலுக்கு எதிரே அகழியைத்‌ தூர்த்துக்‌ 
கொண்டு யானைகளை ஏவினால்‌ என்ன செய்கிறது? மத்த கஜங்களின்‌ தாக்குதலுக்கு எதிரே 
கோட்டையின்‌ மரக்‌ கதவுகள்‌ என்ன செய்யும்‌?" என்று பட்டமகிஷி கேட்ட போது, பரஞ்சோதி 
எதையோ நினைத்துக்‌ கொண்டவர்போல்‌ சிரித்தார்‌. "அப்பா! ஏன்‌ சிரிக்கிறாய்‌?" என்றாள்‌ 
சக்கரவர்த்தினி. 


41 


"தாங்கள்‌ கேட்டதை நினைத்துத்தான்‌ சிரிக்கிறேன்‌. உண்மைதான்‌ தேவி! வாதாபி 
வீரர்கள்‌ அப்படித்தான்‌ செய்யப்‌ போகிறார்கள்‌. நமது கோட்டை வாசல்களுக்கு எதிரே 
அகழியைத்‌ தூர்க்கப்‌ போகிறார்கள்‌ அல்லது பெரிய பெரிய மரங்களை வெட்டிக்‌ கொண்டு வந்து 
பாலம்‌ போடப்‌ போகிறார்கள்‌. போட்டுவிட்டுக்‌ கோட்டைக்‌ கதவுகளைத்‌ தகர்க்க யானைகளை 
ஏவப்‌ போகிறார்கள்‌. அந்த யானைகளுக்கு முதலில்‌ மதுவைக்‌ கொடுத்து விட்டூத்தான்‌ 
ஏவப்போகிறார்கள்‌! ஆனால்‌, ஆகா! அந்த யானைகள்‌ எப்பேர்ப்பட்ட அதிசயத்தை அனுபவிக்கப்‌ 
போகின்றன? கோட்டை வாசலின்‌ மேல்மண்டபத்திலிருந்தும்‌ பக்கத்து மதில்‌ சுவர்களின்‌ 
மேலிருந்தும்‌ வஜ்ராயுதம்‌ விழுவது போல்‌ வேல்கள்‌ வந்து அவற்றின்‌ தலைமீது விழும்போது, அந்த 
மதுவுண்ட யானைகள்‌ பயங்கரமாய்ப்‌ பிளிறிக்‌ கொண்டு திரும்பி ஓடி வாதாபி வீரர்களை 
துவைத்து நாசமாக்கப்‌ போகிற காட்சியை நினைத்துப்‌ பார்க்கையிலே எனக்குச்‌ சிரிப்பு 
வருகிறது! இது மட்டுமா? மேலேயிருந்து விழுகிற வேல்களுக்குத்‌ தப்பிச்‌ சிற்சில யானைகள்‌ 
வந்து கதவிலே மோதக்‌ கூடூுமல்லவா? அதனால்‌ கோட்டைக்‌ கதவு பிளக்கும்‌ போது அந்த 
யானைகளுக்கு மகத்தான அதிசயம்‌ காத்திருக்கும்‌ தேவி! வெளிக்‌ கதவு பிளந்ததும்‌, உள்ளே 
நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ வேல்‌ முனைகள்‌ அவற்றின்‌ மண்டையைப்‌ பிளக்கும்போது ஆகா, அந்த 
யானைகள்‌ வந்த வேகத்தைக்‌ காட்டிலும்‌ திரும்பி ஓடம்‌ வேகம்‌ அதிகமாயிராதா?" என்றார்‌ 
பரஞ்சோதி. "அப்படியா?" என்று மாமல்லரின்‌ அன்னை அதிசயத்துடன்‌ கேட்டாள்‌. 


அதுவரையில்‌ மெளனமாயிருந்த மாமல்லர்‌ அப்போது சம்பாஷணையில்‌ சேர்ந்து, "ஆம்‌ 
அம்மா! ஆனால்‌, இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம்‌ மூல காரணம்‌ யார்‌ தெரியுமா? நமது தளபதி 
பரஞ்சோதிதான்‌! இவர்‌ முதன்‌ முதலில்‌ காஞ்சியில்‌ புகுந்த அன்று மதயானையின்‌ மேல்‌ வேல்‌ 
எறிய, யானை திரும்பி ஓடிற்றல்லவா? அதற்கு மறுநாளே இந்தக்‌ காஞ்சி மாநகரிலுள்ள 
கொல்லர்கள்‌ எல்லோரும்‌ வேல்‌ முனைகள்‌ செய்ய ஆரம்பித்துவிட்டார்கள்‌! தளபதி அன்று 
செய்த காரியத்தினாலேதான்‌, வாதாபியின்‌ யானைப்‌ படையை எதிர்ப்பதற்குத்தக்க யோசனை 
அப்பாவின்‌ மனத்தில்‌ உதயமாயிற்றாம்‌. இதையெல்லாம்‌ அப்பாவே என்னிடம்‌ சொன்னார்‌!" 
என்று மாமல்லர்‌ பெருமையுடன்‌ கூறிப்‌ பரஞ்சோதியை அன்புடன்‌ தழுவிக்‌ கொண்டார்‌. 


"தேவி! இந்த எட்டு மாதத்தில்‌ காஞ்சி நகர்க்‌ கொல்லர்கள்‌ செய்திருக்கும்‌ வேலையை 
நேற்று நான்‌ பார்த்தேன்‌. லட்சோபலட்சம்‌ வேல்களைச்‌ செய்து குவித்திருக்கிறார்கள்‌. காஞ்சி 
நகர்‌ கொல்லர்கள்‌ வெகு கெட்டிக்காரர்கள்‌, அம்மா! நான்‌ கொண்டு வந்திருந்த சோழ நாட்டு 
வேலைப்போலவே அவ்வளவும்‌ செய்திருக்கிறார்கள்‌. என்னையே அவர்கள்‌ ஏமாறச்‌ செய்து 
விட்டார்கள்‌. வடநாட்டுக்கு நான்‌ யாத்திரை சென்றபோது என்னிடம்‌ கொடுக்கப்பட்ட வேல்‌ 
என்னுடைய சொந்த வேல்‌ தான்‌ என்று எண்ணி நான்‌ ஏமாந்துபோனேன்‌. இங்கே திரும்பி 
வந்ததும்தான்‌ என்னுடைய வேலை மாமல்லர்‌ பத்திரமாய்‌ வைத்திருந்தார்‌ என்று தெரிந்தது. 
எட்டு மாதமும்‌ வீணில்‌ கழித்ததாக மாமல்லர்‌ எண்ணுவது பெரும்‌ பிசகு. அம்மா! கோட்டை மதில்‌ 
பாதுகாப்புக்‌ காரியம்‌ மட்டுமல்ல; கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தமாக இன்னும்‌ எவ்வளவோ 
செய்திருக்கிறார்‌. காஞ்சி மக்களுக்கு இரண்டு வருஷத்துக்குத்‌ தேவையான தானியங்கள்‌ வந்து 
சேர்ந்திருக்கின்றன. நகருக்குள்ளிருந்த அநாவசியமான மக்கள்‌ எத்தனையோ பேரை 
வெளியேற்றியாகிவிட்டது. முக்கியமாகக்‌ காஞ்சி நகருக்கே அவலட்சணமாயிருந்த 
காபாலிகர்களை வெளியேற்றிவது பெரிய காரியம்‌. அதற்குக்‌ குமார சக்கரவர்த்தி வெகு நல்ல 
யுக்தியைக்‌ கையாண்டார்‌. தேவி! காஞ்சியிலுள்ள மதுபானக்‌ கடைகளையெல்லாம்‌ மூடிவிட 
வேண்டும்‌ என்று நேற்றைய தினம்‌ கட்டளை போட்டார்‌. இன்றைக்கு அவ்வளவு காபாலிகர்களும்‌ 
கையில்‌ மண்டை ஓட்டையும்‌ மாட்டுக்‌ கொம்பையும்‌ எடுத்துக்‌ கொண்டு வடக்குக்‌ கோட்டை 
வாசல்‌ வழியாகப்‌ போய்விட்டார்கள்‌...!" 


இப்படிப்‌ பரஞ்சோதி சொல்லிக்‌ கொண்டே வருகையில்‌ அந்தப்புரத்துச்‌ சேடி ஒருத்தி, 
அரண்மனை முன்கட்டிலிருந்து உள்ளே வந்து புவனமகாதேவியின்‌ அருகில்‌ நின்று மெதுவான 
குரலில்‌ ஏதோ கூறினாள்‌. அதைக்‌ கேட்ட தேவி முகத்தில்‌ கிளர்ச்சியுடன்‌, "மாமல்லா! 
அப்பாவிடமிருந்து செய்தியுடன்‌ சத்ருக்னன்‌ வந்திருக்கிறானாம்‌!'' என்று சொன்னாள்‌. மாமல்லர்‌ 
பரபரப்புடன்‌ எழுந்து போக முயற்சித்தபோது, "குழந்தாய்‌! சத்ருக்னன்‌ இங்கேயே வரட்டும்‌. 


42 


செய்தி என்னவென்று நானும்‌ தெரிந்து கொள்கிறேன்‌" என்றாள்‌ அன்னை. உள்ளுறை 
அட்டவணைக்குத்‌ திரும்ப 


பதினேழாம்‌ அத்தியாயம்‌ 
விடுதலை 


வியர்க்க விறுவிறுக்க மூச்சுவாங்கிக்‌ கொண்டு வந்த சத்ருக்னனின்‌ முகத்தை மூவிரண்டு 
கண்கள்‌ இமையையும்‌ அசைக்காமல்‌ ஆவலுடன்‌ உற்று நோக்கின. ஆசுவாசப்படுத்திக்‌ 
கொள்வதற்கு ஒரு கணநேரம்‌ கூட கொடுக்காமல்‌, "சத்ருக்னா! யாருக்கு என்ன செய்தி 
கொண்டு வந்தாய்‌?" என்று தேவி கேட்டாள்‌. "தாயே! இங்குள்ள மூன்று பேருக்கும்‌ செய்தி 
கொண்டு வந்திருக்கிறேன்‌" என்று கூறி மூவருக்கும்‌ வணக்கம்‌ செலுத்தினான்‌ சத்ருக்னன்‌. 
பின்னர்‌, "தேவி! மகேந்திர பல்லவரின்‌ முதல்‌ செய்தி தங்களுக்குத்தான்‌! வீர பத்தினி என்னும்‌ 
பெயருக்கு இதுகாறும்‌ தாங்கள்‌ உரிமை பெற்றது போல்‌ வீரத்தாய்‌ என்னும்‌ பெயருக்கும்‌ 
உரிமை பெற வேண்டிய காலம்‌ இப்போது வந்து விட்டது என்று தங்களுக்குத்‌ தெரியப்படுத்தச்‌ 
சொன்னார்‌. எட்டு மாதங்களுக்கு முன்பு அகமும்‌ முகமும்‌ மலர்ந்து பதியைப்‌ போர்க்களத்துக்கு 
அனுப்பி வைத்தது போல்‌ இன்று தங்களுடைய அருமைப்‌ புதல்வரை அனுப்பி வைக்க வேண்டிய 
காலம்‌ வந்து விட்டதாகத்‌ தெரிவிக்கச்‌ சொன்னார்‌!" என்றான்‌ சத்ருக்னன்‌. 


விவரிக்க முடியாத உணர்ச்சி வெள்ளம்‌ உள்ளத்தில்‌ பொங்க, தோள்கள்‌ பூரித்து வீங்க, 
தேகமெல்லாம்‌ சிலிர்க்க, மாமல்ல நரசிம்மர்‌ அன்னையின்‌ அருகில்‌ பாய்ந்து சென்று அவளுடைய 
பாதங்களைத்‌ தொட்டுக்‌ கண்ணில்‌ ஒத்திக்‌ கொண்டார்‌. "அம்மா! சக்கரவர்த்தியின்‌ விருப்பத்தை 
நிறைவேற்றுவீர்கள்‌ அல்லவா? அவர்‌ எனக்கு அளித்த விடுதலையை நீங்களும்‌ மனமுவந்து 
அளிப்பீர்கள்‌ அல்லவா?" என்று கேட்டார்‌ மாமல்லர்‌. "பொறு, குழந்தாய்‌! செய்தியை முழுதும்‌ 
கேட்போம்‌!" என்றாள்‌ தேவி. மாமல்லர்‌ உடனே திரும்பி, "சத்ருக்னா! எனக்கு என்ன செய்தி 
கொண்டுூவந்தாய்‌?" என்று கேட்டார்‌. 


"நல்ல செய்திதான்‌; பிரபு! தங்கள்‌ மனத்திற்கு உகந்த செய்திதான்‌. நன்றிகொன்ற 
பாதகனாக கங்கநாட்டு மன்னன்‌ துர்விநீதன்‌ சளுக்கப்‌ புலிகேசிக்கு முன்னால்‌ காஞ்சியை 
அடைந்து விட வேண்டுமென்ற துராசையினால்‌ விரைந்து வந்து கொண்டிருக்கிறான்‌. பல்லவ 
குலத்துக்குக்‌ கங்கர்‌ குலம்‌ பட்டிருக்கும்‌ நன்றிக்‌ கடனையெல்லாம்‌ மறந்துவிட்டு இந்தப்‌ படுது 
ரோகமான காரியத்தில்‌ அவன்‌ இறங்கியிருக்கிறான்‌. அந்தத்‌ துர்விநீதனுக்குத்‌ தக்க 
தண்டனையளிக்கும்‌ பொறுப்பைத்‌ தங்களுக்குச்‌ சக்கரவர்த்தி அளித்திருக்கிறார்‌. 
கழுக்குன்றத்திலுள்ள படையுடன்‌ தாங்கள்‌ புறப்பட்டுச்‌ சென்று, துர்விநீதன்‌ காஞ்சியை 
அணுகுவதற்கு முன்னால்‌ அவனை முறியடிக்க வேண்டும்‌ என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார்‌!" 


மாமல்லர்‌ ஆவேசம்‌ வந்தவரைப்‌ போல்‌ சத்ருக்னனிடம்‌ ஓடிச்‌ சென்று அவனைத்‌ 
தழுவிக்கொண்டு, "சத்ருக்னா! இவையெல்லாம்‌ உண்மைதானே? நான்‌ கனவு காணவில்லையே? 
நிஜமாகத்தானே சக்கரவர்த்தி என்னைக்‌ கங்க நாட்டுப்‌ படையுடன்‌ போராடுவதற்குப்‌ போகச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌?" என்று பரபரப்புடன்‌ கேட்டார்‌. "ஆம்‌, பிரபு! இதெல்லாம்‌ கனவல்ல; 
உண்மைதான்‌, இதோ 'விடைவேல்‌ விடுகும்‌ கொடுத்தனுப்பியிருக்கிறார்‌!"" என்று சத்ருக்னன்‌ 
ஓலை ஒன்றை அவரிடம்‌ எடுத்துக்‌ கொடுத்தான்‌. 


பல்லவ குலத்தின்‌ சின்னங்களாகிய விடை (ரிஷபம்‌)யும்‌ வேலும்‌ பொறித்த அந்த 
ஓலையை மாமல்லர்‌ படிக்கும்போது அவர்‌ முகத்தில்‌ உற்சாகம்‌ பொங்கிற்று. படித்து முடிக்கும்‌ 
சமயத்தில்‌ அவருடைய புருவங்கள்‌ சிறிது நெறிந்தன. நிமிர்ந்து பார்த்து, "சத்ருக்கனா! 
உன்னிடம்‌ ஏதோ வாய்மொழியாகச்‌ செய்தி அனுப்பியிருப்பதாகச்‌ சக்கரவர்த்தி 
எழுதியிருக்கிறாரே, அது என்ன?" என்று கேட்டார்‌. "ஆம்‌, பிரபு! எத்தனையோ சாம்ராஜ்யக்‌ 


43 


கவலைகளுக்கிடையே பல்லவ நாட்டின்‌ கலைச்‌ செல்வத்தைப்‌ பாதுகாக்கும்‌ பொறுப்பையும்‌ 
சக்கரவர்த்தியால்‌ மறக்க முடியவில்லை. ஆயனச்‌ சிற்பியாரும்‌ அவர்‌ மகளும்‌ காஞ்சிக்கு வந்து 
விட்டார்களா என்று என்னைக்‌ கேட்டார்‌. 'இல்லை' என்று நான்‌ தெரிவித்தேன்‌. தாங்கள்‌ 
போர்க்களத்துக்குக்‌ கிளம்புவதற்கு முன்னால்‌ நேரில்‌ ஆயனர்‌ வீட்டுக்குச்‌ சென்று அவர்களைக்‌ 
காஞ்சிக்கு அனுப்பிவிட்டுப்‌ போகவேண்டும்‌ என்று தெரிவிக்கச்‌ சொன்னார்‌." 


மாமல்லரின்‌ மகிழ்ச்சி பூரணமாயிற்று. யுத்தத்துக்குப்‌ போவதற்கு முன்னால்‌ 
சிவகாமியைப்‌ பார்த்து விடை பெற்றுக்கொண்டு போக அவர்‌ விரும்பினார்‌. இப்போது 
தயக்கமின்றி ஆயனர்‌ வீட்டுக்குப்‌ போகச்‌ செளகரியம்‌ ஏற்பட்டுவிட்டது. சிவகாமியின்‌ 
விஷயத்தில்‌ தம்‌ மனநிலையை அறிந்துதான்‌ சக்கரவர்த்தி அவ்விதம்‌ செய்தியனுப்பியிருப்பாரோ 
என்று ஒரு கணம்‌ அவருக்குத்‌ தோன்றியது. ஆனால்‌, அவருக்குத்‌ தன்‌ மனநிலை எப்படித்‌ 
தெரிந்திருக்க முடியும்‌? ஆ! தம்‌ அருமைத்‌ தோழர்‌ பரஞ்சோதிதான்‌ சொல்லி அனுப்பியிருக்க 
வேண்டும்‌. இந்த எண்ணத்தினால்‌ பரஞ்சோதியின்மேல்‌ அவருக்கிருந்த சிநேக உணர்ச்சி 
பன்மடங்கு பெருக, அருகேமிருந்த அவருடைய கரத்தைப்‌ பற்றித்‌ தம்‌ நன்றியைத்‌ 
தெரிவிப்பதற்கு அறிகுறியாக அழுத்திப்‌ பிடித்தார்‌. 


பரஞ்சோதியோ, மனக்குழப்பத்துடன்‌ சத்ருக்னனைப்‌ பார்த்து "ஐயா! எனக்கும்‌ ஏதோ 
செய்தி இருப்பதாகச்‌ சொன்னீரே! அது என்ன?" என்று கேட்டார்‌. "லக்ஷ்மணன்‌ இராமனைப்‌ 
பின்‌ தொடர்ந்தது போல்‌ மாமல்லரைத்‌ தொடர்ந்து உங்களைப்‌ போகும்படி சொன்னார்‌. 
காஞ்சிக்குச்‌ சக்கரவர்த்தியே சீக்கிரத்தில்‌ வந்து கோட்டைப்‌ பாதுகாப்பைக்‌ கவனித்துக்‌ 
கொள்வதாகச்‌ சொன்னார்‌." "ஆஹா என்‌ அருமைத்‌ தோழரும்‌ என்னுடன்‌ வருகிறாரா?" என்று 
மாமல்லர்‌ மேலும்‌ பொங்கிய மகிழ்ச்சியுடன்‌ பரஞ்சோதியைத்‌ தழுவிக்கொண்டார்‌. பிறகு, 
அன்னையை நெருங்கி அவருடைய பாதங்களில்‌ நமஸ்கரித்து, "அம்மா! விடை கொடுங்கள்‌" 
என்றார்‌. பல்லவ சாம்ராஜ்யத்தின்‌ சக்கரவர்த்தினி கண்களில்‌ அப்போது கண்ணீர்‌ துளித்தது. 
"குழந்தாய்‌! வெற்றிமாலை சூடி க்ஷமமாய்த்‌ திரும்பி வா!" என்றார்‌. 


மாமல்லர்‌ எழுந்து நின்றார்‌, ஏதோ சொல்ல எண்ணியவர்‌ சிறிது தயங்கினார்‌. 
"மாமல்லா! இன்னும்‌ ஏதாவது சொல்ல வேணுமா?" என்று தேவி கேட்டார்‌. "ஆம்‌, அம்மா! 
ஆயனரையும்‌ சிவகாமியையும்‌ பற்றித்‌ தந்தை சொல்லியனுப்பியதைக்‌ கேட்டீர்களல்லவா?" 
"கேட்டேன்‌, நரசிம்மா! அதைப்பற்றி என்ன?" "அவர்களைக்‌ காஞ்சிக்கு அனுப்பிவிட்டு நான்‌ 
போர்க்களம்‌ போகிறேன்‌, அம்மா." "அப்படியே செய்‌, குழந்தாய்‌!" "சிவகாமி இங்கே 
இருக்கும்போது அவளைத்‌ தாங்கள்‌ மருமகளைப்‌ போல்‌ பார்த்துக்கொள்ள வேண்டும்‌!" 
"மருமகளைப்‌ போலவா? முடியவே முடியாது. அந்தத்‌ தாயில்லாப்‌ பெண்ணை என்‌ சொந்த 
மகளைப்‌ போலவே பார்த்துக்‌ கொள்கிறேன்‌, மாமல்லா!" இதைக்கேட்ட மாமல்லர்‌ 
புன்னகையுடன்‌, "இல்லை அம்மா! மருமகளைப்‌ போல்‌ பார்த்துக்‌ கொண்டால்‌ போதும்‌!" 
என்றார்‌. 


புவனமகா தேவியின்‌ புருவங்கள்‌ அப்போது நெறிந்தன. "ஏன்‌ அப்படிச்‌ சொல்கிறாய்‌, 
குமாரா! மகளைப்போல்‌ பார்த்துக்‌ கொள்கிறேன்‌ என்று நான்‌ சொன்னதை ஏன்‌ மறுக்கிறாய்‌? 
ஒரு வேளை..." என்று கூறிவிட்டுத்‌ தேவி பரஞ்சோதியை நோக்கினாள்‌. உடனே, அவளுடைய 
முகத்தில்‌ மலர்ச்சி காணப்பட்டது. "ஓஹோ! புரிந்தது! ஆயனரிடம்‌ சிற்பம்‌ கற்க வந்த 
பரஞ்சோதி, ஆயனரின்‌ மிகச்‌ சிறந்த சிற்ப வடிவத்தையே கொள்ளை கொள்ளப்‌ பார்க்கிறானா?" 
என்றார்‌. மாமல்லர்‌, பரஞ்சோதி இருவருடைய முகங்களும்‌ அப்போது பெரிதும்‌ வேதனையைக்‌ 
காட்டின. "இருக்கட்டும்‌, அம்மா! தாமதிக்க நேரம்‌ இல்லை; நாங்கள்‌ புறப்படவேண்டும்‌ விடை 
கொடுங்கள்‌" என்றார்‌ மாமல்லர்‌. 


சத்ருக்னன்‌ காஞ்சிக்கு வந்து இரண்டு நாழிகைக்குள்ளே, குமார சக்கரவர்த்தியும்‌, 
தளபதி பரஞ்சோதியும்‌ காஞ்சிக்‌ கோட்டையின்‌ வடக்கு வாசல்‌ வழியாகப்‌ புறப்பட்டார்கள்‌. 
திருக்கழுக்குன்றம்‌ சென்று அங்கிருந்து தற்காப்புப்‌ படைகளை மறுநாள்‌ அதிகாலையில்‌ புறப்பட 
ஆயத்தமாகும்படிக்‌ கட்டளையிட்டார்கள்‌. அன்று மாலையே ஆயனரின்‌ வீட்டுக்குப்‌ போய்ப்‌ 


44 


பார்த்துவிட்டு வந்துவிடவேண்டுமென்றும்‌, மறுநாள்‌ அதிகாலையில்‌ சைனியத்துடன்‌ தாங்களும்‌ 
கிளம்பிவிட வேண்டுமென்றும்‌ உத்தேசித்து, நரசிம்மரும்‌ பரஞ்சோதியும்‌ புரவிகள்‌ மீதேறி, ஒரு 
சிறு குதிரைப்‌ படை தங்களைப்‌ பின்தொடர, விரைந்து சென்று ஆயனர்‌ வீட்டை அடைந்தார்கள்‌. 


போகும்போது, சிவகாமியிடம்‌ இப்படி இப்படிப்‌ பேச வேண்டும்‌, இன்னின்ன 
சொல்லவேண்டும்‌ என்பதாக மாமல்லர்‌ எவ்வளவோ மனக்கோட்டைகள்‌ கட்டிக்‌ கொண்டு 
போனார்‌. ஆனால்‌ ஆயனரின்‌ அரண்ய வீட்டை அடைந்தபோது, அவருடைய ஆகாசக்‌ 
கோட்டைகள்‌ எல்லாம்‌ சிதறி விழுந்தன. வீட்டின்‌ முன்‌ கதவைப்‌ பெரிய பூட்டுப்‌ போட்டுப்‌ 
பூட்டியிருந்தது! வீட்டிற்குள்ளேயும்‌ வெளியிலும்‌ பூரண நிசப்தம்‌ குடிகொண்டிருந்தது! 
உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
பிரயாணம்‌ 


கார்த்திகை மாதத்தில்‌ ஒருநாள்‌ மாலை நேரத்தில்‌ காஞ்சியிலிருந்து சிதம்பரம்‌ 
போகும்‌ சாலையில்‌ கூண்டு இல்லாத இரட்டை மாட்டு வண்டி ஒன்று போய்க்‌ கொண்டிருந்தது. 
அதில்‌ சிவகாமியும்‌ அவளுடைய அத்தையும்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. வண்டிக்குப்‌ பின்னால்‌ 
சற்றுத்‌ தூரத்தில்‌ ரதி துள்ளி விளையாடிக்‌ கொண்டும்‌ ஆங்காங்கே சாலைக்குப்‌ பக்கங்களிலே 
முளைத்திருந்த புல்லை மேய்ந்து கொண்டும்‌ வந்தது. சுகப்பிரம்ம ரிவி ஒவ்வொரு சமயம்‌ ரதியின்‌ 
முதுகின்‌ மேல்‌ உட்கார்ந்தும்‌, சில சமயம்‌ சிவகாமியின்‌ தோளின்‌ மேல்‌ உட்கார்ந்தும்‌, சில சமயம்‌ 
வண்டிக்கு மேலாகப்‌ பறந்தும்‌ ஆனந்தமாகப்‌ பிரயாணம்‌ செய்து கொண்டிருந்தார்‌. பின்னால்‌ 
இன்னும்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ புத்த பிக்ஷஃவும்‌ ஆயனச்‌ சிற்பியாரும்‌ பேசிக்‌ கொண்டு நடந்து 
வந்தார்கள்‌. 


அந்த வருஷம்‌ ஐப்பசி மாதத்திலேயே மழை பிடித்துக்‌ கொண்டு பதினைந்து நாட்கள்‌ 
வரையில்‌ விடாமல்‌ பொழிந்தது. அதன்‌ காரணமாக, ஏரிகள்‌, குளங்கள்‌ எல்லாம்‌ தண்ணீர்‌ 
நிறைந்து ததும்பிக்‌ கொண்டிருந்தன. சாலை ஓரத்தில்‌ ஓடைகளில்‌ தண்ணீர்‌ அலைகள்‌ மோதிக்‌ 
கொண்டிருந்தன. ஆறுகள்‌ வாய்க்கால்களில்‌ இரு கரையையும்‌ தொட்டுக்கொண்டு பிரவாகம்‌ 
ஓடிக்‌ கொண்டிருந்தது. 


நன்செய்‌ வயல்களில்‌ இரண்டாம்‌ போகத்து வேளாண்மை அப்போதுதான்‌ 
ஆரம்பமாகியிருந்தது. புன்செய்க்‌ காடுகளில்‌ கம்பும்‌ கேழ்வரகும்‌ செழித்து வளர்ந்திருந்தன. 
சாலையின்‌ இரு புறத்திலும்‌ வளர்ந்திருந்த மரங்களும்‌ ஆங்காங்கே வயல்களுக்கிடையே 
காணப்பட்ட தென்னந்தோப்பும்‌ வாழைத்‌ தோட்டங்களும்‌ கண்ணைக்‌ குளிர்விக்கும்‌ 
காட்சியளித்தன. பெரு மழை விட்டுப்‌ பல நாள்‌ ஆகிவிட்டதாயினும்‌, வானத்தில்‌ இப்போதும்‌ 
மேகத்திரள்கள்‌ காணப்பட்டன. இவை இடையில்‌ தங்குவதற்கு நேரமில்லாத நெடுந்தூரப்‌ 
பிரயாணிகளைப்போல்‌ ஆகாயத்தில்‌ அதிவேகமாகப்‌ பிரயாணம்‌ செய்தன. சில சமயம்‌ நீர்த்து 
ளிகளை அள்ளித்‌ தெளித்துவிட்டுச்‌ சிதறி மறைந்தன. 


நீர்‌ நிலைகளின்மீது தவழ்ந்தும்‌, பசுமையான தோப்புக்களில்‌ புகுந்தும்‌, மழைத்துளிகளை 
அளாவியும்‌ வந்துகொண்டிருந்த குளிர்ந்த வாடைக்‌ காற்று உடம்பின்மீது பட்டபோது, துணியை 
இழுத்துப்‌ போர்த்திக்கொள்ளத்‌ தோன்றியது; ஆயினும்‌ அது அபூர்வமான சுகத்தை அளித்தது. 
அந்தக்‌ குளிர்ந்த வாடைக்‌ காற்றில்‌ அடிபட்டதனால்‌ பட்சிகளுக்குக்கூடத்‌ தொண்டை 
கட்டிக்கொண்டது போல்‌ தோன்றியது. சாதாரணமாய்‌, 'கலகல' என்றும்‌ 'கிளுகிளு' என்றும்‌ 
கேட்கும்‌ புள்ளினங்களின்‌ குரல்‌ ஒலியில்‌ இப்போது 'கரகரப்பு'ச்‌ சத்தம்‌ கலந்திருந்தது. 


45 


வண்டியில்‌ அத்தைக்கும்‌ மருமகளுக்கும்‌ பின்வருமாறு சம்பாஷணை நடந்தது. 
"இன்றைக்கு மழை பெய்யுமா சிவகாமி?" என்று அத்தை கேட்டாள்‌. மலையா? எங்கே 
இருக்கிறது?" என்றாள்‌ சிவகாமி. "ஆமாம்‌; மழையைக்‌ கண்டால்‌ மயிலுக்குக்‌ 
கொண்டாட்டந்தான்‌!' என்றாள்‌ அத்தை. "மாலையில்‌ வெயில்‌ அடித்தால்‌ கொண்டாட்டத்துக்கு 
என்ன குறைவு?" என்றாள்‌ சிவகாமி. "என்ன சொன்னாய்‌?" என்றாள்‌ அத்தை. "என்ன 
கேட்டீர்கள்‌?" என்றாள்‌ சிவகாமி. 


"கொஞ்சம்‌ செவிமந்தமுள்ள அத்தைக்குப்‌ பேசுவதிலே அதிகப்‌ பிரியம்‌. எனவே, 
அவ்வப்போது சிவகாமியிடம்‌ ஏதாவது கேட்டுக்‌ கொண்டும்‌ சொல்லிக்கொண்டும்‌ வருவாள்‌. 
கற்பனை உலகில்‌ சஞ்சரித்துக்‌ கொண்டிருந்த சிவகாமி அத்தையின்‌ பேச்சுக்களை மனத்தில்‌ 
வாங்கிக்‌ கொள்ளாமலேயே ஏதாவது பொருத்தமில்லாத மறுமொழி சொல்லுவாள்‌. அது காதில்‌ 
நன்றாய்‌ விழாமல்‌ அத்தை வேறு ஒன்றைக்‌ கூறுவாள்‌. இதே ரீதியில்‌ அவர்களுடைய பிரயாணம்‌ 
நடந்து கொண்டிருந்தது. காஞ்சியிலிருந்து ஏறக்குறைய ஆறு காத தூரம்‌ அவர்கள்‌ பிரயாணம்‌ 
செய்திருந்தார்கள்‌. 


மாரிக்‌ காலத்து மாலைப்‌ பொழுதில்‌ வெளி உலகமானது எவ்வளவுக்குக்‌ 
குளிர்ந்திருந்ததோ அவ்வளவுக்குச்‌ சிவகாமியின்‌ உள்ளம்‌ கொதித்துக்‌ கொண்டிருந்தது. அதில்‌ 
எரிமலை நெருப்பைக்‌ கக்கிக்‌ கொண்டிருந்தது. கொழுந்து விட்டெரியும்‌ ஜவாலைகளுடனே 
அக்கினி ஆறு பிரவகித்துக்‌ கொண்டிருந்தது. மாமல்லரைப்பற்றி நாகநந்தி பிக்ஷு கூறிய 
விஷயங்கள்‌ அவளுடைய மனத்தில்‌ அத்தகைய பிரளயக்‌ குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்தன. 


நம்‌ அன்புக்குரியவர்களைப்‌ பற்றி சாதாரணமாக ஏதேனும்‌ கெடுதலான விஷயத்தைக்‌ 
கேள்விப்பட்டால்‌ நம்‌ உள்ளம்‌ சுலபத்தில்‌ நம்புவதில்லை. 'அப்படியெல்லாம்‌ இராது' என்று 
மனத்தைத்‌ திருப்தி செய்து கொள்கிறோம்‌. அவதூறு சொல்கிறவர்களிடம்‌ சண்டை பிடிக்கவும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறோம்‌. ஆனால்‌, எக்காரணத்தினாலாவது நமக்கு வேண்டியவர்களிடம்‌ குற்றம்‌ 
இருக்கிறதென்று நம்பும்படி நேர்ந்து விட்டால்‌ உள்ளத்தில்‌ கோபம்‌ கொழுந்துவிட்டெரியத்‌ 
தொடங்குகிறது. வேண்டியவர்கள்‌ மீது மட்டுமல்ல; உலகத்தின்‌ மேலேயே கோபம்‌ 
கொள்ளுகிறோம்‌. இந்த மனித இயற்கை, காதலர்களின்‌ விஷயத்தில்‌ ஒன்றுக்கு நூறு மடங்கு 
ஆகிறது. 


காதலன்‌ எவனும்‌ தன்னுடைய காதலியைச்‌ சாதாரண மானிடப்‌ பெண்ணாகக்‌ கருது 
வதில்லை. தெய்வப்‌ பிறவி என்றே கருதுகிறான்‌. தேவலோகத்தில்‌ அமிர்தபானம்‌ செய்து 
கொண்டு ஆனந்த அமர வாழ்க்கை நடத்த வேண்டியவள்‌ தன்‌ பேரில்‌ கொண்ட அன்பினாலேயே 
இந்தப்‌ பூலோகத்திலே வாழ்ந்து வருவதாகக்‌ கருதுகிறான்‌. காதலியோ, குழந்தைப்‌ 
பிராயத்திலிருந்து தன்‌ மனத்தில்‌ தானே சிருஷ்டி செய்துகொண்டிருந்த இலட்சிய 
புருஷனுக்குரிய சகல உத்தம குணங்களையும்‌ காதலன்மீது ஏற்றி அவனைக்‌ 
குற்றங்குறையில்லாத தெய்வீகப்‌ புருஷனாகவே எண்ணிக்கொள்கிறாள்‌. ஆனால்‌, ஏதாவது ஒரு 
காரணத்தினால்‌ அவர்களுடைய நம்பிக்கைக்குப்‌ பங்கம்‌ ஏற்படும்போது மகத்தான ஏமாற்றம்‌ 
உண்டாகி விடுகிறது. மலையின்‌ சிகரத்திலிருந்து திடீரென்று அதல பாதாளத்தில்‌ 
விழுகிறவர்களைப்போல்‌ ஆகிவிடுகிறார்கள்‌. 


சிவகாமி தன்‌ இருதயத்தில்‌ ஓர்‌ அற்புதமான திருக்கோயிலை அமைத்து, அதிலே 
மாமல்ல நரசிம்மரைத்‌ தெய்வங்களுக்கெல்லாம்‌ மேலான பரதெய்வமாகப்‌ பிரதிஷ்டை 
செய்திருந்தாள்‌. நாகநந்தி கூறிய நஞ்சு தோய்ந்த வார்த்தைகளினால்‌ அந்தத்‌ திருக்கோயில்‌ 
ஒரு நொடியில்‌ இடிந்து தகர்ந்து விழுந்துவிட்டது! அதிலே பிரதிஷ்டை செய்திருந்த தெய்வச்‌ 
சிலையும்‌ விழுந்து நொறுங்கிப்‌ பொடிப்‌ பொடியாய்ப்‌ போய்‌ விட்டது. குமார சக்கரவர்த்தியைப்‌ 
பற்றி நாகநந்தி கூறிய அவதூறு அவ்வளவு சாமர்த்தியமாகவும்‌ நம்பும்படியாகவும்‌ அமைந்திருந்தது. 
சிவகாமி அவர்‌ கூறியது அவ்வளவையும்‌ அப்படியே நம்பி விட்டாள்‌. இராஜ்யத்திலே அவ்வளவு 
பெரிய யுத்தம்‌ நடந்து கொண்டிருக்கும்போது, மாமல்லர்‌ காஞ்சிக்குள்ளேயே ஒளிந்து 
கொண்டிருப்பதற்கு வேறு காரணம்‌ என்ன இருக்க முடியும்‌? 


46 


போர்க்களத்திலே பரஞ்சோதியின்‌ வீரதீரச்‌ செயல்களைப்‌ பற்றிய வரலாறுகள்‌ 
காற்றிலே மிதந்து ஆயனரும்‌ சிவகாமியும்‌ வசித்த காட்டுக்குள்ளேகூட எட்டியிருந்தன. 
அதெல்லாம்‌ உண்மை என்பதைப்‌ பரஞ்சோதியை நேரிலே பார்த்த சிவகாமி தெரிந்து 
கொண்டிருந்தாள்‌. தமிழ்‌ படிக்கவும்‌ சிற்பம்‌ கற்கவும்‌ வந்த பட்டிக்காட்டுப்‌ பிள்ளை இப்போது 
பெரிய தளபதி ஆகிவிட்டான்‌. அரங்கேற்றத்தன்று அவன்‌ யானைமீது வேல்‌ எறிந்து தங்களைக்‌ 
காப்பாற்றிய சம்பவமும்‌ சிவகாமியின்‌ உள்ளத்தில்‌ அழியாதபடி பதிந்திருந்தது. பரஞ்சோதியின்‌ 
வீர வாழ்க்கையோடு மாமல்லர்‌ கோட்டைக்குள்ளே ஒளிந்திருந்ததை ஒப்பிட்டுப்‌ பார்த்து 
மாமல்லரைப்‌ 'பயங்கொள்ளிப்‌ பல்லவன்‌' என்று நாடு நகரமெல்லாம்‌ அழைப்பதில்‌ வியப்பில்லை 
என்று சிவகாமி எண்ணினாள்‌. இதனால்‌, நாகநந்தியின்‌ வார்த்தைகளில்‌ அவளுக்கு நம்பிக்கை 
ஏற்பட்டது. 


ஒரு விஷயத்தில்‌ நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு, அதையொட்டிய இன்னொன்றிலும்‌ 
நம்பிக்கை பிறப்பது இயல்பேயல்லவா? எனவே, மாமல்லரை 'ஸ்திரீ லோலன்‌' என்று நாகநந்தி 
கூறியதிலும்‌ அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. வீர மன்னர்களுக்குப்‌ பிறந்த தூர்த்தர்களான 
இராஜ குமாரர்களைப்‌ பற்றி அவள்‌ கதைகளிலே கேள்விப்பட்டதுண்டு. மாமல்லர்‌ அவர்களிலே 
ஒருவர்‌ என்று அவள்‌ கனவிலும்‌ நினைத்ததில்லை. ஆனால்‌, அதுவும்‌ உண்மையாகத்‌ தான்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று இப்போது தோன்றியது. ஆகா! மாய வார்த்தை பேசி ஏழைப்‌ 
பெண்ணைக்‌ கெடுப்பதிலே அவர்‌ கைதேர்ந்தவராயிருக்க வேண்டும்‌! கள்ளங்கபடமறியாத 
தன்னிடம்‌ என்னவெல்லாம்‌ சொல்லி ஏமாற்றினார்‌? பல்லவ சாம்ராஜ்யத்தின்‌ சிம்மாசனத்திலேயே 
தன்னை ஏற்றிவைத்து விடூுகிறவர்போல்‌ அல்லவா பசப்பினார்‌! புருஷர்கள்தான்‌ எவ்வளவு 
நயவஞ்சகர்கள்‌! அதிலும்‌ இராஜகுலத்தவர்‌ எப்பேர்ப்பட்ட ஈவிரக்கமில்லாத கிராதகர்கள்‌! 


வழி பிரயாணத்தின்போது இந்த மாதிரி எண்ணங்கள்‌ சிவகாமியின்‌ உள்ளத்தில்‌ 
அடிக்கடி தோன்றி நரகவேதனையளித்தன. சில சமயம்‌ அவளுக்குத்‌ தன்னுடைய 
மனோராஜ்யத்தில்‌ ஆசையுடன்‌ நிர்மாணித்து வந்த இன்ப வாழ்க்கையாகிய கோட்டை இடிந்து 
தூளாகிவிட்டபடியால்‌, இனிமேல்‌ தன்‌ வாழ்க்கை என்றென்றைக்கும்‌ சோகமயமாகவே இருக்கும்‌ 
என்று தோன்றியது. மாரிக்காலத்தின்‌ முடிவில்‌ வானத்தில்‌ சிதறி ஓடிய மேகங்கள்‌ சில மழைத்து 
ளிகளை உதிர்த்துவிட்டுப்‌ போகும்‌ போது தன்னுடைய கதிக்காக உலகமே கண்ணீர்‌ வடிப்பதாக 
அவள்‌ எண்ணினாள்‌. இந்த ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல; இதற்கு முன்னர்‌ எத்தனை எத்தனையோ 
ஜன்ம ஜன்மாந்திரங்களிலும்‌ தன்னுடைய வாழ்க்கை இப்படியே சோகமயமாயிருந்ததாகத்‌ 
தோன்றியது. 


ஆனால்‌, இரவில்‌ எங்கேயாவது தங்கியிருந்து விட்டுக்‌ காலையில்‌ மறுபடியும்‌ பிரயாணம்‌ 
தொடங்கும்‌ போது ஜகஜ்ஜோதியாகச்‌ சூரியன்‌ உதயமாகி மரக்கிளையில்‌ தங்கியிருக்கும்‌ 
நீர்த்துளிகளை வைரமணிகளாக ஒளி வீசச்‌ செய்யும்‌ காட்சியைப்‌ பார்த்துவிட்டுச்‌ சிவகாமி சிறிது 
உற்சாகம்‌ கொள்வாள்‌. மாமல்ல நரசிம்மர்‌ பயங்கொள்ளி, தூர்த்தர்‌ என்று ஏற்பட்டதன்‌ 
பொருட்டுத்‌ தன்‌ வாழ்க்கையை எதற்காகப்‌ பாழாக்கிக்‌ கொள்ளவேண்டும்‌ என்று கருதுவாள்‌. 
உலகம்‌ எவ்வளவோ விஸ்தாரமானது; பல்லவ இராஜ்யத்துக்கு அப்பாலும்‌ உலகம்‌ 
இருக்கத்தானே செய்கிறது? தன்னிடம்‌ அற்புதமான நாட்டியக்‌ கலையும்‌ இருக்கிறதல்லவா? 
அந்தக்‌ கலையைப்‌ பார்த்து அனுபவித்து ஆனந்தமடைய நாகநந்தி சொல்வதுபோல்‌, உலகம்‌ 
காத்திருக்கிறதல்லவா? எதற்காகத்‌ தன்‌ வாழ்க்கை பாழாகிவிட்டதாக எண்ணிக்‌ கொள்ள 
வேண்டும்‌?... இவ்விதம்‌ எண்ணிச்‌ சிவகாமி உற்சாகம்‌ அடையப்‌ பார்ப்பாள்‌. தூர தூர 
தேசங்களிலே, பெரிய பெரிய சபைகளிலே தான்‌ நாட்டியம்‌ ஆடுவதுபோலவும்‌, கணக்கற்ற 
ஜனங்கள்‌ கண்டு களித்துத்‌ தன்னைப்‌ பாராட்டி உபசரிப்பது போலவும்‌ கற்பனை செய்துகொண்டு 
களிப்புறுவாள்‌. 


இத்தகைய மனோபாவத்துடனேயே சிவகாமி தன்‌ தந்தையைப்‌ பெரிதும்‌ வற்புறுத்தி 
நாகநந்தி பிக்ஷுவின்‌ யோசனையை ஒப்புக்கொள்ளச்‌ செய்தாள்‌. அதன்‌ பேரிலே தான்‌ இந்தப்‌ 
பிரயாணம்‌ அவர்கள்‌ தொடங்கினார்கள்‌. ஆனால்‌, என்னதான்‌ மனத்தை வேறு விஷயங்களில்‌ 


47 


செலுத்திப்‌ பார்த்தாலும்‌, எவ்வளவுதான்‌ பிரயத்தனம்‌ செய்து உற்சாகம்‌ கொள்ளப்‌ பார்த்தாலும்‌, 
சாத்தியமாயில்லை. அவ்வப்போது குமுறிக்‌ கொண்டுவந்த வேதனை உணர்ச்சியை மாற்ற 
முடியவில்லை. பொங்கியெழுந்த ஆத்திரத்‌ தீயை அணைக்க முடியவில்லை. முக்கியமாக, அந்தி 
மயங்கி நாற்புறமும்‌ இருள்‌ சூழ்ந்து வந்த நேரங்களில்‌ சிவகாமியினுடைய உள்ளத்தில்‌ 
வேதனையும்‌ துயரமும்‌ பெருகி அவளைச்‌ சோகக்‌ கடலில்‌ மூழ்கச்‌ செய்தன. 


அன்று சாயங்காலம்‌ அவ்வாறு சோகத்தில்‌ ஆழ்ந்த உள்ளத்துடன்‌ சிவகாமி கட்டை 
வண்டியில்‌ பிரயாணம்‌ செய்து கொண்டிருந்தபோது, அவளுடைய நினைவை வேறு பக்கம்‌ 
திருப்பும்படியான சம்பவம்‌ ஒன்று நேர்ந்தது. சாலையில்‌ அவர்களுக்கெதிரே ஒரு பெரும்படை 
வந்து கொண்டிருக்கிறதென்பதற்கு அறிகுறிகள்‌ தென்பட்டன. சங்கு, கொம்பு, தாரை, 
தப்பட்டை, பேரிகை, எக்காளம்‌, சமுத்திரகோஷம்‌ முதலிய வாத்தியங்களில்‌ பேரொலியும்‌, 
அநேக குதிரைகளும்‌ மனிதர்களும்‌ நடந்துவரும்‌ காலடிச்‌ சத்தமும்‌, போர்‌ வீரர்களுடைய பேச்சுச்‌ 
சத்தமும்‌, போர்‌ முழக்கங்களின்‌ கோஷமும்‌ கலந்த பேரிரைச்சல்‌ நிமிஷத்துக்கு நிமிஷம்‌ நெருங்கி 
வந்துகொண்டிருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம்‌ சைனியத்தின்‌ முன்னணிப்‌ படைவீரர்கள்‌ 
அவர்களின்‌ கண்ணுக்குத்‌ தென்படலாயினர்‌. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
வந்தான்‌ குண்டோதரன்‌ 


படைகளின்‌ முழக்கத்தைக்‌ கேட்டதும்‌ சற்றுப்‌ பின்னால்‌ வந்துகொண்டிருந்த 
ஆயனரும்‌ புத்த பிக்ருவும்‌ வேகமாக நடந்து வண்டியை நெருங்கி வந்தார்கள்‌. முன்னணிப்‌ படை 
கண்ணுக்குத்‌ தெரிந்ததும்‌, வண்டி சாலையில்‌ ஒதுக்குப்‌ புறமாக நின்றது. சிவகாமியும்‌ அத்தையும்‌ 
வண்டியிலிருந்து இறங்கி நின்றுகொண்டார்கள்‌. படை வரும்‌ முழக்கம்‌ அத்தையின்‌ காதில்‌ 
விழாதபடியால்‌, மற்றவர்களைப்‌ போல்‌ அவளிடம்‌ பரபரப்பு இல்லை. 


புத்த பிக்ஷு சாலை ஓரத்து மரத்தின்‌ பின்னால்‌ தெரிந்தும்‌ தெரியாததுமாக 
நின்றுகொண்டார்‌. அவர்‌ இராஜ வம்சத்தினரைக்‌ கண்ணாலும்‌ பார்ப்பதில்லை என்பது போன்ற 
விரதங்கள்‌ கொண்டவர்‌ என்பது தெரியுமாதலால்‌ அவர்‌ மறைந்து நிற்பது பற்றி மற்றவர்களுக்கு 
வியப்பு ஏற்படவில்லை. ஆனால்‌, எல்லோருக்கும்‌ மனம்‌ ஒருவாறு கலக்கமடைந்து தான்‌ 
இருந்தது. வருகிறது என்ன படை? எங்கே போகிறது? எதற்காக? தெற்கே இருந்து 
வருகிறபடியால்‌ அது வாதாபிப்‌ படையல்ல என்பது நிச்சயம்‌, பின்னே யாருடைய படை? 


காஞ்சியிலிருந்து கிளம்பி வருகிற வழியில்‌ நம்‌ பிரயாணிகள்‌ பெரும்பாலும்‌ யுத்தப்‌ 
போக்கைப்பற்றியும்‌, யுத்த முடிவு என்ன ஆகும்‌ என்பதைப்பற்றியும்‌ பேசிக்கொண்டு வந்தார்கள்‌. 
யுத்தத்தை நினைவூட்டும்‌ காட்சிகளே எங்கெங்கும்‌ தோன்றி வந்தன. சாலையில்‌ ஜனநடமாட்டம்‌ 
அதிகமாயிருந்தது. எல்லோரும்‌ தெற்கு நோக்கிப்‌ போகிறவர்களாகவே இருந்தார்கள்‌. 
அநேகமாக அவர்கள்‌ அனைவரும்‌ காஞ்சி நகரிலிருந்தும்‌ காஞ்சிக்குச்‌ சுற்றிலுமுள்ள 
கிராமங்களிலிருந்தும்‌ யுத்த நிலைமையை முன்னிட்டுப்‌ புறப்பட்டவர்கள்‌. அப்படிப்‌ புறப்பட்டு 
வந்தவர்களிலே ஸ்திரீகள்‌, குழந்தைகள்‌, வயோதிகர்கள்‌, ஆண்டிப்‌ பரதேசிகள்‌, கூனர்‌, குருடர்‌, 
காபாலிகர்‌ முதலியோர்‌ அதிகமாகக்‌ காணப்பட்டார்கள்‌. 


முக்கியமாகக்‌ காபாலிகர்கள்‌ வழியெல்லாம்‌ பல்லவ இராஜ குலத்தைச்‌ சபித்துக்‌ 
கொண்டு போனார்கள்‌. காஞ்சி நகரில்‌ கள்ளுக்‌ கடைகளை மூடித்‌ தங்களை நகரைவிட்டூத்‌ 
துரத்திய குமார சக்கரவர்த்தியின்‌ பேரில்‌ அவர்கள்‌ தங்களுடைய சாபங்களுக்குள்ளே மிகக்‌ 
கடுமையான சாபங்களைப்‌ பொழிந்து கொண்டு போனார்கள்‌. நராதமர்களுக்குள்ளே அதமனான 
மாமல்ல நரசிம்மன்‌ என்னும்‌ சண்டாளனை ரணபத்திர காளிக்குப்‌ பலி கொடுத்து, தாங்கள்‌ மது 
பானம்‌ செய்யும்‌ மாட்டுக்‌ கொம்பிலே அவனுடைய இரத்தத்தை ஏந்திக்‌ குடித்துத்‌ தங்களுடைய 


46 


பயங்கரமான மரண தாகத்தைத்‌ தணித்துக்‌ கொள்ளப்‌ போவதாக அவர்களில்‌ பலர்‌ உரத்த 
சத்தம்‌ போட்டுச்‌ சபதம்‌ செய்தார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌, மாமல்ல நரசிம்மனையும்‌ தளபதி 
பரஞ்சோதியையும்‌ சேர்த்துக்‌ கட்டி மயான ருத்திரனுக்குப்‌ பிரீதியாக உயிரோடு கொளுத்தி 
அவர்களுடைய எலும்புச்‌ சாம்பலைத்‌ தங்கள்‌ உடம்பெல்லாம்‌ பூசிக்கொண்டு உஷ்ணம்‌ தணியப்‌ 
போவதாகச்‌ சபதம்‌ செய்தார்கள்‌. இந்தச்‌ சாபங்கள்‌, சபதங்கள்‌ எல்லாம்‌ பிராகிருத 
பாஸையிலும்‌ வேறு கலப்பு மொழிகளிலும்‌ செய்யப்பட்டதானது, அந்தக்‌ காபாலிகர்கள்‌ 
வடதேசத்திலிருந்தும்‌ மேற்குப்‌ பிராந்தியத்திலிருந்தும்‌ வந்தவர்கள்‌ என்பதைத்‌ 
தெரியப்படுத்தியது. 


சிவகாமிக்கு ஆங்காங்கு வண்டியில்‌ பிரயாணம்‌ செய்தபடியாலும்‌ அவளுடைய உள்ளம்‌ 
வேறு வேறு உலகங்களில்‌ சஞ்சரித்துக்‌ கொண்டிருந்தபடியாலும்‌, அவளுடைய காதில்‌ அந்தப்‌ 
பயங்கர சாபங்கள்‌ ஒன்றும்‌ விழவில்லை. ஆனால்‌ ஆயனருடைய காதில்‌ அவை எல்லாம்‌ கர்ண 
கடூரமாக விழுந்தன. அவற்றைக்‌ கேட்கச்‌ சகிக்காமல்‌ அவர்‌ காதைப்‌ பொத்திக்‌ கொண்டார்‌. 
புத்த பிக்ஷுவின்‌ செவிகளுக்கு மட்டும்‌ அந்தச்‌ சாபங்கள்‌ எவ்வித அருவருப்பையும்‌ அளித்ததாகத்‌ 
தெரியவில்லை. அதற்கு மாறாக, அவருடைய முகத்தின்‌ கடூரத்தை இன்னும்‌ கடூரமாக்கிக்‌ 
கொண்டு சில சமயம்‌ புன்னகை தோன்றியது. 


பிக்ஷு ஒரு தடவை காபாலிகர்‌ கூட்டத்தில்‌ புகுந்து பேசிக்கொண்டிருந்துவிட்டு, 
வெளிவந்து ஆயனரை அணுகியதும்‌, "ஆயனரே! எப்போதாவது நான்‌ புத்த சமயத்தைத்‌ துறந்து 
சைவனாகும்‌ பட்சத்தில்‌, காபாலிகத்திலேயே சேர்வேன்‌!" என்றார்‌. இதைக்‌ கேட்டு 
ஆச்சரியமடைந்த ஆயனர்‌, "சுவாமி! அத்தகைய எண்ணம்‌ தங்களுக்கு ஏன்‌ வரவேண்டும்‌? புத்த 
சமயத்தின்‌ மீது தங்களுக்கு என்ன கோபம்‌? யுத்தங்களினால்‌ ஏற்படும்‌ சங்கடங்களையும்‌ 
துன்பங்களையும்‌ பார்க்கப்‌ பார்க்க, புத்த பகவான்‌ காட்டிய அஹிம்சா மார்க்கமே உத்தமமான 
மார்க்கம்‌ என்றல்லவா எனக்கே இப்போது தோன்றி வருகிறது!" என்றார்‌. "அதனாலேதான்‌ 
நானும்‌ சொல்லுகிறேன்‌, நீங்கள்‌ கால சம்ஹார மூர்த்தியைக்‌ கைவிட்டுப்‌ புத்த பகவானை 
அடைவதாயிருந்தால்‌, அதற்குப்‌ பிரதியாகக்‌ காபால ருத்திரமூர்த்திக்கும்‌ ஓர்‌ அடியார்‌ 
வேண்டுமல்லவா?" என்று நாகநந்தி கூறியது ஆயனருக்கு மேலும்‌ மனக்‌ குழப்பத்தை 
உண்டாக்கிற்று. 


சாலைகளில்‌ அபூர்வமாய்த்‌ தெற்கேயிருந்து வரும்‌ பிரயாணிகள்‌ சிலர்‌ 
காணப்பட்டபோது அவர்களைக்‌ காஞ்சிக்குப்‌ பக்கமிருந்து வருகிறவர்கள்‌ நிறுத்தி "தெற்கே 
என்ன விசேஷம்‌?" என்று கேட்பார்கள்‌. அவர்கள்‌ மறுமொழி சொல்லி விட்டுக்‌ காஞ்சி 
நிலைமையைப்‌ பற்றி விசாரிப்பார்கள்‌. இத்தகைய பேச்சுக்களையெல்லாம்‌ நாகநந்தி 
ஆங்காங்கு நின்று வெகு சுவாரஸ்யமாகக்‌ கவனிப்பார்‌. இப்படி ஒரு தடவை கூட்டத்தில்‌ நின்று 
பேச்சு கேட்ட பிறகு, நாகநந்தி, ஆயனர்‌ சிவகாமி இருவர்‌ காதிலும்‌ விழும்படியாக, "நாம்‌ ஒன்று 
நினைக்க யுத்ததேவன்‌ வேறொன்று நினைக்கிறான்‌ போலல்லவா தோன்றுகிறது? 
உத்தேசித்தபடி நமது பிரயாணம்‌ நடைபெறாது போலிருக்கிறதே!" என்றார்‌. "அப்படியா? புத்த 
தேவர்‌ என்ன கருணை செய்கிறார்‌? அவருடைய திருவுள்ளம்‌ என்ன?" என்றார்‌ ஆயனர்‌. 
"அத்தையைப்‌ போல்‌ அப்பாவுக்கும்‌ காது மந்தமாகி வருகிறது!" என்று கூறிச்‌ சிவகாமி புன்னகை 
புரிந்தாள்‌. 


அந்த நகைச்சுவையை அனுபவித்த நாகநந்தி செவிடருடன்‌ பேசுவது போன்ற உரத்த 
குரலில்‌, ஆயனரே! நான்‌ புத்த தேவரைச்‌ சொல்லவில்லை: யுத்த தேவனைச்‌ சொல்கிறேன்‌" 
என்றார்‌. "அப்படியா? யுத்த தேவன்‌ என்ன சொல்கிறார்‌? நம்மை வழி மறிக்கப்போகிறாரா?" 
"அப்படித்தான்‌!" என்று சொன்ன நாகநந்தி மறுபடியும்‌ மெல்லிய குரலில்‌ கூறினார்‌; "பல்லவ 
இராஜ்யத்துக்கு எதிர்பாராத ஆபத்துக்கள்‌ எல்லாம்‌ வந்து கொண்டிருக்கின்றன. மேற்கே 
இருந்து கங்க நாட்டுச்‌ சைனியம்‌ படை எடுத்து வந்து எல்லைப்‌ புறத்தில்‌ நிற்கிறதாம்‌. தெற்கே 
பாண்டிய மன்னர்‌ பெரும்படை திரட்டிக்‌ கொண்டு வருகிறாராம்‌. பாண்டியர்‌ சைனியம்‌ கிழக்குச்‌ 
சோழ நாட்டு எல்லைக்கே வந்துவிட்டதாம்‌, வடதிசையிலிருந்து வரும்‌ வாதாபி சைனியத்தைப்‌ 
பற்றித்தான்‌ உங்களுக்கே தெரியும்‌. பல்லவ சைனியம்‌ தப்பிப்‌ பிழைப்பதற்கு இன்னும்‌ ஒரே 


49 


திசைதான்‌ பாக்கியிருக்கிறது...!" "எந்தத்‌ திசையைச்‌ சொல்லுகிறீர்கள்‌?" என்று ஆயனர்‌ 
கேட்டார்‌. "கிழக்குத்‌ திசையைத்தான்‌ சொல்லுகிறேன்‌: கிழக்கே சமுத்திர ராஜனிடம்‌ 
வேணுமானால்‌ மகேந்திர பல்லவர்‌ அடைக்கலம்‌ புகலாம்‌." "சமுத்திரத்திலே விழுந்து சாகலாம்‌ 
என்கிறீர்களா? அடிகளே! உங்களுடைய இருதயம்‌ இப்படி ஈரப்பசையே இல்லாத 
பாலைவனமாக எப்போது ஆயிற்று? என்று ஆயனர்‌ கோபக்குரலில்‌ கூறினார்‌. 


"ஓ! மகா ஸ்தபதியே! என்னை அவ்வளவு நீச குணமுள்ளவன்‌ என்று ஏன்‌ தாங்கள்‌ 
கருதவேண்டும்‌? பல்லவ குலம்‌ கடல்‌ தந்த குழந்தையிலிருந்து தோன்றியதாயிற்றே? இப்போது 
அந்த வம்சத்துக்கு ஆபத்து வந்திருக்கும்‌ சமயத்தில்‌ அந்தக்‌ கடல்‌ அடைக்கலம்‌ தராதா என்று 
சொன்னேன்‌. கடலில்‌ அடைக்கலம்‌ என்றால்‌ கடலில்‌ முழுகிவிடுதல்‌ என்றுதான்‌ பொருளா? 
கப்பல்‌ ஏறி இலங்கைக்குப்‌ போய்த்‌ தப்பலாமல்லவா? ஆனால்‌, அதற்கும்‌ ஓர்‌ ஆபத்து 
இருக்கிறது. இலங்கையில்‌ இப்போதுள்ள அரசன்‌ மகேந்திர பல்லவரின்‌ அருமைச்‌ 
சிநேகிதன்தான்‌. ஆனால்‌, அவனை இலங்கைச்‌ சிம்மாசனத்திலிருந்து தள்ளிவிட ஒரு 
பெருங்கலகம்‌ அங்கே நடக்கிறதாம்‌. பாவம்‌! பல்லவர்களுக்கு வந்திருக்கும்‌ கஷ்ட காலம்‌ 
அவர்களுடைய சிநேகிதர்களைக்‌ கூடப்‌ பீடிக்கிறதே" என்று கூறிவிட்டுப்‌ புத்த பிக்ஷு ஒரு 
கோரச்‌ சிரிப்புச்‌ சிரித்தார்‌. 


ஆயனர்‌ அப்போதும்‌ விட்டுக்கொடுக்காமல்‌, "எதற்காக மகேந்திர பல்லவர்‌ 
இலங்கைக்கு ஓட வேண்டும்‌? காஞ்சிக்‌ கோட்டை இருக்கிறதல்லவா?" என்றார்‌. "ஆமாம்‌; 
காஞ்சிக்‌ கோட்டை இருக்கிறது அதில்‌ எட்டு மாதத்துக்கு முன்பு பயங்கொள்ளிப்‌ பல்லவன்‌ 
ஒளிந்து கொண்டதுபோல்‌ இப்போது அவனுடைய தந்தையும்‌ ஒளிந்து கொள்ளலாம்‌. வாதாபிப்‌ 
படை வழி தங்காமல்‌ வந்திருந்தால்‌ கோட்டை ஒரு நொடியில்‌ தகர்ந்து போயிருக்கும்‌. 
இப்போது கோட்டை பலப்பட்டுவிட்டது. ஆகையால்‌, சில காலம்‌ கோட்டைக்குள்‌ 
பத்திரமாயிருக்கலாம்‌. வாதாபிப்‌ படை ஆறு மாதமாக வட பெண்ணைக்‌ கரையில்‌ என்ன செய்து 
கொண்டிருந்தது என்றுதான்‌ தெரியவில்லை!" என்றார்‌ புத்த பிக்ஷு. 


இந்த வார்த்தைகள்‌ எல்லாம்‌ சிவகாமியின்‌ செவிகளில்‌ புண்ணில்‌ கோல்‌ இடுவதுபோல்‌ 
விழுந்தன. 'கடவுளே! நாக்கிலே விஷமுள்ள இந்த நாகநந்தியின்‌ கர்வத்தை அடக்கமாட்டாயா?' 
என்று வேண்டிக்‌ கொண்டாள்‌. புத்த பிக்ஷுவின்‌ விஷயத்தில்‌ சிவகாமியின்‌ மனநிலை 
சஞ்சலமுள்ளதாயிருந்தது. அவரிடம்‌ காரணமில்லாத அருவருப்பும்‌ இன்னதென்று தெரியாத 
பயமும்‌ அவள்‌ மனத்தின்‌ ஆழத்தில்‌ குடிகொண்டிருந்தன. மாமல்லரைப்பற்றி அவர்‌ கூறிய 
செய்திகளைக்‌ கேட்டபின்‌ அவரிடம்‌ அவளுடைய அருவருப்பு அதிகமாயிற்று. 


இன்னொரு பக்கம்‌ புத்த பிக்ஷுவின்‌ விசாலமான உலக அனுபவமும்‌, ஆழ்ந்த 
கலைஞானமும்‌ அவரிடம்‌ அவளுக்குப்‌ பக்தியையும்‌ மரியாதையையும்‌ உண்டு பண்ணியிருந்தன. 
மேலும்‌, தூர தூர தேசங்களெல்லாம்‌ சென்று அங்கங்கே மகாசபைகளில்‌ நாட்டியம்‌ ஆடி, 'பரத 
கண்டத்தின்‌ ஒப்பற்ற நடன ராணி' என்று பெயரும்‌ புகழும்‌ பெறுவதுபற்றிப்‌ பிக்ஷு அடிக்கடி கூறி 
அவளுடைய உள்ளத்தில்‌ திக்விஜயப்‌ பகற்‌ கனவுகளை உண்டு பண்ணியிருந்தார்‌. அதெல்லாம்‌ 
அவருடைய உதவியினாலேதான்‌ சாத்தியமாகக்‌ கூடும்‌ என்பதும்‌ உலகமறியாத சாதுவான தன்‌ 
தந்தையினால்‌ ஆகாது என்பதும்‌ அவளுக்குத்‌ தெரிந்திருந்தன. எனவே புத்த பிக்ஷுவிடம்‌ தன்‌ 
மனத்தில்‌ குடிகொண்டிருந்த அருவருப்பைப்‌ போக்கிக்கொண்டு அவரிடம்‌ சிநேகபாவத்தை 
வளர்த்துக்‌ கொள்ள வேண்டுமென்று அவள்‌ முடிவு செய்திருந்தாள்‌. ஆனாலும்‌, புத்த பிக்ஷு 
பல்லவ குலத்தைப்‌ பற்றியும்‌ மாமல்லரைப்‌ பற்றியும்‌ அடிக்கடி கூறிய வசைமொழிகள்‌ அவளுடைய 
சிநேக முயற்சிக்குக்‌ குறுக்கே நின்று அருவருப்பை வளர்த்து வந்தன. 


வாதாபிப்‌ படை வடபெண்ணைக்‌ கரையில்‌ ஆறு மாதமாக இருந்ததுபற்றிப்‌ புத்த பிக்ஷு 
குறிப்பிட்டதும்‌ சிவகாமி ஆத்திரமான குரலில்‌, "சுவாமி! வடபெண்ணைக்குப்‌ போய்‌ வாதாபிப்‌ 
படைகளை நீங்களே கையைப்‌ பிடித்து அழைத்துக்‌ கொண்டு வந்து விடூவீர்கள்‌ 
போலிருக்கிறதே! பல்லவ குலத்தின்‌ மேல்‌ உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்‌?" என்று 
கேட்டாள்‌. பிக்ஷு சாந்தமான குரலில்‌, "பல்லவ குலத்தின்‌ மேல்‌ எனக்கு என்னத்திற்கு அம்மா 


50 


கோபம்‌? அவர்களுடைய கையாலாகாத்தனத்தினால்‌ இப்போது நாம்‌ நினைத்து வந்தபடி 
பிரயாணம்‌ செய்ய முடியாமலிருக்கிறதே என்றுதான்‌ வருத்தமாயிருக்கிறது. சிதம்பரத்து 
க்குப்போய்‌ அங்கிருந்து கீழைச்‌ சோழ நாட்டு ஸ்தலங்களைத்‌ தரிசனம்‌ செய்து கொண்டு 
நாகப்பட்டினத்தில்‌ நடக்கப்போகும்‌ மகா புத்த சங்கத்துக்கு உங்களை அழைத்துப்‌ போவதாகச்‌ 
சொன்னேனல்லவா? இப்போது பாண்டிய சைனியம்‌ கீழைச்‌ சோழ நாட்டில்‌ படையெடுத்து 
வருவதாகத்‌ தெரிகிறது. இப்படிப்பட்ட சமயத்தில்‌ நாம்‌ சோழ நாட்டுக்குப்‌ போவது உசிதமா 
என்றுதான்‌ யோசிக்கிறேன்‌" என்று கூறினார்‌. 


"பின்னே, நாம்‌ என்னதான்‌ செய்யலாம்‌ என்று நீங்கள்‌ நினைக்கிறீர்கள்‌?" என்று ஆயனர்‌ 
கேட்டார்‌. "கெடில நதிக்கரையில்‌ ஒரு அமைதியான இடம்‌ இருக்கிறது. தங்களுடைய 
சிற்பவேலைகளை நடத்துவதற்கும்‌ அங்கே நிறைய வசதி உண்டு. குன்றுகளும்‌ பாறைகளும்‌ 
ஏராளமாய்‌ இருக்கின்றன. இந்த யுத்தக்‌ குழப்பமெல்லாம்‌ முடியும்‌ வரையில்‌ நீங்கள்‌ அங்கே 
இருக்கலாமென்று நினைக்கிறேன்‌" என்றார்‌ பிக்ஷு. பிக்ரு£விடம்‌ வரவரச்‌ சந்தேகம்‌ அதிகம்‌ 
கொண்டுவந்த ஆயனர்‌ "போகப்‌ போகப்‌ பார்த்துக்‌ கொள்ளலாம்‌, சுவாமி!" என்றார்‌. 


இப்படியெல்லாம்‌ அவர்களுக்குள்‌ இரண்டு தினங்களாகச்‌ சம்பாஷணை 
நடந்திருந்தபடியால்‌, எதிரே படைவரும்‌ சத்தம்‌ கேட்டதும்‌ ஒருவேளை படையெடுத்து வரும்‌ 
பாண்டிய சைனியந்தானோ அது என்று ஆயனரும்‌ சிவகாமியும்‌ ஐயுற்றார்கள்‌. ஆனால்‌ 
முன்னணியில்‌ பறந்த கொடியில்‌ ரிஷபத்தைப்‌ பார்த்ததும்‌ பல்லவர்‌ படை என்று எல்லாருக்கும்‌ 
தெரிந்துவிட்டது. படை வீரர்கள்‌ எழுப்பிய கோஷங்கள்‌ இதை உறுதிப்படுத்தின. "வாதாபி 
அழிக!" "தலைக்காடு வாழ்க!" "புலிகேசிக்கு நாசம்‌!" "துர்விநீதனுக்குத்‌ துர்மரணம்‌!" என்னும்‌ 
கோவுங்களையும்‌, "காஞ்சி வாழ்க!" "மகேந்திர பல்லவர்‌ வாழ்க!" "மாமல்லரின்‌ வீரத்‌ தோள்‌ 
வெல்க!" என்னும்‌ முழக்கங்களையும்‌ மாற்றி மாற்றி அந்த வீரர்கள்‌ எழுப்பிக்‌ கொண்டு கம்பீரமாக 
நடந்தார்கள்‌. 


இந்தக்‌ குரல்‌ ஒலிகளுக்கு இடை இடையே பேரிகை முதலிய யுத்த வாத்தியங்கள்‌ 
எட்டுத்‌ திக்கும்‌ எதிரொலி எழும்படி ஆர்த்தன. மேற்படி கோஷங்கள்‌ எழுந்தபோது மரத்தின்‌ 
பின்னால்‌ மறைந்திருந்த நாகநந்தியடிகளின்‌ முகத்தை யாரும்‌ பார்க்கவில்லை. பார்த்திருந்தால்‌, 
படமெடுத்து ஆடும்‌ நாக சர்ப்பத்தின்‌ தீக்ஷண்யமான கண்களிலிருந்து தீப்பொறி கிளம்புவது 
போல்‌ அவருடைய கண்களிலிருந்தும்‌ பொறி கிளம்பிக்‌ கொண்டிருந்ததைக்‌ 
கவனித்திருக்கலாம்‌. படை சின்னப்‌ படைதான்‌; நாற்பது ஐம்பது குதிரைகளும்‌ இரண்டாயிரம்‌ 
காலாட்களும்‌ இருக்கலாம்‌. எனவே, அரை நாழிகைக்குள்‌ நமது பிரயாணிகள்‌ நின்றிருந்த 
இடத்தைத்‌ தாண்டி படை சென்றுவிட்டது. சற்று முன்‌ கலகலப்பாக இருந்த சாலையில்‌ நிசப்தம்‌ 
குடிகொண்டது. பெரிய நகரத்திலிருந்து திடீரென்று நிர்மானுஷ்யமான காட்டுக்குள்‌ வந்து 
விட்டதுபோல்‌ தோன்றியது. 


படை வீரர்கள்‌ எழுப்பிய கோஷங்களில்‌ "மாமல்லர்‌ வாழ்க!" "மாமல்லரின்‌ வீரத்‌ தோள்‌ 
வெல்க!" என்னும்‌ கோஷங்கள்‌ சிவகாமியின்‌ உள்ளத்தில்‌ பெருங்கிளர்ச்சியை உண்டு 
பண்ணியிருந்தன. மாமல்லர்‌ பயங்கொள்ளியாயிருந்தால்‌ பல்லவ வீரர்கள்‌ அவரைப்பற்றி 
இம்மாதிரி வீர கோஷங்களைச்‌ சொல்வார்களா? "ஆயனரே போகலாமா? அசோகபுரம்‌ இன்னும்‌ 
ஒரு நாழிகை தூரம்‌ இருக்கிறது!" என்று நாகநந்தியின்‌ குரல்‌ கேட்டது. "ஆகா! போகலாமே! 
சிவகாமி! வண்டியில்‌ ஏறிக்கொள்‌, அத்தையையும்‌ ஏறச்சொல்‌" என்றார்‌ ஆயனர்‌. 


சிவகாமி வண்டியில்‌ ஏறாமலே, "அப்பா! இந்தப்‌ படை வீரர்கள்‌ எங்கே போகிறார்கள்‌?" 
என்று கேட்டாள்‌. "எனக்குத்‌ தெரியவில்லை, அம்மா! பார்த்தால்‌, யுத்தத்துக்குப்‌ போகும்‌ 
படையாகத்‌ தோன்றுகிறது. அந்த வீரர்கள்‌ செய்த யுத்த கோஷங்களைக்‌ கேட்டபோது 
எனக்குக்கூடக்‌ கல்லுளியைப்‌ போட்டு விட்டுக்‌ கத்தியை எடுத்துக்‌ கொள்ளவேண்டுமென்று 
தோன்றியது. எதற்காக இப்படிப்‌ பயந்து ஊரைவிட்டு ஓடுகிறோம்‌ என்று வெட்கமாயிருக்கிறது" 
என்றார்‌ ஆயனர்‌. 


51 


"ஆயனரே! இத்தகைய சஞ்சலம்‌ உமக்கு எப்போது வந்தது? சற்று முன்னால்‌ அஹிம்சா 
மூர்த்தியான புத்த பகவானிடம்‌ உமது அபார பக்தியைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டீரே?" என்றார்‌ 
புத்த பிக்ஷு. அந்தச்‌ சமயத்தில்‌ சாலையில்‌ படை மறைந்த திக்கிலிருந்து ஒரு தனிக்குதிரை 
வரும்‌ சத்தம்‌ 'டக்டக்‌' டக்டக்‌' என்று கேட்டது வர வர அது சமீபித்து வந்தது. வருகிறது யார்‌ 
என்று தெரிந்துகொள்வதில்‌ அவர்கள்‌ எல்லாருக்குமே ஆவல்‌ இருந்தபடியால்‌ நின்ற 
இடத்திலேயே நின்றார்கள்‌. 


குதிரை அவர்களுடைய அருகில்‌ வந்தது. குதிரையின்‌ மேல்‌ இருந்தது இன்னார்‌ என்று 
தெரிய வந்தபோது ஆயனருக்கும்‌ சிவகாமிக்கும்‌ உண்டான வியப்புக்கு அளவேயில்லை. 
ஏனெனில்‌, குதிரைமேல்‌ இருந்தவன்‌, அவர்களுடைய அரண்ய வீட்டிற்குப்‌ பரஞ்சோதி வந்த 
தினத்தில்‌ அவர்களிடம்‌ சொல்லிக்‌ கொள்ளாமலே மாயமாய்‌ மறைந்த குண்டோதரன்தான்‌. 
"குருவே! நான்‌ என்ன தவறு செய்தேன்‌! என்னை இப்படி அநாதையாய்க்‌ கைவிட்டு விட்டுச்‌ 
சொல்லாமல்‌ புறப்பட்டு வந்து விட்டீர்களே!" என்று அலறினான்‌ குண்டோதரன்‌. உள்ளுறை 
அட்டவணைக்குத்‌ திரும்ப 


இருபதாம்‌ அத்தியாயம்‌ 
குண்டோதரன்‌ கதை 


குண்டோதரன்‌ குதிரையிலிருந்து குதித்து இறங்கி வந்து, சாலையில்‌ நின்ற ஆயனரின்‌ 
பாதங்களில்‌ சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான்‌. பின்னர்‌, எழுந்து நின்று, "ஐயா! என்னை 
ஆசிர்வாதம்‌ செய்யுங்கள்‌. தங்களுடைய திருவருளினால்தான்‌ நான்‌ உங்களை தேடிக்‌ 
கண்டுபிடித்தேன்‌" என்று சொன்னான்‌. "ரொம்பவும்‌ சந்தோஷம்‌, குண்டோதரா! நீ தேடிக்‌ 
கொண்டு வந்து சேர்ந்ததில்‌ எனக்கு வெகு சந்தோஷம்‌. ஆனால்‌ உன்னைக்‌ கைவிட்டு விட்டு 
நாங்கள்‌ வந்துவிட வில்லையே? நீ அல்லவா திடீரென்று எங்களைக்‌ கைவிட்டு விட்டு மாயமாய்‌ 
மறைந்து விட்டாய்‌?.. எங்கே அப்பா போயிருந்தாய்‌?" என்று ஆயனர்‌ கேட்க, குண்டோதரன்‌, 
"குருவே! நான்‌ என்ன செய்வேன்‌! காஞ்சியிலிருந்து அன்றைக்கு ரதம்‌ ஓட்டிக்கொண்டு 
கண்ணபிரான்‌ வந்தானல்லவா? அவன்‌ ஒரு சமாசாரம்‌ சொன்னான்‌. என்‌ பாட்டி எனக்குக்‌ 
கல்யாணம்‌ பண்ணி வைப்பதற்காகப்‌ பெண்‌ பார்த்து வைத்திருக்கிறாள்‌ என்றும்‌, உடனே வரச்‌ 
சொன்னாள்‌ என்றும்‌ தெரிவித்தான்‌. அப்புறம்‌ காரியம்‌ மிஞ்சிவிடப்‌ போகிறது என்று உடனே 
போய்‌ பாட்டியிடம்‌ கல்யாணம்‌ வேண்டாம்‌ என்று சொல்லிவிட்டு வருவதற்காகக்‌ காஞ்சிக்கு 
ஓடினேன்‌. உங்களிடம்‌ சொல்லிக்‌ கொண்டு போகலாமென்று பார்த்தால்‌, வீட்டில்‌ உங்கள்‌ 
இரண்டு பேரையும்‌ காணவில்லை. ஒருவேளை தாமரைக்‌ குளக்கரைமில்‌ இருப்பீர்களோ என்று 
ஓடிப்போய்ப்‌ பார்த்தால்‌, அங்கேயும்‌ உங்களைக்‌ காணவில்லை. இந்தப்‌ புத்த பிக்ஷு தான்‌ 
தாமரைக்‌ குளக்கரையில்‌ நின்று கொண்டிருந்தார்‌..' என்று சொல்லிக்‌ குண்டோதரன்‌ 
நாகநந்தியடிகளை ஏறிட்டுப்‌ பார்த்தான்‌. 


"என்னைச்‌ சொல்கிறாயா, தம்பி? இந்தப்‌ பல்லவ சாம்ராஜ்யத்தில்‌ உள்ள புத்த பிக்ஷு 
நான்‌ ஒருவன்தானா? வேறு யாரையாவது பார்த்திருப்பாய்‌!' என்றார்‌ நாகநந்தி அடிகள்‌. 
"இல்லை, சுவாமி, இல்லை! தங்களைத்தான்‌ பார்த்தேன்‌. கையிலே ஏழெட்டு ஓலைச்‌ 
சுருள்களை வைத்துக்கொண்டு, ஒரு ஓலையைப்‌ படித்துக்‌ கொண்டிருந்தீர்கள்‌. நாகப்பாம்பு 
சீறுவதைப்போல்‌ சீறிக்‌ கொண்டிருந்தீர்கள்‌.." 


சிவகாமியின்‌ மனத்தில்‌ அப்போது சுறுக்கென்றது. மரப்‌ பொந்திலே அவள்‌ வைத்திருந்த 
மாமல்லரின்‌ ஓலைகள்‌ காணாமற்போனது அவளுக்கு நினைவு வந்தது. அப்போது நாகநந்தி, 
"என்ன அப்பா உளறுகிறாய்‌? நானாவது தாமரைக்‌ குளக்கரையில்‌ நின்று ஓலை படிக்கவாவது?" 
என்றார்‌. ஆயனரும்‌, "வேறு யாராவது இருக்கும்‌ குண்டோதரா! அப்புறம்‌ உன்‌ கதையைச்‌ 
சொல்‌!" என்றார்‌. "இல்லை, குருவே! இவரையேதான்‌ பார்த்தேன்‌. இவருடைய முகத்தையும்‌ 


52 


இவர்‌ சீறுவதையும்‌ பார்த்ததும்‌ எனக்கு என்ன தோன்றிற்று தெரியுமா? ஆ! அதைச்‌ 
சொல்லக்கூடாது சொன்னால்‌, பிக்ஷஃவுக்குக்்‌ கோபம்‌ வரும்‌. கோபம்‌ வந்து என்னைக்‌ 
கடித்தாலும்‌ கடித்து விடுவார்‌!" என்றான்‌. 


நாகநந்தியின்‌ கண்களில்‌ தீப்பொறி பறந்தது. ஆயனரோ நிலைமை விரஸமாய்ப்‌ போய்க்‌ 
கொண்டிருப்பதை உணர்ந்து, "பாருங்கள்‌ சுவாமி! இப்பேர்ப்பட்ட புத்திசாலி சிஷ்யனை வைத்து 
க்‌ கொண்டு என்ன சிற்ப வேலையைச்‌ செய்வது? அதனால்தான்‌ எட்டு மாதமாக நான்‌ ஒன்றும்‌ 
செய்யவில்லை... போகட்டும்‌ குண்டோதரா! அப்புறம்‌ உன்‌ கதையைச்‌ சொல்லு! உன்‌ பாட்டி 
பேசிவைத்த பெண்ணின்‌ கதி என்ன?" என்றார்‌. "குருவே! பாட்டியிடம்‌ கண்டிப்பாய்ச்‌ சொல்லி 
விட்டேன்‌. 'பாட்டி, பாட்டி! நம்முடைய மகேந்திர சக்கரவர்த்தியின்‌ குமாரர்‌ மாமல்லர்‌ எத்தனை 
எத்தனையோ ராஜாக்கள்‌ பெண்‌ கொடுப்பதாக வந்தும்‌ இன்னும்‌ கலியாணம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளாமல்‌ பிரம்மச்சாரியாயிருக்கிறார்‌. என்‌ குருநாதருடைய செல்வப்‌ புதல்வி சிவகாமிக்கு 
இன்னும்‌ கலியாணமாகவில்லை. அவர்கள்‌ எல்லாம்‌ அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும்‌ 
கலியாணம்‌ என்னத்திற்கு, பாட்டி? நீ வேணுமானால்‌ கலியாணம்‌ பண்ணிக்கொள்‌ நான்‌ கிட்ட 
இருந்து நடத்துகிறேன்‌' என்று சொன்னேன்‌..." 


குண்டோதரன்‌ இவ்வாறு கூறியதும்‌, எல்லாரும்‌ கொல்லென்று சிரித்துவிட்டார்கள்‌. 
சிவகாமியின்‌ அத்தையும்‌ கூடச்‌ சிரித்துவிட்டு, "என்னத்திற்காகச்‌ சிரிக்கிறீர்கள்‌?" என்று 
சிவகாமியைக்‌ கேட்டாள்‌. "குண்டோதரனுக்குக்‌ கலியாணமாம்‌!" என்றாள்‌ சிவகாமி. ஆயனர்‌, 
"சரி தம்பி! நாங்கள்‌ இங்கே கிளம்பி வந்தது உனக்கு எப்படித்‌ தெரிந்தது?" என்று கேட்டார்‌. 
குண்டோதரன்‌ சொல்கிறான்‌; "குருவே! பாட்டியிடம்‌ அவசரமாகச்‌ சொல்லிவிட்டு ஓட்டம்‌ 
ஓட்டமாய்‌ நமது வீட்டுக்கு வந்து பார்த்தால்‌, வீடு பூட்டிக்‌ கிடந்தது! நம்முடைய குருநாதரே 
நம்மைக்‌ கைவிட்டு விட்டார்‌. இனிமேல்‌ கடவுள்தான்‌ நமக்குத்‌ துணை என்று தீர்மானித்து 
அப்படியே மரத்தடியில்‌ படுத்துத்‌ தூங்கிப்‌ போய்விட்டேன்‌. "அப்போது பாருங்கள்‌! கடவுளே 
பார்த்து அனுப்பியதுபோல்‌ நமது குமார சக்கரவர்த்தியும்‌ புதிய தளபதி பரஞ்சோதியாரும்‌ 
அங்கே வந்து சேர்ந்தார்கள்‌!" 


"யார்‌ வந்தது!" என்று ஆயனர்‌, சிவகாமி இரண்டு பேரும்‌ ஏக காலத்தில்‌ கேட்டார்கள்‌. 
"மாமல்லரும்‌ தளபதி பரஞ்சோதியாரும்‌ வந்தார்கள்‌. குதிரை மேல்‌ வந்தார்கள்‌! ஆகா! குதிரை 
என்றால்‌, அதுவல்லவா குதிரை..." "அப்புறம்‌!" என்றார்‌ ஆயனர்‌. "அவர்களுக்குப்‌ பின்னால்‌ 
இன்னும்‌ பல குதிரை வீரர்கள்‌ வந்தார்கள்‌. கண்ணபிரான்‌ ரதம்‌ ஓட்டிக்‌ கொண்டு வந்தான்‌. "சரி, 
அப்புறம்‌ என்ன நடந்தது?" என்றார்‌ ஆயனர்‌. 


மாமல்லர்‌ வந்தார்‌ என்று கேட்டதும்‌ சிவகாமிக்குத்‌ தலை சுற்றியது, தேகமெல்லாம்‌ 
நடுங்கியது. என்னவெல்லாமோ கேட்க வேண்டுமென்று உள்ளம்‌ துடித்தது, உதடுகளும்‌ 
துடித்தன. எனினும்‌, "யார்‌ வந்தது?" என்று கேட்டதற்குப்‌ பிறகு அவளுடைய வாயிலிருந்து 
வார்த்தை எதுவும்‌ வரவில்லை. ஆனால்‌, விஷயத்தைச்‌ சொல்லாமல்‌ குண்டோதரன்‌ 
என்னவெல்லாமோ சொல்லிக்‌ கொண்டிருந்ததில்‌ அவளுக்குக்‌ கோபமாய்‌ வந்தது. 


குண்டோதரன்‌ சொல்கிறான்‌; "குருவே! வீடு பூட்டிக்‌ கிடந்ததைக்‌ கண்டதும்‌ எனக்கு 
எவ்வளவு கோபம்‌ வந்ததோ அதைவிட மூன்று மடங்கு கோபம்‌ நமது குமார சக்கரவர்த்திக்கு 
வந்துவிட்டது. மாமல்லர்‌ குதிரையைத்‌ திருப்பிவிட்டுக்‌ கொண்டு போன வேகத்தைப்‌ பார்க்க 
வேண்டுமே? அடே அப்பா! நமது குமார சக்கரவர்த்திக்கு இவ்வளவு மூக்குக்கு மேல்‌ கோபம்‌ 
வரும்‌ என்பது எனக்குத்‌ தெரியவே தெரியாது. குமார சக்கரவர்த்தியின்‌ குதிரை திரும்பியதும்‌, 
மற்றக்‌ குதிரைகள்‌ சட சடவென்று திரும்புவதற்குப்‌ பட்டபாட்டைப்‌ பார்க்க வேண்டுமே... என்ன 
அவசரம்‌? என்ன தடபுடல்‌?.. நான்‌ கண்ணைக்‌ கசக்கிக்‌ கொண்டு எழுந்து மரத்தின்‌ 
பின்னாலிருந்து வெளியே வருவதற்குள்ளே அவ்வளவு குதிரைகளும்‌ காற்றாய்ப்‌ பறந்து மறைந்து 
போய்‌ விட்டன..." 


53 


சிவகாமியின்‌ உள்ளத்தில்‌ அப்போது மகிழ்ச்சி, பயம்‌, கோபம்‌, கவலை முதலிய 
உணர்ச்சிகள்‌ ததும்பி, புயற்காற்று அடிக்கும்போது சமுத்திரம்‌ கலங்குவது போல்‌ கலங்கச்‌ 
செய்து கொண்டிருந்தன. மாமல்லர்‌ தன்னைத்‌ தேடி வந்தார்‌ என்பதில்‌ மகிழ்ச்சி; அவருக்கு வந்த 
கோபத்தைக்‌ கேட்டதில்‌ பயம்‌; அவர்‌ வருவதற்கு முன்னால்‌ கிளம்பும்படி செய்த நாகநந்தியின்‌ 
மேல்‌ கோபம்‌; செய்த தவறை எப்படித்‌ திருத்துவது என்பது பற்றிக்‌ கவலை இப்படிப்பட்ட 
பலவகை உணர்ச்சிகளுக்கிடையே ஒரே ஒரு விஷயத்தைத்‌ தெரிந்து கொள்ள அவளுக்கு ஆவல்‌ 
துடிதுடித்தது. ஒருவாறு நெஞ்சை உறுதிப்படுத்திக்கொண்டு, "அப்பா! குண்டோதரன்‌ சொல்வது 
எனக்கு நிஜமாகத்‌ தோன்றவில்லை. குமார சக்கரவர்த்தியாவது, நம்‌ வீட்டுக்கு வரவாவது? 
அவர்தான்‌ யுத்தத்துக்குப்‌ பயந்துகொண்டு கோட்டையில்‌ ஒளிந்து கொண்டிருந்தாரே!" 
என்றாள்‌. ஆயனர்‌ அதற்கு மறுமொழி சொல்லத்‌ தெரியாதவராய்‌ குண்டோதரனைப்‌ பார்க்க, 
அவன்‌, "குருவே! இப்படிப்பட்ட நாராசமான வார்த்தைகள்‌ சிவகாமி அம்மையின்‌ வாயிலிருந்து 
தானா உண்மையில்‌ வெளிவந்தன? வீராதி வீரரான மகாமல்லவராவது, யுத்தத்துக்குப்‌ பயந்து 
கோட்டையில்‌ ஒளிந்து கொண்டிருக்கவாவது? இப்பேர்ப்பட்ட கொடிய அவதூறை எந்தப்‌ பாவி 
சிவகாமி அம்மையின்‌ காதில்‌ போட்டது? சக்கரவர்த்தியின்‌ கட்டளைக்காக அல்லவா மாமல்லர்‌ 
இத்தனை நாளும்‌ கோட்டைக்குள்ளே இருந்தார்‌. சக்கரவர்த்தியின்‌ ஆக்ஞை வந்தவுடனே 
மாமல்லர்‌ நேரே போர்க்களத்துக்கல்லவா புறப்பட்டுப்‌ போகிறார்‌!" 


"போர்க்களத்துக்கா? எந்தப்‌ போர்க்களத்துக்கு?" என்று ஆயனர்‌ கேட்க, "தெரியாதா, 
குருவே? நாடு நகரமெல்லாம்‌ அறிந்த விஷயமாயிற்றே? மகேந்திர சக்கரவர்த்தி வடபெண்ணைக்‌ 
கரையில்‌ முடக்கப்பட்டிருக்கும்‌ தைரியத்தினால்‌, கங்க நாட்டுத்‌ துர்விநீதன்‌ காஞ்சியின்‌ மேல்‌ 
படையெடுத்து வரும்‌ செய்தி தங்களுக்குத்‌ தெரியாதா? அவனையும்‌ அவனுடைய படையையும்‌ 
எதிர்த்துத்‌ துவம்ஸம்‌ செய்வதற்குத்தான்‌ மாமல்லர்‌ திருக்கழுக்குன்றத்திலிருந்து நமது 
தற்காப்புப்‌ படையுடன்‌ போயிருக்கிறார்‌. சற்று முன்னால்‌, இந்தச்‌ சாலையில்‌ ஒரு படை 
போயிற்றே, நீங்கள்‌ பார்க்கவில்லையா? அந்தப்‌ படை தென்‌ பெண்ணைக்‌ கரையிலேயே 
காவலுக்கு இருந்த படை; போர்க்களத்திற்குப்‌ போகும்‌ மாமல்லருடனே சேர்ந்து 
கொள்ளத்தான்‌ போகிறது. இதையெல்லாம்‌ நீங்கள்‌ தெரிந்து கொள்ளவில்லையா?" என்றான்‌ 
குண்டோதரன்‌. 


வெகு சாதுவாகவும்‌, பேசவே தெரியாத மந்தனாகவும்‌ இத்தனை நாளும்‌ தோன்றிய 
குண்டோதரன்‌ இப்போது இவ்வளவு வாசாலகனாய்‌ மாறியிருந்தது ஆயனருக்கு ஒரே 
ஆச்சரியத்தை அளித்தது. அவனிடம்‌ இன்னும்‌ ஏதோ அவர்‌ கேட்கப்‌ போனார்‌. அந்தச்‌ சமயம்‌, 
நாகநந்தி கலக்கமடைந்த குரலில்‌, "ஆயனரே! நன்றாய்‌ இருட்டி விட்டதே? மிச்ச வழியையும்‌ 
கடந்து இரவு தங்குவதற்கு அசோகபுரிக்குப்‌ போய்விட வேண்டாமா! குண்டோதரன்‌ நம்முடன்‌ 
வருகிறானே, எல்லா விவரங்களும்‌ சாவகாசமாய்‌ அவனிடம்‌ கேட்டுக்‌ கொண்டால்‌ போகிறது!" 
என்றார்‌. 


உண்மையிலேயே அப்போது நன்றாய்‌ இருட்டிவிட்டிருந்தபடியால்‌, நாகநந்தியின்‌ 
முகத்தை யாரும்‌ நன்றாய்ப்‌ பார்க்க முடியவில்லை. பார்க்க முடிந்திருந்தால்‌, அந்தக்‌ கோரமான 
முகம்‌ அப்போது இன்னும்‌ எவ்வளவு சர்வ கோரமாயிருக்கிறதென்று அறிந்து பயந்து 
போயிருப்பார்கள்‌. ஆயனர்‌ சிவகாமியைப்‌ பார்த்து "குழந்தாய்‌! அடிகள்‌ கூறுவது உண்மைதான்‌; 
வண்டியில்‌ ஏறிக்கொள்‌! குண்டோதரனிடம்‌ எல்லாம்‌ பிறகு விவரமாய்க்‌ கேட்கலாம்‌" என்றார்‌. 
சிவகாமியின்‌ உள்ளத்தில்‌ குண்டோதரனைக்‌ கேட்பதற்கு எத்தனையோ கேள்விகள்‌ தோன்றிக்‌ 
கொண்டிருந்தன. ஆனால்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவள்‌ ஒரு கேள்வி கேட்க விரும்பினாள்‌. 
அதாவது, குண்டோதரனுக்குக்‌ குதிரை எப்படிக்‌ கிடைத்தது? ஒருவேளை குமார 
சக்கரவர்த்தியின்‌ கோபம்‌ தணிந்து தங்களைப்‌ போய்த்‌ திருப்பி அழைத்து வருவதற்காக 
அவர்தான்‌ குண்டோதரனுக்குக்‌ குதிரை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரோ என்று அவள்‌ 
மனத்திற்குள்ளே ஒரு சபல நினைவு தோன்றியது. எனவே "அப்பா! அத்தை வண்டியில்‌ ஏறிக்‌ 
கொள்ளட்டும்‌ நான்‌ சற்று நேரம்‌ உங்களுடன்‌ நடந்து வருகிறேன்‌" என்றாள்‌. உள்ளுறை 
அட்டவணைக்குத்‌ திரும்ப 


54 


இருபத்தோராம்‌ அத்தியாயம்‌ 
குதிரை கிடைத்த விதம்‌ 


அத்தை வண்டியில்‌ ஏறிக்கொண்டதும்‌ வண்டி புறப்பட்டது மற்றவர்கள்‌ பின்னால்‌ 
நடந்து சென்றார்கள்‌. குண்டோதரனும்‌ தன்‌ குதிரையின்‌ தலைக்கயிற்றைப்‌ பிடித்து நடத்திக்‌ 
கொண்டு வந்தான்‌. "அப்பா! குண்டோதரனுக்குக்‌ குதிரை எப்படிக்‌ கிடைத்தது? அதைச்‌ 
சொல்லும்படி கேளுங்கள்‌!" என்றாள்‌ சிவகாமி. "குண்டோதரனுக்குக்‌ குதிரை ஏறத்‌ தெரியும்‌ 
என்றே எனக்குத்‌ தெரியாது, அம்மா! குண்டோதரா, நீ எப்போது குதிரை ஏற்றம்‌ 
கற்றுக்கொண்டாய்‌?" என்று கேட்டார்‌ ஆயனர்‌. "குருவே! உலகத்தைத்‌ துறந்து காவித்‌ துணி 
புனைந்த புத்த பிக்ஸுக்கள்கூட இந்த நாளில்‌ குதிரை ஏறுகிறார்களே! இந்தக்‌ குதிரை கூட 
ஒரு இளம்‌ புத்த பிக்ஷு ஏறிக்கொண்டு வந்ததுதான்‌. குருவே! அந்த இளம்‌ பிக்ஸுவை ஏரியிலே 
தள்ளிவிட்டு நான்‌ குதிரை மேல்‌ ஏறி வந்துவிட்டேன்‌!" என்று குண்டோதரன்‌ கூறிக்‌ 
கலகலவென்று சிரித்தான்‌. 


குண்டோதரன்‌ சொல்லுவதெல்லாம்‌ நாகநந்திக்குக்‌ கோபம்‌ மூட்டுவதாயிருப்பதைக்‌ 
கண்ட ஆயனர்‌, "குண்டோதரா! இது என்ன? என்‌ சிஷ்யன்‌ என்று பெயர்‌ வைத்துக்கொண்டு 
இப்படியெல்லாம்‌ செய்யலாமா? கொஞ்சமும்‌ நன்றாயில்லையே?" என்றார்‌. சிவகாமி "அப்பா! 
குண்டோதரன்‌ அப்படியெல்லாம்‌ ஒன்றும்‌ செய்திருக்கமாட்டான்‌, வேடிக்கைக்காகச்‌ 
சொல்கிறான்‌" என்றாள்‌. "இல்லை, இல்லை! நிச்சயமாகத்தான்‌ சொல்கிறேன்‌. இங்கேயிருந்து 
இரண்டு காத தூரத்தில்‌ சாலை ஓரமாக ஒரு ஏரி இருக்கிறதே, நீங்கள்‌ பார்க்கவில்லையா? 
அந்த ஏரியிலே தான்‌ அந்த இளம்‌ பிக்ஷுவைத்‌ தள்ளினேன்‌' என்றான்‌ குண்டோதரன்‌. 


நாகநந்தி பெரிதும்‌ கலக்கமடைந்த குரலில்‌ ஆயனருக்கு மட்டும்‌ கேட்கும்படியாக, 
"சிற்பியாரே! என்ன நடந்தது என்று விவரமாய்க்‌ கேளுங்கள்‌!" என்றார்‌. ஆயனர்‌ அவ்விதமே 
விவரமாய்ச்‌ சொல்லும்படி கேட்டதன்‌ மேல்‌ குண்டோதரன்‌ சொன்னான்‌; "உங்களை வீட்டில்‌ 
காணாமல்‌, "அடடா! நம்முடைய குரு இப்படி நம்மைக்‌ கைவிட்டு விட்டுப்‌ போய்விட்டாரே!" 
என்று நான்‌ கவலையுடன்‌ மரத்தடியில்‌ படுத்துத்‌ தூங்கிக்கொண்டிருந்தேன்‌. பல குதிரைகள்‌ 
வரும்‌ சத்தம்‌ கேட்டு விழித்துக்‌ கொண்டு மரத்தடியில்‌ மறைவிலிருந்தபடி பார்த்தேன்‌. 
வந்தவர்கள்‌ அனைவரும்‌ அவசரமாய்த்‌ திரும்பிப்‌ போய்‌ விட்டார்கள்‌, 'அடடா! இவ்வளவு 
குதிரைகளில்‌ நமக்கு ஒரு குதிரை கிடைத்தால்‌ நமது குருவைப்‌ போய்ப்‌ பிடித்து விடலாமே? 
கால்நடையாகப்‌ போய்ப்‌ பிடிக்க முடியுமா?' என்று நான்‌ கவலைப்பட்டுக்‌ கொண்டு 
உட்கார்ந்திருக்கையில்‌, ஒரு இளம்‌ புத்த பிக்ஷு சற்று தூரத்திலிருந்த இன்னொரு மரத்தடியின்‌ 
மறைவிலிருந்து வெளியே வந்தார்‌. அந்த வீட்டுக்கு நாகநந்தி அடிகள்‌ வந்திருந்தாரா என்று 
என்னைக்‌ கேட்டார்‌. அப்போது தாமரைக்‌ குளக்கரையில்‌ இந்த அடிகளைப்‌ பார்த்த நினைவு 
எனக்கு வந்தது. 'அவர்‌ பெயர்‌ என்னவோ எனக்குத்‌ தெரியாது, ஒரு பிக்ஸுவைத்‌ தாமரைக்‌ 
குளக்கரையில்‌ கண்டேன்‌' என்றேன்‌. இளம்‌ பிக்ஷு சற்று யோசித்து விட்டுக்‌ கிளம்பினார்‌. 
வழித்துணை கிடைத்தது என்ற சந்தோஷத்துடன்‌ நானும்‌ அவருடன்‌ கிளம்பினேன்‌. ஆனால்‌ அந்த 
இளம்‌ பிக்ஷு என்னை ஏமாற்றிவிட்டார்‌. கொஞ்ச தூரம்‌ போனதும்‌ காட்டின்‌ மறைவில்‌ 
கட்டியிருந்த (இந்தக்‌ குதிரைமேல்‌ ஏறிக்கொண்டு என்னிடம்‌ சொல்லிக்‌ கொள்ளக்கூடச்‌ 
செய்யாமல்‌ வேகமாகப்‌ போய்விட்டார்‌. ஆகா! யாரை நம்பினாலும்‌ நம்பலாம்‌; புத்த 
பிக்ஷுக்களை மட்டும்‌ நம்பக்கூடாது! இதோ நம்முடன்‌ வரும்‌ அடிகள்‌ நீங்கலாகச்‌ 
சொல்கிறேன்‌" என்றான்‌ குண்டோதரன்‌. ஆயனர்‌, "குண்டோதரா! பெரியோர்களாகிய புத்த 
பிக்ரஈக்களைப்பற்றித்‌ துஷணை சொல்லாதே! பிறகு நீ என்ன செய்தாய்‌ என்று சொல்லு!" 
என்றார்‌. 


"நானா? நான்‌ என்ன செய்வது, குருவே! 'நமக்குக்‌ குதிரை இல்லாமற்போனால்‌ 
போகட்டும்‌; கடவுள்‌ கொடுத்த இரண்டு கால்கள்‌ இருக்கிறதல்லவா?" என்று எண்ணிக்கொண்டு 


ல 


கிளம்பினேன்‌. இரண்டு நாள்‌ பிரயாணம்‌ செய்ததில்‌ கால்‌ வலி கண்டு இன்று மத்தியானம்‌ ஏறிக்‌ 
கரையில்‌ சாலை ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன்‌. அப்போது பாருங்கள்‌, அதே இளம்‌ 
பிக்ஷு குதிரை மேல்‌ வந்தார்‌. 'அடிகளே! இதென்ன, எனக்கு முன்னால்‌ கிளம்பினீர்கள்‌ பின்னால்‌ 
வருகிறீர்களே!' என்று கேட்டேன்‌. என்னைப்‌ பார்த்ததில்‌ அவருக்கு அதிக ஆச்சரியமாய்ப்‌ 
போய்விட்டது. 'ஆமாம்‌, அப்பா! இந்தக்‌ காலத்தில்‌ கால்நடைப்‌ பிரயாணத்தை விடக்‌ குதிரைப்‌ 
பிரயாணம்தான்‌ அதிக ஆபத்தாயிருக்கிறது. பல்லவ ராஜாங்கம்தான்‌ தரித்திரம்‌ பிடித்த 
ராஜாங்கமாயிருக்கிறதே? எங்கேயாவது குதிரையைக்‌ கண்டால்‌ யுத்தத்துக்கு வேண்டுமென்று 
கைப்பற்றிக்‌ கொள்கிறார்களாமே? அதற்காகப்‌ பயந்து பயந்து வரவேண்டியதாயிருந்தது!" 
என்றார்‌. அப்புறம்‌ பிக்ஷு குதிரை மேலும்‌ நான்‌ கால்நடையாகவும்‌ கொஞ்சதூரம்‌ வந்தோம்‌. 
அப்போது பிக்ஷு அடிக்கடி 'தாகமாயிருக்கிறது' 'தாகமாயிருக்கிறது' என்று 
சொல்லிக்கொண்டே வந்தார்‌. அவர்‌ மேல்‌ எனக்கு மிகவும்‌ பரிதாபம்‌ உண்டாகி விட்டது. 
'அடிகளே! இந்தத்‌ திவ்யமான ஏரியில்‌ தண்ணீர்‌ குடித்துத்‌ தாகம்‌ தணித்துக்‌ கொள்ளுங்களேன்‌!' 
என்று சொல்லி அவரைக்‌ குதிரை மேலிருந்து ஒரு தள்ளுத்‌ தள்ளினேன்‌ பிக்ஷு ஏரியில்‌ 
விழுந்தார்‌. அடடா! என்ன ஆனந்தமாக அவர்‌ ஏரித்‌ தண்ணீர்‌ குடித்தார்‌ தெரியுமா..." 


இதைக்கேட்ட சிவகாமியினால்‌ சிரிக்காமல்‌ இருக்க முடியவில்லை. ஆயனர்‌, "அம்மா, 
இதென்ன அசந்தர்ப்பமான சிரிப்பு?" என்று அதட்டிவிட்டு, "அட பாவி! அப்புறம்‌ என்னடா 
செய்தாய்‌?" என்று குண்டோதரனைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. "குருவே! புத்த பிக்ஷுவுக்குத்‌ 
தண்ணீர்‌ கொடுத்துத்‌ தாகத்தைத்‌ தணிப்பது பாவமா?" என்றான்‌ குண்டோதரன்‌. "அப்புறம்‌ 
என்ன செய்தாய்‌, சொல்‌!" என்று ஆயனர்‌ மிகவும்‌ கடுமையான குரலில்‌ கேட்டார்‌. 


"என்ன செய்தேனா? பிக்ஷஃவுக்கு நீந்தத்‌ தெரியாதென்று தெரிந்ததும்‌ கரையிலே 
கிடந்த அவருடைய மேல்‌ வஸ்திரத்தை எடுத்து அதன்‌ ஒரு முனையைக்‌ கரையிலிருந்த மரத்தின்‌ 
வேரில்‌ கட்டினேன்‌. இன்னொரு முனையை அவர்‌ பிடித்துக்கொண்டதும்‌, 'பிக்ஷுவே! மெது 
வாகக்‌ கரையேறிவந்து சேருங்கள்‌! நான்‌ போகிறேன்‌!' என்றேன்‌. அப்போது அவர்‌, 'ஐயோ! 
ஓலை! ஓலை!' என்று அலறினார்‌. 'என்ன ஓலை?' என்று கேட்டேன்‌. 'நாகநந்திக்குக்‌ 
கொண்டுவந்த ஓலை! கரையிலே கிடக்கிறதா, பார்‌!' என்றார்‌. கரையிலே பார்த்தேன்‌ ஒரு ஓலை 
கிடந்தது. அதை எடுத்து அவருக்குக்‌ காட்டி, 'ஓலை பத்திரமாயிருக்கிறது கவலை வேண்டாம்‌' 
என்று சொல்லிவிட்டுக்‌ குதிரை மேல்‌ ஏறிக்‌ கொண்டேன்‌. அவ்வளவுதான்‌; இங்கே வந்து 
சேர்ந்தேன்‌" என்று குண்டோதரன்‌ தன்‌ கதையை முடித்தான்‌. குரோதம்‌ நிறைந்த குரலில்‌ 
நாகநந்தி, "ஆயனரே! தயவு செய்து உமது சீடனிடமிருந்து ஓலையை வாங்கிக்‌ கொடுங்கள்‌!" 
என்றார்‌. 


ஆயனரும்‌ கலக்கத்துடன்‌, "குண்டோதரா! என்‌ பெயரைக்‌ கெடூக்கவா நீ என்‌ 
சீடனானாய்‌? நல்ல காரியம்‌ செய்தாய்‌! போகட்டும்‌, இவர்தான்‌ நாகநந்தியடிகள்‌, அந்த 
ஓலையைக்‌ கொண்டு வந்திருக்கிறாயா? இப்படிக்‌ கொடு!" என்றார்‌. "குருவே! அப்படியா? நான்‌ 
நினைத்தது நிஜமாய்ப்‌ போயிற்றே? இவர்தானா நாகநந்தியடிகள்‌! சுவாமி! இதோ ஓலை!" 
என்று குண்டோதரன்‌ நாகநந்தியடிகளிடம்‌ ஓலையைக்‌ கொடுத்தான்‌. அதை அவர்‌ மெளனமாக 
வாங்கிக்‌ கொண்டு சாலை மரங்களின்‌ வழியாக வந்து கொண்டிருந்த நிலாக்‌ கிரணங்களின்‌ 
உதவியினால்‌ படிக்க முயன்றார்‌ ஆனால்‌ படிக்க முடியவில்லை என்று தெரிந்தது. பிக்ஷுவின்‌ 
நடை முன்னைக்‌ காட்டிலும்‌ வேகத்தையடைந்தது. அந்தச்‌ சாலையில்‌ வண்டிச்‌ சத்தத்தையும்‌ 
குதிரையடிச்‌ சத்தத்தையும்‌ மனிதர்‌ காலடிச்‌ சத்தத்தையும்‌ தவிர மற்றபடி நிசப்தம்‌ 
குடிகொண்டது. மனிதரின்‌ பேச்சுச்‌ சத்தம்‌ அடியோடு நின்றது. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ 
திரும்ப 


இருபத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
அசோக புரத்தில்‌ 


56 


காஞ்சி மாநகரத்திலிருந்து ஏழு காததூரத்தில்‌, தில்லைப்பதிக்குப்‌ போகும்‌ 
மார்க்கத்தில்‌, அசோகபுரம்‌ என்னும்‌ ஊர்‌ இருந்தது. இந்த ஊரின்‌ மத்தியில்‌ பரத கண்டத்தை 
ஒரு குடை நிழலில்‌ ஆண்ட சக்கரவர்த்திகளுக்குள்ளே ஒப்புயர்வற்ற தர்ம சக்கரவர்த்தியான 
அசோகவர்த்தனர்‌ தேசமெங்கும்‌ நிலை நாட்டிய ஸ்தம்பங்களில்‌ ஒன்று கம்பீரமாய்‌ நின்றது. ஒரு 
காலத்தில்‌ இந்த அசோக ஸ்தம்பத்தைச்‌ சுற்றியிருந்த புத்த விஹாரங்களில்‌ ஓராயிரம்‌ புத்த 
பிக்ஷுக்கள்‌ வாசம்‌ செய்தார்கள்‌. புத்த மதத்தைச்‌ சேர்ந்த கிரகஸ்தர்கள்‌ வாழ்ந்த 
ஆயிரக்கணக்கான வீடுகளும்‌ இருந்தன. மாலை நேரத்தில்‌ புத்த சைத்தியங்களில்‌ பகவான்‌ 
புத்தருக்கு ஆராதனை நடக்கும்போது தூபங்களிலிருந்து எழும்‌ நறுமணப்‌ புகையானது 
ஊரெல்லாம்‌ கவிந்திருக்கும்‌. நூற்றுக்கணக்கான பூஜை மணிகள்‌ கணகணவென்று ஒலித்து 
க்கொண்டிருக்கும்‌. புத்தரின்‌ சந்நிதியில்‌ ஆயிரக்கணக்கான தீபங்கள்‌ ஜொலித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. பிக்ஸுக்களும்‌, கிரகஸ்தர்களும்‌ கையில்‌ புஷ்பம்‌ நிறைந்த தட்டுக்களை 
ஏந்திக்கொண்டு பத்தி பத்தியாகச்‌ சைத்தியங்களுக்குப்‌ போய்க்கொண்டிருப்பார்கள்‌. 


அத்தகைய அசோகபுரமானது இப்போது பாழடைந்து நிர்மானுஷ்யமாய்க்‌ கிடந்தது. 
சைத்தியமும்‌ விஹாரமும்‌ சேர்ந்தமைந்த ஒரே ஒரு கட்டிடத்திலே மட்டூம்‌ ஒரு சிறு தீபத்தின்‌ ஒளி 
காணப்பட்டது. மற்றக்‌ கட்டிடங்கள்‌ இடிந்து தகர்ந்து பாழாய்க்‌ கிடந்தன. இடியாத 
கட்டிடங்களில்‌ இருள்‌ சூழ்ந்திருந்தது. தொள்ளாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னால்‌ அசோக 
சக்கரவர்த்தியால்‌ நிலைநாட்டப்பட்ட தர்மபோதனை ஸ்தம்பம்‌ மாத்திரம்‌ தாவள்யமான 
சந்திரிகையில்‌, "தர்மத்துக்கு என்றும்‌ அழிவில்லை" என்பதை ஸ்தாபித்துக்‌ கொண்டு 
தலைதூக்கி நின்றது. இத்தகைய அசோக புரத்துக்கு இருட்டி இரண்டு நாழிகைக்குப்‌ பிறகு 
ஆயனரும்‌ சிவகாமியும்‌ மற்றவர்களும்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. 


அவர்கள்‌ அசோகருடைய ஸ்தம்பத்தின்‌ அருகில்‌ வந்த போது ஆயனர்‌ வானை நோக்கி 
நெடிதோங்கி நின்ற அந்த ஸ்தம்பத்தை அண்ணாந்து நிலா வெளிச்சத்தில்‌ பார்த்தார்‌. அதுவரை 
அவர்களுக்குள்‌ நிலவிய மெளனத்தைக்‌ கலைத்துக்‌ கொண்டு, "ஆஹா! அசோக சக்கரவர்த்தி 
எத்தகைய சர்வோத்தமர்‌! உலகத்திலே தோன்றும்‌ அரசர்கள்‌, சக்கரவர்த்திகள்‌ எல்லாம்‌ 
அசோகரைப்‌ போன்றவர்களாயிருந்தால்‌, இந்தப்‌ பூவுலகம்‌ எவ்வளவு ஆனந்தமயமாயிருக்கும்‌? 
யுத்தம்‌ என்னத்திற்கு? பகைமை என்னத்திற்கு? ஒருவருடைய இரத்தத்தை ஒருவர்‌ சிந்துவது 
என்னத்திற்கு? பூவுலக மாந்தர்கள்‌ எல்லாம்‌ ஒருவர்க்கொருவர்‌ அன்பு செய்து கொண்டு 
அஹிம்சையை மேற்கொண்டு ஆனந்தமாய்‌ வாழலாகாதா?" என்றார்‌. 


அப்போது சிவகாமி குறுக்கிட்டு, "அப்பா! இதென்ன! சற்று முன்னாலேதான்‌ 
உங்களுக்கும்‌ கத்தி எடூத்துக்கொண்டூ யுத்தம்‌ செய்ய ஆசை உண்டாவதாய்ச்‌ சொன்னீர்கள்‌. 
இப்போது அன்பு, அஹிம்சை, ஆனந்தம்‌ என்கிறீர்களே. உங்களுடைய மனது இப்படிச்‌ சஞ்சலம்‌ 
அடைந்து நான்‌ பார்த்ததேயில்லை!" என்றாள்‌. "உண்மைதான்‌, சிவகாமி! என்‌ மனது 
இப்போதெல்லாம்‌ ஒரு நிலையில்‌ இல்லை. புத்த பகவான்‌ இந்த உலகத்தில்‌ அன்பின்‌ 
ஆட்சியை நிலைநாட்டப்‌ பார்த்தாரே? அவருடைய பிரயத்தனம்‌ ஏன்‌ வீணாகப்‌ போயிற்று 
என்பதை நினைத்து என்‌ மனம்‌ சஞ்சலப்படுகிறது" என்றார்‌ ஆயனர்‌. பிக்ஷு அப்போது வாய்‌ 
திறந்து, ஆயனரே! புத்த பகவானுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளும்‌ பக்குவம்‌ மனித 
குலத்துக்கு இன்னும்‌ ஏற்படவில்லை! அதற்கு என்ன செய்வது?" என்றார்‌. 


யாரும்‌ எதிர்பாராதபடி குண்டோதரன்‌ சம்பாஷணையில்‌ கலந்து கொண்டு, "மனித 
குலம்‌ என்று பொதுப்படையாகச்‌ சொன்னால்‌ என்ன பிரயோசனம்‌, அடிகளே? பிராணிகளிலே 
புலியும்‌ இருக்கிறது; பசுவும்‌ இருக்கிறது. ஜந்துக்களிலே பாம்பும்‌ இருக்கிறது; அணிலும்‌ 
இருக்கிறது. அது போலவே மனிதர்களுக்குள்ளும்‌ எத்தனையோ வித்தியாசம்‌ இருக்கிறது. 
மெளரிய வம்சத்து அசோகவர்த்தனரைப்‌ போலவேதான்‌ நமது மகேந்திர பல்லவரும்‌ தம்‌ 
ராஜ்யத்தில்‌ அன்பு மதத்தை ஸ்தாபிக்க முயன்றார்‌. யுத்தம்‌ என்பதே வேண்டாம்‌ என்று 
நினைத்தார்‌. அதைக்‌ கெடுப்பதற்கு ஒரு புலிகேசியும்‌, ஒரு துர்விநீதனும்‌, ஒரு பாண்டியனும்‌ 
புறப்பட்டு வந்தால்‌ மகேந்திர பல்லவர்‌ என்ன செய்வார்‌? பூலோகத்தில்‌ பாம்பு இருக்கும்‌ 


ர 


வரையில்‌ கீரிப்பிள்ளையும்‌ இருக்க வேண்டியதுதான்‌. கீரிப்பிள்ளை இல்லாவிட்டால்‌, 
மனிதனாவது தடியை எடுத்துப்‌ பாம்பை அடித்துத்தானே தீர வேண்டும்‌?" என்றான்‌. 


"அடே அப்பா நமது குண்டோதரன்‌ இவ்வளவு வாசாலகன்‌ என்று எனக்குத்‌ தெரியவே 
தெரியாதே!" என்றார்‌ ஆயனர்‌. புத்த பிக்ஷுவோ அருவருப்புடனும்‌ ஆத்திரத்துடனும்‌ அவனை 
நோக்கினார்‌. சிவகாமி, "குண்டோதரன்‌ சொல்வது நியாயம்‌, அப்பா! உலகத்தில்‌ 
பொல்லாதவர்கள்‌ இருக்கும்‌ வரையில்‌ அவர்களை அடக்கக்கூடிய புருஷர்களும்‌ வேண்டும்‌ 
அல்லவா?" என்றாள்‌. "ஆம்‌ சிவகாமி, ஆமாம்‌! அது மட்டுமல்ல; உலகத்தில்‌ எல்லாம்‌ 
அன்புமயமாய்ப்‌ போய்விட்டால்‌, வீரம்‌ என்பதே இல்லாமற்‌ போய்விடும்‌. வீரம்‌ இல்லாத உலகம்‌ 
என்ன உலகம்‌? அப்புறம்‌ கதை ஏது, காவியம்‌ ஏது, கலைதான்‌ ஏது?" என்றார்‌ ஆயனர்‌. 


குண்டோதரன்‌, "குருவே! நான்‌ ஒன்று சொல்லட்டுமா? இந்த அசோகர்‌ ஸ்தம்பம்‌ 
இங்கே வெறும்‌ ஸ்தம்பமாக நின்று கொண்டிருப்பதில்‌ யாருக்கு என்ன பிரயோசனம்‌? இதிலுள்ள 
உபதேசத்தைப்‌ படித்து அதைப்‌ பின்பற்றி நடப்பார்‌ யார்‌? இந்த ஸ்தம்பத்தை என்ன 
செய்யவேண்டும்‌ என்று நான்‌ சொல்லட்டுமா?.." என்று கூறிக்கொண்டே குண்டோதரன்‌ 
ஸ்தம்பத்தைக்‌ கையினால்‌ தட்ட அது 'டாண்‌! டாண்‌!' என்று ஒலி செய்தது. பின்னர்‌, "நல்ல 
எஃகினால்‌ செய்திருக்கிறது; இதைக்‌ கொல்லன்‌ உலையில்‌ போட்டு உருக்கி, வாள்களாகவும்‌ 
வேல்களாகவும்‌ செய்யவேண்டும்‌. இந்த ஸ்தம்பத்தை உருக்கினால்‌, குறைந்தபட்சம்‌ பத்தாயிரம்‌ 
வாள்களும்‌ வேல்களும்‌ செய்யலாம்‌!" என்றான்‌ குண்டோதரன்‌. 


அசோக ஸ்தம்பத்தினருகில்‌ மேற்கண்ட சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கையில்‌ 
நாகநந்தி சற்று முன்னாலேயே நடந்து சென்று அருகிலே இருந்த புத்த விஹாரத்தை 
அடைந்தார்‌. அதேசமயம்‌ விஹாரத்துக்குள்ளேயிருந்து வயோதிக பிக்ஷு ஒருவர்‌ கையில்‌ தீபத்து 
டன்‌ வாசலில்‌ வந்தார்‌. அந்தத்‌ தீபத்தின்‌ வெளிச்சத்தில்‌ விஹாரத்தின்‌ வாசலிலே 
நின்றுகொண்டு, பிக்ஷு குண்டோதரன்‌ கொண்டு வந்த ஓலையைப்‌ படித்தார்‌. அப்போது 
அவருடைய முகத்தில்‌ உண்டான மாறுதல்களைத்‌ தீபச்‌ சுடரின்‌ சிவந்த ஒளியில்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்த வயோதிக பிக்ருவே பயந்து போனார்‌ என்றால்‌, மற்றவர்கள்‌ பாராததே 
நல்லதாய்ப்‌ போயிற்று என்று சொல்லவேண்டும்‌. 


நாகநந்தி ஓலையைப்‌ படித்து முடித்ததற்கும்‌ ஆயனர்‌ முதலியோர்‌ விஹாரத்தின்‌ 
வாசலில்‌ வந்ததற்கும்‌ சரியாயிருந்தது. உடனே அவர்‌ தமது முகத்திலும்‌ குரலிலும்‌ அமைதி 
வருவித்துக்‌ கொண்டு, மற்றொரு பிக்ஷுவைப்‌ பார்த்து, "சுவாமி! இவர்கள்‌ எல்லாம்‌ ஐந்தாறு 
தினங்கள்‌ தங்கியிருக்கும்படி நேரிடலாம்‌. அதற்கு வேண்டிய செளகரியங்களைச்‌ செய்து 
கொடுக்க வேண்டும்‌" என்று கூறினார்‌. பின்னர்‌ ஆயனரைப்‌ பார்த்துச்‌ சொன்னார்‌; "ஆயனரே! 
உம்முடைய சீடனுக்கு உண்மையில்‌ நான்‌ நன்றி செலுத்தவேண்டும்‌. இந்த ஓலையில்‌ மிகவும்‌ 
முக்கியமான விஷயந்தான்‌ அடங்கியிருக்கிறது. இதைக்‌ கொண்டு வந்தவனை ஏரியிலே 
தள்ளிவிட்ட போதிலும்‌ ஓலையைக்‌ கொண்டு வந்தானல்லவா? இந்த ஓலையில்‌ அடங்கிய 
விஷயத்தைக்‌ கவனிப்பதற்காக நான்‌ அவசரமாய்ப்‌ போகவேண்டியிருக்கிறது. திரும்பி வருவதற்கு 
இரண்டு மூன்று நாள்‌ ஆனாலும்‌ ஆகலாம்‌. அதுவரையில்‌ நீங்கள்‌ இங்கேயே சுகமாகத்‌ தங்கி 
இருங்கள்‌. இந்தப்‌ பிக்ஷு உங்களுக்கு வேண்டிய செளகரியங்களைச்‌ செய்து கொடுப்பார்‌. 
மேலும்‌ உங்களுக்கு ஒத்தாசையாகக்‌ குண்டோதரனும்‌ வந்து சேர்ந்து விட்டானல்லவா?"' 


இந்தக்‌ கடைசி வாக்கியத்தைச்‌ சொல்லும்போது குண்டோதரனுடைய மார்பையே கீறி 
உள்ளே பார்ப்பது போல்‌ பார்த்த நாகநந்தி மறுகணம்‌ சிவகாமியை நோக்கி, கனிவு ததும்பிய 
குரலில்‌, "சிவகாமி! உங்களை அழைத்துக்‌ கொண்டு வந்து இப்படி நடுவழியில்‌ விட்டுவிட்டுப்‌ 
போகிறேனே என்று நினைக்காதே! மிகவும்‌ அவசர காரியமானபடியாலேதான்‌ போகிறேன்‌. 
சீக்கிரத்தில்‌ திரும்பி வந்து உங்களுடன்‌ சேர்ந்துகொள்வேன்‌" என்றார்‌. அநேகமாக எல்லாப்‌ 
புத்த விஹாரங்களிலும்‌ உள்ளதுபோல்‌ இந்தப்‌ பாழடைந்த விஹாரத்திலும்‌ நடுவில்‌ புத்தர்‌ சந்நிதி 
இருந்தது. இரண்டு பக்கத்திலும்‌ பிக்ஷுக்கள்‌ வசிப்பதற்குரிய அறைகள்‌ இருந்தன. ஒரு பக்கத்து 
அறைகள்‌ ஆயனருடைய குடும்பத்துக்காக ஒழித்துக்‌ கொடுக்கப்பட்டன. அவர்கள்‌ தங்களுடைய 


58 


அறைகளுக்குச்‌ சென்ற பிறகு, இன்னொரு பக்கத்திலிருந்த இருண்ட அறைகளுக்கு நாகநந்தி 
சென்றார்‌. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


இருபத்துமூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
தோற்றது யார்‌? 


சிவகாமிக்கு அன்றிரவு வெகு நேரம்‌ வரையில்‌ தூக்கம்‌ வரவில்லை; அன்று 
குண்டோதரன்‌ கூறிய விஷயங்களையெல்லாம்‌ எண்ணி எண்ணிப்‌ பார்த்துக்கொண்டிருந்தாள்‌. 
குமார சக்கரவர்த்தியைப்‌ பற்றி நாகநந்தி கூறிய அவதூறுகளைத்‌ தான்‌ முழுதும்‌ நம்பிவிட்டதை 
நினைந்து வெட்கினாள்‌. நாகநந்தியின்‌ பேரில்‌ அவளுக்குக்‌ கோபம்‌ கோபமாய்‌ வந்தது. 
அவருடைய பொய்‌ மொழிகளைக்‌ குறித்துக்‌ கேட்டு, அவரை ஏளனம்‌ செய்ய வேண்டுமென்ற 
ஆவல்‌ மனதில்‌ பொங்கிக்‌ கொண்டிருந்தது. 


இத்தகைய எண்ணங்களுக்கிடையில்‌ மாமல்லரின்‌ விருப்பத்தின்படி தான்‌ அரண்ய 
வீட்டில்‌ இல்லாமற்‌ போனது பற்றி அவருடைய கோபம்‌ எத்தகையதாயிருக்குமோ என்ற 
கவலையும்‌ தோன்றிக்‌ கொண்டிருந்தது. அதை அவ்வளவு மன்னிக்க முடியாத பெருங்குற்றமாக 
மாமல்லர்‌ கொள்ள மாட்டார்‌ என்று அவள்‌ தன்னைத்தானே ஆறுதல்‌ செய்து கொண்டாள்‌. 
இவ்விதம்‌ பலவாறாகச்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருந்து கடைசியில்‌ தன்னையறியாது மேலிட்டு வந்த 
களைப்பினால்‌ கண்ணயர்ந்தாள்‌. 


அவள்‌ அரைத்‌ தூக்கமாயிருந்தபோது சமீபத்தில்‌ எங்கேயோ பெருங்‌ கூக்குரலைக்‌ 
கேட்டுத்‌ தூக்கிவாரிப்‌ போட்டுக்கொண்டு எழுந்திருந்தாள்‌. கவனித்துக்‌ கேட்ட போது, 
'குய்யோ முறையோ' என்று குண்டோதரன்‌ ஓலமிடும்‌ சத்தமும்‌, அத்துடன்‌, டக்‌ டக்‌ டக்‌ டக்‌ என்று 
குதிரை பாய்ந்து செல்லும்‌ சத்தமும்‌ கலந்து கேட்டன. அயர்ந்து தூங்கிய ஆயனரைச்‌ சிவகாமி 
எழுப்பினாள்‌. இருவரும்‌ வாசலில்‌ வந்து பார்த்தபோது அங்கே ஓலமிட்டூக்‌ கொண்டிருந்த 
குண்டோதரன்‌, "ஐயோ! குருவே; என்னுடைய குதிரையைப்‌ பிக்ஷு திருடிக்‌ கொண்டுபோய்‌ 
விட்டார்‌!" என்று கூச்சலிட்டான்‌. ஆயனர்‌ அவனுக்கு, "அப்பனே! அந்தக்‌ குதிரை 
உன்னுடையதல்லவே!" என்று சமாதானம்‌ சொல்லிப்‌ பார்த்தார்‌. 


குண்டோதரன்‌, "அப்படித்தான்‌ நாகநந்தி குதிரையைத்‌ திருடிக்கொண்டு போனாரே? 
என்‌ மேல்‌ என்னத்திற்காகப்‌ பாம்பைப்‌ போடவேண்டும்‌!" என்று அலறினான்‌. "அது என்ன 
சமாசாரம்‌?" என்று ஆயனர்‌ கேட்டதற்கு குண்டோதரன்‌ கூறிய விவரமாவது; புத்த பிக்ஷு 
இரகசியமாய்‌ எழுந்து வந்து வாசலில்‌ கட்டியிருந்த குதிரையை அவிழ்த்து அதன்‌ மேல்‌ 
ஏறிக்கொண்டார்‌. அதே சமயத்தில்‌ தற்செயலாகக்‌ கண்‌ விழித்த குண்டோதரன்‌ ஓடிப்போய்க்‌ 
குதிரையைப்‌ பிடித்தான்‌. பிக்ஷு தம்‌ கையிலிருந்த ஒரு பையை அவிழ்த்து அதற்குள்ளிருந்து 
எதையோ எடுத்து அவன்‌ மேல்‌ வீசினார்‌. அது ஒரு நாகப்பாம்பு என்று கண்டதும்‌, குண்டோதரன்‌ 
அலறிக்‌ கொண்டு அப்பால்‌ ஓட, குதிரையை விட்டுக்கொண்டு பிக்ஷு போய்விட்டார்‌. 


குண்டோதரனுடைய வார்த்தையில்‌ ஆயனருக்கும்‌ சிவகாமிக்கும்‌ நம்பிக்கை 
உண்டாகவில்லை. ஏதோ உளறிக்‌ கொட்டுகிறான்‌; ஒருவேளை கனவு கண்டானோ என்னவோ 
என்று நினைத்தார்கள்‌. குண்டோதரன்‌, "குருவே! என்னுடைய அருமைக்‌ குதிரையை விட்டுவிட்டு 
என்னால்‌ இருக்க முடியாது. எப்படியாவது திரும்பப்‌ பிடித்துக்‌ கொண்டு வந்து சேர்வேன்‌!" 
என்று சொல்லிவிட்டு, குதிரை போன திசையில்‌ அவனும்‌ ஓடி மறைந்தான்‌. 


ஆயனரும்‌ சிவகாமியும்‌ அசோகபுரத்துக்கு வந்து புத்த விஹாரத்தில்‌ வசிக்கத்‌ 
தொடங்கி ஐந்து தினங்கள்‌ ஆயின. முதல்‌ மூன்று நாள்‌ விசேஷம்‌ ஒன்றும்‌ நடைபெறவில்லை. 
சிவகாமிக்குப்‌ பொழுதுபோவது கஷ்டமாயிருந்தது. ஆயனருக்கோ அதைவிடக்‌ 


2 


கஷ்டமாயிருந்தது. ஆனால்‌, புத்த பிக்ஷுவின்‌ துணையை நம்பி வந்தவர்களாகையால்‌, 
அவருடைய யோசனை இல்லாமல்‌ மேலே எங்கே போவது என்பதை ஆயனரால்‌ நிச்சயிக்கக்‌ 
கூட முடியவில்லை. குண்டோதரன்‌ கூறிய விவரங்களைக்‌ கேட்ட பிறகு சிவகாமிக்கு 'மேலே 
போகும்‌ ஆவலே இல்லாமல்‌ போய்‌ விட்டது. "திரும்பிக்‌ காஞ்சிக்குப்‌ போனால்‌ என்ன?" என்ற 
எண்ணம்‌ அடிக்கடி தோன்றியது. 


இந்த நிலைமையில்‌, அவர்கள்‌ அசோகபுரத்துக்கு வந்த நாலாம்‌ நாள்‌ இரவு சில அபூர்வ 
சம்பவங்கள்‌ நடைபெற்றன. அன்று அஸ்தமன நேரத்தில்‌ எங்கேயோ வெகு தூரத்தில்‌ வான 
முகட்டின்‌ அருகில்‌, இடைவிடாமல்‌ இடி இடிப்பது போன்ற சத்தம்‌ முதலிலே வெகு இலேசாகக்‌ 
கேட்டது. உற்றுக்‌ கேட்கக்‌ கேட்க, சத்தம்‌ அதிகமாகி வந்ததாகத்‌ தோன்றியது. சற்றுநேரத்து 
க்கெல்லாம்‌ அதுவே சமுத்திர கோஷம்போல்‌ தொனிக்கத்‌ தொடங்கியது. முதலில்‌ 
தூரத்திலிருந்த சமுத்திரம்‌ வரவர நெருங்கி வருவது போலவும்‌ இருந்தது. திடீரென்று சத்தம்‌ 
பெரிதாகி அருகிலே நெருங்கி, பல்லாயிரம்‌ பேர்‌ தடதடவென்று ஓடி வருவது போன்ற சத்தமாக 
மாறிற்று. 


ஆயனரும்‌ சிவகாமியும்‌ உள்ளேயிருந்து வாசற்‌ பக்கம்‌ ஓடி வந்து பார்த்தார்கள்‌. சற்றுத்‌ 
தூரத்தில்‌ மரங்களின்‌ இடுக்கு வழியாகச்‌ சிதம்பரம்‌ சாலை தெரிந்தது. அதிலே அநேகம்‌ பேர்‌ 
தலைகால்‌ தெரியாமல்‌ ஓடிக்கொண்டிருந்த காட்சி புலப்பட்டது. அந்தக்‌ கூட்டத்தின்‌ நடுவே 
அம்பாரி வைத்த பெரிய யானை ஒன்று அதிவிரைவாக நடந்து சென்றது. அதைச்‌ சூழ்ந்து 
ஏழெட்டுக்‌ குதிரைகளும்‌ சென்றன. குதிரைகள்‌ மேல்‌ ஆயுதபாணிகளான ஆட்கள்‌ இருந்தார்கள்‌. 
அதே கூட்டத்தில்‌ ஒரு புறத்தில்‌ உயரமான கொடிமரம்‌ ஒன்றைத்‌ தூக்கிக்‌ கொண்டு ஓடிய சிலர்‌ 
காணப்பட்டார்கள்‌. அந்தக்‌ கொடி தாறுமாறாய்க்‌ கிழிந்திருந்தது. அதற்குப்‌ பிறகு 
அன்றிரவெல்லாம்‌ பத்துப்‌ பத்துப்‌ பேராகவும்‌, ஐம்பது நூறு பேராகவும்‌, அதற்கு மேற்பட்ட 
கூட்டமாகவும்‌ அடிக்கடி சாலையில்‌ மனிதர்கள்‌ தடதடவென்று ஓடிய சத்தம்‌ கேட்டுக்‌ 
கொண்டேயிருந்தது. 


சில சமயம்‌ அசோக ஸ்தம்பத்தைச்‌ சுற்றிக்கொண்டு புத்த விஹாரம்‌ இருந்த பாழும்‌ வீதி 
வழியாகவும்‌ சிற்சில கூட்டத்தார்‌ ஓட்டமும்‌, நடையுமாகச்‌ சென்றதைச்‌ சிவகாமி கவனித்தாள்‌. 
இதையெல்லாம்‌ பற்றிச்‌ சிவகாமி ஆயனரைக்‌ கேட்க, அவர்‌, "எங்கேயோ யுத்தம்‌ 
நடந்திருக்கிறது, அம்மா! யுத்தத்தில்‌ ஒரு கட்சி தோற்றுவிட்டதாகத்‌ தெரிகிறது. 
தோற்றவர்கள்தான்‌ இப்படி நிலை குலைந்து ஓடுவார்கள்‌" என்றார்‌. "அப்பா! தோற்றவர்கள்‌ 
பகைவர்களாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. ஓடுகிறவர்களைப்‌ பார்த்தால்‌, பல்லவ வீரர்களாகத்‌ 
தோன்றவில்லையல்லவா?" என்றாள்‌ சிவகாமி. "நாம்‌ என்னத்தை அம்மா கண்டோம்‌? இருட்டிலே 
என்ன தெரிகிறது! மாமல்லர்‌ படைத்‌ தலைமை வகித்த கட்சி ஜயித்திருக்க வேண்டுமென்றுதான்‌ 
நானும்‌ கருதுகிறேன்‌" என்றார்‌ ஆயனர்‌. 


இவ்வளவு தடபுடலும்‌ இரவு முடிந்து பொழுது விடிவதற்குள்ளாக நின்றுவிட்டது. 
சூரியோதயத்துக்குப்‌ பிறகு சத்தம்‌, சந்தடி, ஓட்டம்‌ ஒன்றுமேயில்லை. சிவகாமி புத்த 
விஹாரத்தின்‌ வாசலில்‌ நின்று சாலையை நோக்கிய வண்ணம்‌ இருந்தாள்‌. யாராவது அந்தப்‌ 
பக்கம்‌ வரமாட்டார்களா? வந்தால்‌ நேற்று இரவு நிகழ்ச்சிகளைப்‌ பற்றி அவர்களிடம்‌ 
விசாரிக்கலாமே என்று காத்திருந்தாள்‌. சூரியன்‌ உதயமாகி ஒரு ஜாமம்‌ இருக்கும்‌. 
காலையிலிருந்து குடிகொண்டிருந்த நிசப்தம்‌ சட்டென்று கலைந்தது. சாலையோடு குதிரைகள்‌ 
பாய்ந்து வரும்‌ சத்தம்‌ கேட்டது. 


அடுத்தாற்போல்‌ குதிரைகளும்‌ காணப்பட்டன; அப்பா! எவ்வளவு குதிரைகள்‌? பத்து, 
ஐம்பது, நூறு, ஆயிரம்கூட இருக்கும்‌ போலிருக்கிறதே? அவ்வளவு குதிரைகள்‌ மீதும்‌ வேலும்‌ 
வாளும்‌ பிடித்த வீரர்கள்‌ எவ்வளவு உற்சாகமாக அமர்ந்திருக்கிறார்கள்‌? அந்தக்‌ குதிரைப்‌ 
படையின்‌ மத்தியில்‌ ஒரு கம்பீரமான கருநிறக்‌ குதிரையின்‌ மேல்‌ ஒரு வீரன்‌ ரிஷபக்‌ கொடியைத்‌ 
தூக்கிப்‌ பிடித்துக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டதும்‌, சிவகாமியின்‌ உள்ளமும்‌ தோள்களும்‌ 


60 


பூரித்தன. அவள்‌ நினைத்தபடியே பகைவர்கள்‌ தான்‌ தோற்று ஓடுகிறார்கள்‌ என்றும்‌ பல்லவ 
சைனியந்தான்‌ ஓடும்‌ பகைவர்களைத்‌ தொடர்ந்து செல்கிறதென்றும்‌ தீர்மானித்துக்‌ கொண்டாள்‌. 


அந்தப்‌ பெரிய குதிரைப்படை சாலையோடு போய்ச்‌ சற்று நேரத்துக்கெல்லாம்‌ இரண்டு 
தனிக்‌ குதிரைகளும்‌, அவற்றின்‌ பின்னால்‌ ஒரு ரதமும்‌ விரைந்து வருவது காணப்பட்டது. 
இதென்ன விந்தை? அந்த இரு குதிரைகளும்‌ ரதமும்‌ சாலையிலிருந்து குறுக்கே திரும்பி 
அசோக ஸ்தம்பத்தையும்‌ சிவகாமி இருந்த புத்த விஹாரத்தையும்‌ நோக்கி வருகின்றனவே? 
குறுக்கு வழியாக அந்தத்‌ தெருவில்‌ புகுந்து சென்று சாலை ஏறி முன்னால்‌ போன குதிரைப்‌ 
படையைப்‌ பிடிப்பதற்காக இவர்கள்‌ இப்படி வருகிறார்கள்‌ போலிருக்கிறது! 


ஆஹா! அந்த முதல்‌ குதிரைமேல்‌ வருகிறது யார்‌? தன்‌ கண்கள்‌ காண்பது உண்மையா? 
சிவகாமியின்‌ இருதயம்‌ அப்படியே நின்றுவிடும்‌ போலிருந்தது! ஆம்‌; அதன்மேல்‌ வந்தவர்‌ மாமல்ல 
நரசிம்மர்தான்‌! விஹாரத்தின்‌ வாசலில்‌ நின்ற சிவகாமி திடீரென்று மாமல்லரைக்‌ குதிரை மீது 
பார்த்ததும்‌, எங்கிருந்தோ, எதனாலோ அவளுடைய கண்களில்‌ கண்ணீர்‌ வந்து நிறைந்து 
விட்டது. உணர்ச்சி மிகுதியினாலும்‌, காரணந்தெரியாத நாணத்தினாலும்‌, சிவகாமி சட்டென்று 
திரும்பி, உள்ளே போவதற்குக்‌ காலை எடூத்து வைத்தாள்‌. அதே சமயத்தில்‌ 'ஆ!' என்ற குரல்‌ 
ஒலியும்‌, வேகமாக வந்த குதிரையைத்‌ திடீரென்று இழுத்துப்‌ பிடித்து அது தட்‌ தட்‌ என்று 
கால்களைத்‌ தட்டிக்‌ கொண்டூ நிற்கும்‌ சத்தமும்‌ கேட்டன. சிவகாமி வீதிப்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ 
பார்த்தாள்‌. 


மாமல்லருடைய கண்கள்‌ தீவிரமான நோக்குடன்‌ அவளுடைய நெஞ்சையே ஊடூருவது 
போல்‌ பார்த்தன. அந்தப்‌ பார்வையில்‌ சொல்ல முடியாத வியப்பும்‌ மகிழ்ச்சியும்‌ அளவிடக்‌ கூடாத 
அன்பும்‌ ஆத்திரமும்‌ கலந்திருந்தன. இதெல்லாம்‌ ஒரே ஒரு கணந்தான்‌; மறுகணத்தில்‌ குதிரை 
மீண்டும்‌ காற்றாய்ப்‌ பறந்து சென்றது. மாமல்லருக்குப்‌ பின்னால்‌ வந்த தளபதி பரஞ்சோதியும்‌ 
சிவகாமியைப்‌ பார்த்த போதிலும்‌ அவருடைய குதிரை ஒரு கணமும்‌ நிற்காமல்‌ மேலே சென்றது. 
அவர்களுக்குப்‌ பின்னால்‌ வந்த ரதத்தைக்‌ கண்ணபிரான்‌ தான்‌ ஓட்டி வருகிறான்‌ என்று 
தெரிந்ததும்‌ சிவகாமி மீண்டும்‌ வாசற்புறத்துத்‌ தூணண்டை வந்து நின்று, ரதத்தை நிறுத்தும்படி 
கையினால்‌ சமிக்ஞையும்‌ செய்தாள்‌! கண்ணபிரான்‌ குதிரைகளை இழுத்துப்‌ பிடித்து ரதத்தை 
நிறுத்தினான்‌. குதிரைகள்‌ திடீரென்று நின்றபடியால்‌, அச்சு முறிவது போன்ற சடசட சத்தத்து 
டன்‌ ரதம்‌ 'தடக்‌' என்று நின்றது. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


இருபத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ 
புள்ளலூர்ச்‌ சண்டை 


கண்ணபிரான்‌ ரதத்தை விட்டுக்‌ குதித்துக்‌ குதிரைகளின்‌ தலைக்கயிறுகளைப்‌ பிடித்து 
க்‌ கொண்டே, சிவகாமியை நெருங்கி வந்து, "தங்கச்சி! இதென்ன? இங்கே எப்போது 
வந்தீர்கள்‌? இது என்ன ஊர்‌?" என்று துரிதமாய்க்‌ கேட்டான்‌. "சிதம்பரம்‌ போகலாமென்று 
கிளம்பி வந்தோம்‌. அண்ணா! வழியில்‌ இங்கே தங்கினோம்‌. இந்த ஊருக்கு அசோகபுரம்‌ என்று 
பெயராம்‌. அதோ அசோக மகாராஜாவின்‌ ஸ்தம்பம்‌ தெரிகிறதே; நீங்கள்‌ பார்க்கவில்லையா?" 
என்றாள்‌ சிவகாமி. 


"அதையெல்லாம்‌ பார்க்க எனக்கு இப்போது சாவகாசமில்லை. ஆமாம்‌, நீங்கள்‌ 
என்னத்திற்காக இவ்வளவு அவசரப்பட்டுக்கொண்டு யாத்திரை கிளம்பினீர்கள்‌!..." "அந்தக்‌ 
காட்டு வீட்டில்‌ இந்த யுத்த காலத்திலே தனியாக இருப்பானேன்‌ என்றுதான்‌ கிளம்பினோம்‌. 
குமார சக்கரவர்த்தியுந்தான்‌ எங்களை அடியோடு மறந்து விட்டாரே!.." "என்ன வார்த்தை, அம்மா 
சொல்கிறாய்‌? மாமல்லராவது, உங்களை மறப்பதாவது? போர்க்களத்துக்குப்‌ போகும்படி 


61 


சக்கரவர்த்தியிடமிருந்து அனுமதி வந்ததும்‌, முதலில்‌ உங்கள்‌ வீட்டைத்‌ தேடிக்கொண்டுதானே 
வந்தோம்‌! வீடு பூட்டிக்‌ கிடந்ததைக்‌ கண்டதும்‌ மாமல்லருக்கு என்ன கோபம்‌ வந்தது தெரியுமா?" 


"எட்டு மாதம்‌ எங்களை எட்டிப்‌ பாராமலே இருந்தவருக்குக்‌ கோபம்‌ வேறேயா? 
போகட்டும்‌, எங்கே இப்படி எல்லோரும்‌ தலைதெறிக்க ஓடுகிறீர்கள்‌?" "புள்ளலூர்ச்‌ 
சண்டையைப்பற்றி கேள்விப்படவில்லையா?" என்று சொல்லிக்‌ கொண்டே கண்ணன்‌ ரதத்தில்‌ 
ஏறினான்‌. "ஓகோ! சண்டைக்குப்‌ பயந்துகொண்டா இப்படி ஓடுகிறீர்கள்‌?" என்று சிவகாமி 
பரிகாசச்‌ சிரிப்புடன்‌ கேட்டாள்‌. "இல்லை, அம்மா, இல்லை; சண்டைக்குப்‌ பயந்து 
ஓடுகிறவர்களை நாங்கள்‌ துரத்திக்கொண்டு ஓடுகிறோம்‌. தங்கச்சி! நீ மட்டும்‌ இங்கேயே 
இருந்தால்‌, நான்‌ திரும்பி வரும்போது இந்த ரதத்தின்‌ சக்கரத்திலே கங்கபாடி அரசன்‌ 
துர்விநீதனைக்‌ கட்டிக்‌ கொண்டு வருவதைப்‌ பார்ப்பாய்‌!" என்றான்‌. அண்ணா! நான்‌ கட்டாயம்‌ 
இங்கேயே இருக்கிறேன்‌. மாமல்லரிடமும்‌ சொல்லுங்கள்‌!'' என்று சிவகாமி கூறி, மறுபடியும்‌ 
தயக்கத்துடன்‌, "நான்‌ ஏதாவது தவறு செய்திருந்தாலும்‌ மன்னித்துக்‌ கொள்ளும்படி 
சொல்லுங்கள்‌!" என்றாள்‌. அதே சமயத்தில்‌ கண்ணன்‌ சாட்டையைச்‌ சுளீர்‌ என்று கொடுக்கவே, 
குதிரைகள்‌ பிய்த்துக்கொண்டு கிளம்பின. கண்ணன்‌ தலையை மட்டும்‌ திருப்பி, 'ஆகட்டுூம்‌' 
என்பதற்கு அறிகுறியாகக்‌ குனிந்து சமிக்ஞை செய்தான்‌. மறுகணம்‌ ரதம்‌ மாயமாய்ப்‌ பறந்து 
சென்றுவிட்டது. 


அப்போது உள்ளே இருந்து வந்த ஆயனர்‌, "சிவகாமி! யாருடன்‌ 
பேசிக்கொண்டிருந்தாய்‌? ரதத்திலே போனது யார்‌?" என்று கேட்டார்‌. "கண்ணபிரான்‌, அப்பா! 
ரதத்துக்கு முன்னால்‌ குதிரை மேல்‌ மாமல்லரும்‌ பரஞ்சோதியும்‌ போனார்கள்‌!" "அப்படியா? நாம்‌ 
அவர்களை விட்டுவிட்டு வந்தாலும்‌ அவர்கள்‌ நம்மை விடமாட்டார்கள்‌ போலிருக்கிறதே?" 
"அவர்கள்‌ நமக்காக வரவில்லை, அப்பா!" "நமக்காக அவர்கள்‌ ஏன்‌ வரப்போகிறார்கள்‌. சிற்பியின்‌ 
வீட்டைத்‌ தேடிச்‌ சக்கரவர்த்திகள்‌ வந்த காலம்‌ எல்லாம்‌ மலை ஏறிப்‌ போய்விட்டது, சிவகாமி!" 
"அப்படிச்‌ சொல்லாதீர்கள்‌, அப்பா! கோட்டையை விட்டுக்‌ கிளம்ப அனுமதி கிடைத்தவுடனே 
மாமல்லர்‌ நம்முடைய வீட்டைத்‌ தேடிக்கொண்டூதான்‌ வந்தாராம்‌." "அப்படியானால்‌ 
குண்டோதரன்‌ சொன்னது உண்மைதானா?" "ஆமாம்‌, நாம்‌ வீட்டில்‌ இல்லாமற்‌ போனதில்‌ 
மாமல்லருக்குக்‌ கோபம்‌ என்பதும்‌ உண்மைதான்‌." "அதனால்தான்‌ நான்‌ சொன்னேன்‌, இருக்கும்‌ 
இடத்திலேயே இருப்போம்‌ என்று. நீ பிடிவாதம்‌ பிடித்து, தேச யாத்திரை கிளம்ப 
வேண்டுமென்று ஒற்றைக்‌ காலால்‌ நின்றாய்‌! அதன்‌ பலனைப்‌ பார்‌!" 


ஆயனருக்கும்‌ மனம்‌ கசந்து போயிருந்தபடியால்‌, இப்படியெல்லாம்‌ பிறர்மேல்‌ குறை 
சொல்வது கொஞ்ச நாளாக வழக்கமாய்ப்‌ போயிருந்தது எனினும்‌, இப்போது அவர்‌ கூறியது 
உண்மையானபடியால்‌, சிவகாமிக்குப்‌ பெரிதும்‌ வேதனை உண்டாயிற்று. "போனதைப்பற்றிச்‌ 
சொல்லி என்ன பயன்‌, அப்பா?" "ஒன்றுமில்லைதான்‌; இருந்தாலும்‌, இந்த வழியாய்ப்‌ 
போனவர்கள்‌ சற்று நின்று நம்மைப்‌ பார்த்துவிட்டுப்‌ போகக்கூடாதா? ஒரு காலத்தில்‌ மாமல்லர்‌ 
நம்மிடம்‌ எவ்வளவு பிரியமாயிருந்தார்‌?"' 


"பிரியத்துக்கு இப்போதுதான்‌ என்ன குறைவு வந்தது? இது யுத்த காலமல்லவா? 
அதனால்‌ எல்லாருக்கும்‌ அவசரமாயிருக்கிறது. திரும்பி வரும்போது மாமல்லர்‌ இங்கே வந்து 
நம்மைப்‌ பார்ப்பார்‌ என்று கண்ணபிரான்‌ சொன்னான்‌, அப்பா!" "அந்தமட்டில்‌ சந்தோஷம்‌ 
ஆனால்‌, எதற்காக இப்படி எல்லாரும்‌ ஓடுகிறார்களாம்‌?" "புள்ளலூர்‌ என்னுமிடத்தில்‌ பெரிய 
யுத்தம்‌ நடந்ததாம்‌!.." "ஓகோ! யுத்தக்களத்திலிருந்துதான்‌ இப்படி ஓடுகிறார்களாக்கும்‌! ஆஹா! 
காலம்‌ எப்படி மாறிவிட்டது! முன்‌ காலத்தில்‌ போருக்குப்‌ புறப்படூுகிறவர்கள்‌ வெற்றி அல்லது 
வீரசொர்க்கம்‌ என்று உறுதியுடன்‌ கிளம்புவார்கள்‌. போர்க்களத்தில்‌ முதுகு காட்டி 
ஓடுவதைப்போல்‌ கேவலம்‌ வேறொன்றுமில்லை என்று நினைப்பார்கள்‌..." 


"அப்பா! இந்த யுத்தத்தில்‌ போர்க்களத்திலிருந்து ஓடியவர்கள்‌ எதிரிகள்தான்‌; அது 
உங்களுக்குத்‌ திருப்திதானே?" "அதிலே என்ன திருப்தி? சுத்த வீரர்களை வென்று ஜயக்கொடி 
நாட்டினால்‌ புகழும்‌ பெருமையும்‌ உண்டு. புறமுதுகிட்ட ஓடுகிறவர்களைத்‌ துரத்தி ஜயிப்பதில்‌ 


62 


என்ன கெளரவம்‌ இருக்கிறது?" எந்த வழியிலும்‌ ஆயனரைத்‌ திருப்தி செய்யமுடியாது என்பதைக்‌ 
கண்ட சிவகாமி அவருடன்‌ பேசுவதில்‌ பயனில்லையென்று தீர்மானித்து மெளனம்‌ பூண்டாள்‌. 
இருவருடைய உள்ளங்களும்‌ வெவ்வேறு சிந்தனையில்‌ ஆழ்ந்தன. 


அன்று சூரியன்‌ அஸ்தமிக்க ஒரு நாழிகை இருக்கும்போது குண்டோதரன்‌ 
திடும்பிரவேசமாக வந்து சேர்ந்தான்‌. அவன்‌ எங்கே போயிருந்தான்‌, புத்த பிக்ஷுவைக்‌ 
கண்டுபிடித்தானா, குதிரை திரும்பக்‌ கிடைத்ததா என்னும்‌ விஷயங்களைப்‌ பற்றி ஆயனரும்‌ 
சிவகாமியும்‌ ஆவலுடன்‌ அவனை விசாரித்தார்கள்‌. "அதை ஏன்‌ கேட்கிறீர்கள்‌, போங்கள்‌! 
உங்களுடைய சொல்லைத்‌ தட்டிவிட்டு, புத்த பிக்ரஈவைப்‌ பிடிப்பதற்காக ஓடினாலும்‌ ஓடினேன்‌; 
நேரே யுத்த களத்திலேயே போய்‌ மாட்டிக்‌ கொண்டேன்‌. அப்பப்பா! இந்த மாதிரி பயங்கர 
யுத்தத்தை நான்‌ கண்டதுமில்லை; கேட்டதுமில்லை!" என்றான்‌ குண்டோதரன்‌. சிவகாமி, 
"என்ன சண்டை? எங்கே நடந்தது? சண்டை முடிவு என்ன ஆயிற்று?" என்று கேட்டாள்‌. அதன்‌ 
பேரில்‌ குண்டோதரன்‌ புள்ளலூர்‌ சண்டையைப்‌ பற்றி விவரமாகக்‌ கூறினான்‌. பழந்தமிழ்‌ நாட்டின்‌ 
சரித்திரத்தில்‌ பிரசித்தி பெற்ற அந்தப்‌ புள்ளலூர்ச்‌ சண்டையைப்பற்றி இப்போது வாசகர்களும்‌ 
தெரிந்து கொள்வது அவசியமாகும்‌! 


வாதாபிப்‌ புலிகேசியின்‌ சைன்யம்‌ பல்லவ சாம்ராஜ்யத்தின்‌ மீது படையெடுத்து வந்த சில 
நாளைக்கெல்லாம்‌ கங்கநாட்டு அரசன்‌ துர்விநீதனுடைய சைன்யம்‌ திரண்டு பல்லவ 
இராஜ்யத்தின்‌ மேற்கு எல்லையில்‌ வந்து நின்றது. வாதாபி சைன்யத்தினால்‌ பல்லவர்‌ படை 
முறியடிக்கப்பட்டது என்ற செய்தி வந்ததும்‌ பல்லவ இராஜ்யத்துக்குள்‌ பிரவேசிக்க ஆயத்தமாக 
அந்தச்‌ சைனியம்‌ காத்துக்கொண்டிருந்தது. ஆனால்‌, திடீரென்று துர்விநீதனுக்கு என்ன 
தோன்றிற் றோ என்னவோ, தெரியவில்லை. ஒரு நாள்‌ கங்கநாட்டூுச்‌ சைனியம்‌ பல்லவ 
இராஜ்யத்துக்குள்‌ நுழைந்துவிட்டதென்றும்‌ காஞ்சியை நோக்கி முன்னேறி வருகிறதென்றும்‌ 
தெரிந்தது. இதையறிந்த மகேந்திர பல்லவர்‌ வடக்குப்‌ போர்‌ முனையிலிருந்து குமார 
சக்கரவர்த்திக்குக்‌ கட்டளை அனுப்பினார்‌. திருக்கழுக்குன்றத்திலுள்ள பாதுகாப்புப்‌ படையுடன்‌ 
சென்று கங்கநாட்டூுச்‌ சைனியம்‌ காஞ்சியை அணுகுவதற்கு முன்‌ அதை எதிர்க்கும்படியாகச்‌ 
சொல்லி அனுப்பினார்‌. இத்தகைய கட்டளைக்காக எட்டுமாத காலமாகத்‌ துடிதுடித்துக்‌ 
கொண்டிருந்த மாமல்ல நரசிம்மர்‌ தளபதி பரஞ்சோதியுடன்‌ உடனே கிளம்பிச்‌ சென்று 
திருக்கழுக்குன்றத்திலிருந்த படைக்குத்‌ தலைமை வகித்து நடத்திச்‌ சென்றார்‌. காஞ்சி 
நகருக்குத்‌ தென்‌ மேற்கே இரண்டு காத தூரத்தில்‌ புள்ளலூர்க்‌ கிராமத்து எல்லையிலே இரண்டு 
சைன்யங்களும்‌ சந்தித்தன. 


மாமல்லர்‌ தலைமை வகித்த பல்லவ சைனியத்தைக்‌ காட்டிலும்‌ கங்கநாட்டுச்‌ சைனியம்‌ 
மூன்று மடங்கு பெரியது. ஆனாலும்‌, மாமல்லரின்‌ வீரப்படை கங்கநாட்டுச்‌ சைன்யத்தின்‌ மேல்‌ 
எதிர்பாராத சமயத்தில்‌ இடி விழுவதுபோல்‌ விழுந்தது. மாமல்லரும்‌ பரஞ்சோதியும்‌ கையாண்ட 
யுத்த தந்திரங்களும்‌, போர்க்களத்தில்‌ முன்னணியில்‌ நின்று நிகழ்த்திய வீரச்‌ செயல்களும்‌, 
பல்லவ வீரர்களுக்கு இணையில்லாத உற்சாகத்தையும்‌ துணிச்சலையும்‌ அளித்தன. போர்‌ உச்ச 
நிலை அடைந்தபோது கங்க சைனியத்தை மற்றொரு பக்கத்தில்‌ இன்னொரு புதிய படை 
தாக்குவதாக வதந்தி உண்டாயிற்று. அவ்வளவுதான்‌! அத்தனை நேரமும்‌ ஒருவாறு தைரியமாகப்‌ 
போரிட்டு வந்த கங்க சைனியத்தின்‌ வீரர்களைப்‌ பீதி பிடித்தது. உயிர்‌ பிழைத்தாற்‌ போதும்‌ 
என்று கங்க வீரர்கள்‌ சிதறி ஓட ஆரம்பித்தார்கள்‌. 


கங்க நாட்டரசன்‌ துர்விநீதன்‌ பட்டத்து யானை மேல்‌ ஏறிக்‌ கொண்டு தெற்குத்‌ திக்கை 
நோக்கி ஓடிக்‌ கொண்டிருந்ததாகச்‌ செய்தி வந்தது. அவனை எப்படியாவது சிறைப்படுத்த 
வேண்டுமென்று தீர்மானித்து மாமல்லரும்‌ பரஞ்சோதியும்‌ பல்லவ சைனியத்தைச்‌ சிறு சிறு 
படைகளாகப்‌ பிரித்துத்‌ தெற்கு நோக்கிப்‌ பல வழிகளிலும்‌ போகச்‌ சொல்லிவிட்டுத்‌ தாங்களும்‌ 
அதே திசையில்‌ அதிவேகமாகச்‌ சென்றார்கள்‌. போர்க்களத்தில்‌ தறிகெட்டு ஓடிய ஒரு 
குதிரையைக்‌ கைப்பற்றி அதன்‌ மேல்‌ ஏறிக்கொண்டு குண்டோதரனும்‌ அவர்களைப்‌ 
பின்தொடர்ந்து வந்தான்‌. துரதிருஷ்ட்டவசமாக வழியில்‌ அவன்‌ ஏறிவந்த குதிரை காலை ஒடித்து 
க்கொண்டது. அதனால்‌ அவன்‌ பின்னால்‌ தங்கிவிடும்படி நேர்ந்தது. குதிரையை அப்படியே விட்டு 


63 


விட்டுக்‌ கால்நடையாக நடந்து அசோகபுரம்‌ வந்து சேர்ந்ததாகக்‌ கூறிக்‌ குண்டோதரன்‌ 
அவனுடைய வரலாற்றை முடித்தான்‌. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
"திருப்பாற்‌ கடல்‌" 


புள்ளலூர்ச்‌ சண்டையைப்‌ பற்றிக்‌ குண்டோதரன்‌ கூறிய விவரங்களைக்‌ கேட்கக்‌ 
கேட்க, மேலும்‌ மேலும்‌ அதைப்பற்றித்‌ தெரிந்துகொள்ள வேண்டுமென்னும்‌ ஆவல்‌ ஆயனருக்கும்‌ 
சிவகாமிக்கும்‌ பொங்கிப்‌ பெருகியது. முக்கியமாகப்‌ போர்க்களத்தில்‌ மாமல்லர்‌ நிகழ்த்திய அதி 
அற்புத தீரச்‌ செயல்களைப்‌ பற்றிக்‌ கேட்பதில்‌ சிவகாமி அடங்காத தாகம்‌ கொண்டிருந்தாள்‌. 
குண்டோதரனும்‌ குதூகலத்துடன்‌ அந்த வீரச்‌ செயல்களை வர்ணித்தான்‌. "ஆஹா! 
போர்க்களத்தில்‌ எதிரிகளுக்கிடையில்‌ புகுந்து மாமல்லர்‌ வீர வாளைச்‌ சுழற்றியபோது 
எப்படியிருந்தது தெரியுமா? அது கேவலம்‌ வாளாகவே தோன்றவில்லை. திருமாலின்‌ 
சக்ராயுதத்தைப்‌ போலவே சுழன்று ஜொலித்தது! அந்த வாளிலிருந்து கணந்தோறும்‌ நூறு நூறு 
மின்னல்கள்‌ மின்னின. ஒவ்வொரு மின்னலும்‌ ஒவ்வோர்‌ எதிரியின்‌ தலையைத்‌ துண்டித்து எறிந்தது 


இப்படி வர்ணித்துக்‌ கொண்டே இருந்த குண்டோதரன்‌ திடீரென்று நிறுத்தி, "குருவே! 
("விஹாரம்‌" என்பது புத்தபெருமானின்‌ கோயிலும்‌ பெளத்த பிக்யுக்கள்‌ தங்கும்‌ மடமும்‌ சேர்ந்து 
அமைந்தது. 'சைத்யம்‌' என்பது புத்த பகவானின்‌ தனிப்பட்ட ஆலயமாகும்‌.) இந்த 
விஹாரத்திலிருந்த வயோதிக புத்த பிக்ஷு எங்கே?" என்று கேட்டான்‌. "அப்பனே! நாங்கள்‌ 
வந்ததிலிருந்து அவர்‌ பெரும்பாலும்‌ இங்கே இருப்பதில்லை. அநேகமாக சைத்யத்திலேயே 
இருக்கிறார்‌. தினம்‌ இரண்டு தடவை இங்கே வந்து எங்களுக்கு என்ன வேண்டும்‌ என்று 
விசாரித்துவிட்டுப்‌ போய்விடுகிறார்‌!" என்றார்‌ ஆயனர்‌. "குருவே! அவரை அவசரமாகப்‌ பார்க்க 
வேண்டும்‌, பார்த்து விட்டு வருகிறேன்‌" என்று சொல்லிவிட்டுப்‌ போனான்‌. 


குண்டோதரன்‌ விஹாரத்திலிருந்து கிளம்பி வாசலில்‌ வந்தபோது சூரியன்‌ அஸ்தமித்து 
அந்தி மயங்கிக்‌ கொண்டிருந்த நேரம்‌. ஆனால்‌, அன்று சாதாரண அந்தி நேரமாகக்‌ 
காணப்படவில்லை. இரவானது திடீரென்று இருண்டு திரண்டு நாற்புறமும்‌ சூழ்ந்து வந்ததாகத்‌ 
தோன்றியது. இதற்குக்‌ காரணம்‌ என்னவென்று குண்டோதரன்‌ வானத்தை நோக்கியபோது, 
வடக்குத்‌ திக்கில்‌ மைபோல்‌ கறுத்துக்‌ கொண்டல்கள்‌ திரள்‌ திரளாக மேலே எழுந்து வருவதைக்‌ 
கண்டான்‌. "ஆஹா! இன்றிரவு பெருங்காற்றும்‌ மழையும்‌ திருவிளையாடல்‌ புரியப்‌ போகின்றன. 
பகலெல்லாம்‌ அவ்வளவு புழுக்கமாயிருந்த காரணம்‌ இதுதான்‌ போலும்‌!" என்று குண்டோதரன்‌ 
தனக்குள்‌ சொல்லிக்‌ கொண்டான்‌. 


அவர்கள்‌ தங்கியிருந்த விஹாரத்திலிருந்து சற்றுத்‌ தூரத்தில்‌ தனித்திருந்த பாழடைந்த 
புத்த சைத்யத்தைக்‌ குண்டோதரன்‌ நெருங்கியபோது உள்ளேயிருந்து பேச்சுக்குரல்‌ வந்தது. 
வெளியிலேயே இருள்‌ கவிழ்ந்து சூழ்ந்திருந்த நிலையில்‌, சைத்யத்துக்குள்‌ குடிகொண்டிருந்த 
அந்தகாரம்‌ எப்படியிருந்திருக்கவேண்டுமென்று சொல்ல வேண்டியதில்லை. அந்தக்‌ 
கன்னங்கரிய இருளின்‌ உதவியால்‌ குண்டோதரன்‌ பேச்சுக்‌ குரல்‌ வந்த இடத்துக்கு வெகு 
சமீபத்தில்‌ போய்‌ மூச்சுக்கூடக்‌ கெட்டியாக விடாமல்‌ தூண்‌ மறைவில்‌ நின்றான்‌: பின்வரும்‌ 
சம்பாஷணை அவன்‌ காதில்‌ விழுந்தது. 


"உடனே, இந்தக்‌ கணமே, அவர்களை அழைத்துக்‌ கொண்டு கிளம்புங்கள்‌. பொழுது 
விடிவதற்குள்ளாக வராக நதியைத்‌ தாண்டிவிட வேண்டும்‌. வழியிலுள்ள கிராமங்களில்‌ வண்டி 
கிடைத்தால்‌ ஏற்றிக்கொண்டு போங்கள்‌. எப்படியும்‌ நாளைச்‌ சூரியோதயத்துக்குள்‌ வராக 
நதியைத்‌ தாண்டி விடுங்கள்‌." "அவர்கள்‌ கிளம்ப மறுத்தால்‌...?" "தொல்லைதான்‌, ஏதோ ஒரு 


64 


பிசகினால்‌ நான்‌ போட்ட திட்டமெல்லாம்‌ வீணாய்ப்போய்விட்டது. ஆனாலும்‌, புத்த பகவான்‌ 
அருளால்‌ எல்லாம்‌ மைங்காகிவிடும்‌. அவர்களிடம்‌ எதையாவது சொல்லிப்‌ புறப்படச்‌ 
செய்யுங்கள்‌. இங்கே பெரிய சண்டை நடக்கப்‌ போவதாகச்‌ சொல்லுங்கள்‌. இதெல்லாம்‌ 
ஒன்றும்‌ பலிக்காவிட்டால்‌, திருப்பாற்கடல்‌ உடைப்பு எடுத்துக்‌ கொண்டு விட்டதாகச்‌ 
சொல்லுங்கள்‌!" "சுவாமி! இது என்ன சொல்கிறீர்கள்‌?" 


"ஆம்‌; திருப்பாற்கடல்‌ ஏற்கனவே அலைமோதிக்‌ கொண்டிருக்கிறது. புத்தபகவான்‌ 
கருணையினால்‌ இன்று மழை பெய்தால்‌ கட்டாயம்‌ கரை உடைத்துக்‌ கொள்ளும்‌..." என்று கூறி 
நாகநந்தி தமது ஆழ்ந்த பயங்கரக்‌ குரலில்‌ சிரித்தார்‌. புத்த பிக்ஷு மேலும்‌ கூறிய மொழிகள்‌ 
முன்னைக்‌ காட்டிலும்‌ மெதுவான குரலில்‌ வெளிவந்தன! "அப்படியும்‌ அவர்கள்‌ கிளம்பாமல்‌, 
உடைப்பு எடுத்து வெள்ளமும்‌ வந்துவிட்டால்‌ என்ன செய்ய வேண்டும்‌ தெரியுமா? விஹாரத்தில்‌ 
இன்னும்‌ ஒரு தெப்பம்‌ மீதி இருக்கிறதல்லவா? அதில்‌ ஏற்றிக்கொண்டு, போன மாதம்‌ பார்த்த 
பாறை மேட்டுக்குப்‌ போய்ச்‌ சேருங்கள்‌. மற்றவர்கள்‌ எப்படியானாலும்‌ சிவகாமியைக்‌ கட்டாயம்‌ 
காப்பாற்றியாக வேண்டும்‌, தெரியுமா சுவாமி!" 


மேற்படி சம்பாஷணையில்‌ கடைசிப்‌ பகுதியைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தபோது, 
குண்டோதரனுக்கு நெஞ்சு படபடவென்று அடித்துக்கொண்டது. நாகநந்தியின்‌ சிரிப்பு 
அவனுடைய தேகத்தைச்‌ சிலிர்க்கச்‌ செய்தது. அன்று ராத்திரி ஏதோ பெரிய விபரீதம்‌ ஏற்படப்‌ 
போகிறதென்பதையும்‌, அதைத்‌ தடுக்கவேண்டிய பொறுப்பு தன்னுடைய தலையில்‌ 
சாய்ந்திருக்கிறதென்பதையும்‌ அவன்‌ உணர்ந்தான்‌. அந்தக்‌ காரியத்தில்‌ தனக்கு உதவி 
புரியும்படி தான்‌ வழிபடும்‌ தெய்வமாகிய பழனிமலையில்‌ வீற்றிருக்கும்‌ முருகக்‌ கடவுளை 
வேண்டிக்கொண்டான்‌. 


சம்பாஷணை முடிந்ததும்‌ பிக்ஷுக்கள்‌ இருவரும்‌ சைத்யத்திலிருந்து வெளியில்‌ 
வந்தார்கள்‌. அவர்களைப்‌ பின்‌ தொடர்ந்து குண்டோதரனும்‌ வந்தான்‌. இதற்குள்ளாக மாலை 
போய்‌ இரவு வந்து நன்றாக இருட்டிவிட்டது. வடகிழக்கிலிருந்து திரண்டு வந்த மேகங்கள்‌ 
வானத்தைப்‌ பெரும்பாலும்‌ மூடியிருந்தாலும்‌, தெற்கிலும்‌ மேற்கிலும்‌ இன்னும்‌ சில நட்சத்திரங்கள்‌ 
தெரிந்தன. சைத்தியத்திலிருந்து வெளியேறிய பிக்ஷுக்களில்‌ ஒருவர்‌ அருகிலிருந்த 
விஹாரத்தை நோக்கிச்‌ சென்றார்‌. மற்றொருவர்‌ சைத்யத்தைச்‌ சுற்றிக்‌ கொண்டு தென்மேற்குத்‌ 
திசையை நோக்கிச்‌ சென்றார்‌. 


ஒரு கணம்‌ குண்டோதரனுடைய மனத்தில்‌ ஒரு போராட்டம்‌ நிகழ்ந்தது. விஹாரத்து 
க்குப்‌ போய்‌ ஆயனருக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டாமா என்று எண்ணினான்‌. ஆனால்‌, என்ன 
விதமாக எச்சரிக்கை செய்வது? எப்படியும்‌ அவர்கள்‌ காப்பாற்றப்படுவார்கள்‌ என்று மேற்படி 
பிக்ூஷுக்களின்‌ சம்பாஷணையிலிருந்தே நன்கு தெரிந்தது. எனவே, அச்சந்தர்ப்பத்தில்‌ 
தன்னுடைய வேலை நாகநந்தியைப்‌ பின்‌ தொடர்வதுதான்‌ என்று குண்டோதரன்‌ 
தீர்மானித்தான்‌. அவ்விதமே அவரைப்‌ பின்தொடர்ந்து குண்டோதரன்‌ சற்று தூரத்திலேயே 
நடந்து சென்றான்‌. கொஞ்ச தூரம்‌ போனதும்‌ ஒரு மரத்தின்‌ பின்னால்‌ கட்டியிருந்த குதிரையை 
அவிழ்த்து அதில்‌ நாகநந்தி ஏறிக்‌ கொண்டார்‌. 


ஆஹா! திருட்டுபோன குதிரை மறுபடியும்‌ கிடைக்கப்‌ போகிறது! என்று குண்டோதரன்‌ 
எண்ணிக்‌ கொண்டான்‌. கணத்துக்குக்‌ கணம்‌ வேகமாகிக்கொண்டிருந்த காற்றினாலும்‌ 
இருட்டினாலும்‌ நாகநந்தி குதிரை மேல்‌ ஏறியபோதிலும்‌ மெதுவாகவே போக வேண்டியிருந்தது. 
எனவே அவரைத்‌ தொடர்ந்து போவது கஷ்டமில்லை. சில சமயம்‌ குதிரை அடிச்‌ சத்தம்‌ முன்னால்‌ 
கேட்கிறதோ பின்னால்‌ கேட்கிறதோ என்பது சந்தேகமாயிருந்தது. இரண்டு பக்கத்திலும்‌ 
கேட்பது போலவும்‌ இருந்தது. இது வீண்‌ பிரமை என்று எண்ணிக்‌ கொண்டு மேலே சென்றான்‌. 


ஏறக்குறைய மூன்று நாழிகை வழிவந்த பிறகு, எதிரே நீண்ட மலைத்தொடர்‌ போன்ற ஓர்‌ 
இருண்ட கரை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம்‌ தென்பட்டது. அதே சமயத்தில்‌ கண்ணைப்‌ 
பறிக்கும்‌ மின்னல்களுடனும்‌, அண்டம்‌ அதிரும்‌ இடி முழக்கங்களுடனும்‌ மழை பெய்யத்‌ 


65 


தொடங்கியது. மின்னல்‌ வெளிச்சத்தில்‌ நாகநந்தி மேட்டின்‌ ஓரமாக இருந்த ஒரு மரத்தில்‌ 
குதிரையைக்‌ கட்டிவிட்டு அந்தக்‌ கரையின்‌ மேல்‌ ஏறுவது குண்டோதரனுக்குத்‌ தெரிந்தது. அதே 
இடத்தில்‌ மேட்டின்‌ மீது அவனும்‌ ஏறினான்‌. மழையில்‌ நனைந்த காரணத்தினால்‌ கரையின்‌ மண்‌ 
சேறாகி வழுக்கத்‌ தொடங்கிவிட்டபடியால்‌ மேட்டில்‌ ஏறுவது சுலபமாயில்லை. கடைசியில்‌, 
கரையின்‌ அடியிலிருந்து வளர்ந்திருந்த மரத்தின்‌ உதவியால்‌ கஷ்டப்பட்டு ஏறிக்‌ குண்டோதரன்‌ 
கரை உச்சியை அடைந்தபோது, பளீரென்று வீசிய மின்னல்‌ வெளிச்சத்தில்‌ ஓர்‌ அபூர்வ பயங்கரக்‌ 
காட்சி தென்பட்டது. 


கரைக்கு அப்பால்‌ இருந்த திருப்பாற்‌ கடல்‌ என்னும்‌ ஏரி புயற்காற்றினால்‌ 
கொந்தளித்தது. ஒரு மகா சமுத்திரத்தைப்போல்‌ அலை மோதிக்‌ கொண்டூ காட்சி அளித்தது. 
கொந்தளித்து எழுந்த அலைகள்‌ மின்னல்‌ வெளிச்சத்தில்‌ வெள்ளை வெளேரென்று 
ஜொலித்தபடியால்‌, உண்மையிலேயே திருப்பாற்கடல்‌ என்னும்‌ பெயர்‌ அந்த ஏரிக்கு அச்சமயம்‌ 
மிகவும்‌ பொருத்தமாயிருந்தது. அதே நேரத்தில்‌ குண்டோதரன்‌ நின்ற இடத்துக்குச்‌ சற்றுத்‌ 
தூரத்தில்‌ அவனுடைய உடம்பின்‌ இரத்தத்தையெல்லாம்‌ சுண்டச்‌ செய்யும்படியான இன்னொரு 
பயங்கரத்‌ தோற்றமும்‌ தென்பட்டது. அலைமோதிய ஏரிக்கரையில்‌ கையை உயரத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு நின்ற நாகநந்தி, 'ஹா ஹா' என்று பேய்க்‌ குரலில்‌ சிரித்த சத்தமானது, புயல்‌ 
முழக்கத்தின்‌ ஓசையையும்‌ அலைகளின்‌ ஆரவார ஒலியையும்‌ அடக்கிக்‌ கொண்டு மேலெழுந்தது. 
நாகநந்திக்குப்‌ பக்கத்தில்‌ ஏரிக்கரையைப்‌ பிளந்து கொண்டு ஒரு சிறு கால்வாய்‌ வழியாகத்‌ 
தண்ணீர்‌ ஓட ஆரம்பித்தது. நாகநந்தி அடிகளின்‌ காலடியில்‌ ஒரு மண்வெட்டி கிடந்தது! 
உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
இருளில்‌ ஒரு குரல்‌ 


கணநேரம்‌ ஜொலித்து உலகை ஜோதி வெள்ளத்தில்‌ மூழ்குவித்த மின்னலின்‌ 
ஒளியிலே, புத்த பிக்ஷு ஏரிக்கரையில்‌ நின்று கைகளைத்‌ தூக்கிப்‌ பேய்ச்‌ சிரிப்பு சிரித்த 
காட்சியைக்‌ கண்டதும்‌, சற்று நேரம்‌ குண்டோதரன்‌ பீதியினால்‌ கைகால்களை அசைக்க 
முடியாதவனாய்‌ மரத்தோடு மரமாக நின்றான்‌. பிறகு மனத்தைத்‌ திடப்படுத்திக்கொண்டூ சேற்றில்‌ 
தட்டுத்‌ தடுமாறிக்‌ கரைமேல்‌ நடந்தான்‌. கரையைப்‌ பிளந்து கொண்டு தண்ணீர்‌ ஓடிய இடத்தை 
நோக்கி உத்தேசமாக அவன்‌ நடந்தபோது மறுபடியும்‌ கண்ணைப்‌ பறிக்கும்‌ மின்னல்‌ ஒன்று 
மின்னியது. அதன்‌ ஒளியில்‌, வெட்டப்பட்டிருந்த கால்வாய்‌, முன்னால்‌ பார்த்ததைக்‌ காட்டிலும்‌ 
அகன்றிருப்பதையும்‌, தண்ணீர்‌ முன்னைவிட வேகமாய்க்‌ கரையைப்‌ பிளந்துகொண்டு 
போவதையும்‌ பார்த்தான்‌. புத்த பிக்ஷு நின்ற இடத்தில்‌ அவரைக்‌ காணவில்லை. ஆனால்‌, மண்‌ 
வெட்டி மட்டும்‌ கிடந்த இடத்திலேயே கிடந்தது. 


உடனே குண்டோதரனுடைய மனத்தில்‌ சிறிது தைரியம்‌ உண்டாயிற்று. கால்வாயை 
ஒரே தாண்டாகத்‌ தாண்டி அப்பால்‌ குதித்தான்‌. அக்கரையில்‌ கிடந்த மண்வெட்டியைக்‌ 
கையினால்‌ தடவி எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக மண்ணைச்‌ சரித்து வாய்க்காலில்‌ 
தள்ளத்‌ தொடங்கினான்‌. அப்படி தள்ளிக்கொண்டிருக்கும்போதே 'ஆஹா! இது வீண்‌ 
பிரயத்தனம்‌ போலிருக்கிறதே!' என்ற எண்ணம்‌ அவன்‌ மனத்தில்‌ தோன்றியது. 


அதே சமயத்தில்‌ அவன்‌ கழுத்தண்டை ஏதோ ஸ்பரிச உணர்ச்சி ஏற்படவே, சட்டென்று 
மண்வெட்டியைக்‌ கீழே போட்டுவிட்டு நிமிர்ந்தான்‌. அவன்‌ எதிரே கும்மிருட்டில்‌ 
ஆஜானுபாகுவான ஒரு கரிய உருவம்‌ நின்றது. அது புத்த பிக்ஷுவின்‌ உருவந்தான்‌ என்பதையும்‌, 
அவர்‌ தமது இரும்புக்‌ கைகளால்‌ தன்னுடைய கழுத்தைப்‌ பிடித்துநெறிக்க முயல்கிறார்‌ 
என்பதையும்‌ ஒரு கணத்தில்‌ தெரிந்துகொண்டான்‌. குண்டோதரனுடைய வஜ்ரக்‌ கைகள்‌ புத்த 


66 


பிக்ஷுவின்‌ கை மணிக்கட்டுகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டன. மறுகணத்தில்‌ குண்டோதரனுடைய 
தலைக்கு மேலே நாகநந்தி பிக்ஷுவின்‌ பேய்ச்‌ சிரிப்பு மீண்டும்‌ ஒலித்தது. 


இடையிடையே வானத்தைக்‌ கிழித்துக்கொண்டு தோன்றி மறைந்த மின்னல்‌ 
வெளிச்சத்தினால்‌ இன்னும்‌ கன்னங்கரியதாகத்‌ தோன்றிய காரிருளில்‌, விளிம்பு வரை தண்ணீர்‌ 
ததும்பி அலை மோதிக்கொண்டிருந்த ஏரிக்கரையில்‌, கணத்துக்குக்‌ கணம்‌ அகன்று வந்த 
உடைப்புக்கு அருகில்‌, குள்ள உருவமுடைய குண்டோதரனுக்கும்‌ நெடிதுயர்ந்து நின்ற புத்த 
பிக்ஷுவுக்குமிடையே பிடிவாதமான மல்யுத்தம்‌ ஆரம்பமாயிற்று. அந்த விசித்திரமான துவந்த 
யுத்தம்‌ கால்‌ நாழிகை நேரம்‌ நடந்திருக்கலாம்‌. அப்போது, கரையில்‌ மோதிய ஏரி அலைகளின்‌ 
'ஓ' என்ற சத்தம்‌, கரையைப்‌ பிளந்துகொண்டு அப்பால்‌ விழுந்த பிரவாகத்தின்‌ 'ஹோ' என்ற 
சத்தம்‌, வரவர வலுத்துக்‌ கொண்டிருந்த 'சோ' என்ற மழைச்‌ சத்தம்‌, 'விர்‌' என்று அடித்த 
புயற்காற்றில்‌ மரங்கள்‌ பிசாசுகளைப்போல்‌ ஆடிய மர்மச்‌ சத்தம்‌ ஆகிய இந்த நானாவிதப்‌ 
பேரொலிகளையும்‌ அடக்கிக்கொண்டு, "குண்டோதரா! குண்டோதரா!! என்ற கம்பீரமான குரல்‌ 
கேட்டது. 


துவந்துவ யுத்தம்‌ செய்த இருவரும்‌ ஒரு கணம்‌ ஸ்தம்பித்து நின்றார்கள்‌. ஆனால்‌, 
அவர்களுடைய கைப்பிடி மட்டும்‌ நழுவவில்லை. அது யாருடைய குரல்‌ என்று குண்டோதரன்‌ 
சிந்தித்தான்‌. அசோகபுரத்திலிருந்து வரும்போது, தனக்குப்‌ பின்னாலும்‌ குதிரையடிச்‌ சத்தம்‌ 
கேட்டது அவனுக்கு நினைவு வந்தது. "குண்டோதரா! சண்டையை நிறுத்து! உடைப்பை அடக்க 
முயலாதே! வீண்வேலை! ஓடிப்போய்‌ ஆயனரையும்‌ சிவகாமியையும்‌ காப்பாற்று! நான்‌ 
சொல்லுவது காதில்‌ விழுகிறதா?" அந்தக்‌ குரல்‌ தன்‌ எஜமானருக்கும்‌ எஜமானரின்‌ குரல்‌ என்று 
குண்டோதரன்‌ அறிந்துகொண்டான்‌. "விழுந்தது, பிரபு! ஆக்ஞை!" என்று கூவினான்‌. 


குண்டோதரன்‌ மறு குரல்‌ கொடுத்தானோ இல்லையோ, இன்னொரு பெரிய மின்னல்‌ 
ஆயிரம்‌ சூரியன்‌ ஒளியை ஒத்துக்‌ கண்களைக்‌ குருடாக்கிய மின்னல்‌ மின்னியது! அடுத்தாற்போல்‌ 
ஒரு பேரிடி இடிக்கப்‌ போகிறதென்பதைக்‌ குண்டோதரன்‌ உணர்ந்தான்‌. "இடி முழக்கம்‌ கேட்ட 
நாகம்‌ போல்‌" என்னும்‌ பழமொழி அச்சமயம்‌ அவனுக்கு ஞாபகம்‌ வந்தது. பிக்ஷுவின்‌ கை 
மணிக்கட்டுகளை அவன்‌ இன்னும்‌ கெட்டியாகப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. அவன்‌ எதிர்பார்த்தது 
போலவே இடி இடித்தது. அண்ட பகிரண்டங்கள்‌ எல்லாம்‌ இடித்து தடதடவென்று தலையிலே 
விழுவதுபோல இடித்தது. இடி இடித்து நின்றதும்‌ குண்டோதரனுடைய காதில்‌ அதற்கு 
முன்னால்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த அலைச்‌ சத்தம்‌, மழைச்‌ சத்தம்‌ எல்லாம்‌ ஓய்ந்து 'கொய்‌' என்ற 
சப்தம்‌ மட்டும்‌ ஒலித்துக்‌ கொண்டிருந்தது. "ஐயோ! காது செவிடாகி விட்டதா, என்ன?' என்று 
குண்டோதரன்‌ ஒரு கணம்‌ எண்ணமிட்டான்‌. ஆனால்‌, அதே இடிச்‌ சத்தம்‌ காரணமாக 
நாகநந்தியின்‌ பிடி தளர்ந்திருக்கிறது என்பதை அவன்‌ தேக உணர்ச்சி சொல்லிற்று. 
அவ்வளவுதான்‌! தன்னுடைய வஜ்ர சரீரத்தின்‌ முழுப்பலத்தையும்‌ பிரயோகித்துப்‌ பிக்ஷுவை ஒரு 
தள்ளு தள்ளினான்‌. 


ஏரிக்‌ கரையின்‌ அப்புறத்தில்‌ பிக்ஷு உருண்டு உருண்டு போய்‌ கீழே உடைப்புத்‌ 
தண்ணீர்‌ பிய்த்துக்‌ கொண்டிருந்த பள்ளத்தில்‌ தொப்பென்று விழுந்ததைக்‌ குண்டோதரன்‌ 
கண்டான்‌. உடனே, ஒரு பெரிய அதிசயம்‌ அவனைப்‌ பற்றிக்‌ கொண்டது. மின்னல்‌ 
இல்லாதபோது புத்த பிக்ஷு கரையிலிருந்து உருண்டு பள்ளத்திலே விழுந்தது அவனுக்கு எப்படி 
தெரிந்தது? ஆஹா! இதென்ன வெளிச்சம்‌? குண்டோதரன்‌ சுற்று முற்றும்‌ பார்த்தான்‌. சற்றுத்‌ 
தூரத்தில்‌ ஒரு பனைமரம்‌ உச்சியில்‌ பற்றி எரிவதைக்‌ கண்டான்‌. ஆ! அந்த மரத்தின்‌ மேல்‌ இடி 
விழுந்து தீப்பிடித்துக்‌ கொண்டிருக்கிறது வெளிச்சத்திற்குக்‌ காரணம்‌ அதுதான்‌! 


பற்றி எரிந்த பனை மரத்தின்‌ வெளிச்சத்தில்‌ குண்டோதரன்‌ இன்னும்‌ சில காட்சிகளைக்‌ 
கண்டான்‌. அந்தப்‌ பனைமரத்தைத்‌ தாண்டி ஒரு குதிரை அதிவேகமாய்ப்‌ 
போய்க்கொண்டிருந்தது. அந்தக்‌ குதிரை மேலிருந்தவர்தான்‌ சற்று முன்னால்‌ தனக்குக்‌ குரல்‌ 
கொடுத்தவர்‌ என்பதை உணர்ந்தான்‌. ஏரியின்‌ ஓரமாக இன்னொரு மரத்தில்‌ நாகநந்தி பிக்ஷு 
வந்த குதிரை கட்டப்பட்டிருப்பதையும்‌ கண்டான்‌. அதற்கு மேல்‌ வேறொன்றையும்‌ பார்க்கக்‌ 


67 


குண்டோதரன்‌ விரும்பவில்லை. அந்தக்‌ குதிரை இருந்த இடத்தை நோக்கிப்‌ பாய்ந்து 
சென்றான்‌. நடுவில்‌ கால்‌ சறுக்கிக்‌ கீழே விழுந்ததைக்‌ கூட அவன்‌ பொருட்படுத்தவில்லை. 


மரத்திலிருந்து குதிரையை அவிழ்த்துவிட்டு, அதன்மேல்‌ குண்டோதரன்‌ ஏறினானோ 
இல்லையோ, பனைமரத்து வெளிச்சமும்‌ அணைந்து விட்டது. அதுவரையில்‌ சிறு தூறலாக 
இருந்தது அப்போது பெருமழையாக மாறியது. எத்தனையோ பெருமழையைக்‌ குண்டோதரன்‌ 
பார்த்ததுண்டு. ஆனால்‌ அன்றைய இரவு பெய்த மழை மாதிரி அவன்‌ பார்த்ததேயில்லை. வானம்‌ 
பொத்துக்‌ கொண்டு, அதற்கு மேலே தங்கியிருந்த தண்ணீர்‌ தொடதொடவென்று கொட்டுவது 
போல்‌ மழை கொட்டிற்று. 


"ஆஹா! ஏரி உடைப்புக்கும்‌ இந்தப்‌ பெரு மழைக்கும்‌ பொருத்தந்தான்‌. நல்ல நாள்‌ 
பார்த்துத்தான்‌ நாகநந்தி திருப்பாற்கடலை வெட்டிவிட்டார்‌!" என்று குண்டோதரன்‌ எண்ணிக்‌ 
கொண்டான்‌. "எப்படியும்‌ இந்த ஏரி வெள்ளம்‌ அசோகபுரம்‌ போய்ச்‌ சேர்வதற்கு முன்னால்‌ நாம்‌ 
போய்ச்‌ சேரவேண்டும்‌" என்று தீர்மானித்தான்‌. ஆனால்‌, அந்தத்‌ தீர்மானத்தை அவனால்‌ 
நிறைவேற்ற முடியவில்லை. அந்த இருளிலும்‌, மழையிலும்‌ குண்டோதரன்‌ வழி கண்டுபிடித்துக்‌ 
குதிரையை நடத்திக்கொண்டு அசோகபுரம்‌ போய்ச்‌ சேர்வதற்கு வெகுநேரம்‌ முன்னாலேயே 
ஏரிக்‌ கரை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம்‌ உடைத்துக்‌ கொண்டு வெள்ளம்‌ பிரளயமாக ஓடத்‌ 
தொடங்கி அசோகபுரத்தையும்‌ அடைந்துவிட்டது. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
"மாமல்லர்‌ எங்கே?" 


குண்டோதரனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டுக்‌ குதிரை மேல்‌ விரைந்து சென்ற மனிதர்‌ 
யார்‌ என்பதை நேயர்கள்‌ ஊகித்துத்‌ தெரிந்துகொண்டிருப்பார்கள்‌. சிற்பம்‌, சித்திரம்‌, சங்கீதம்‌ 
முதலான லளித கலைகளில்‌ வல்லவராயிருந்தது போலவே யுத்தத்‌ தந்திரக்‌ கலையிலும்‌ தேர்ச்சி 
பெற்றவரும்‌, மாறுவேடம்‌ பூணுவதில்‌ நிகரற்ற சாமர்த்தியம்‌ வாய்ந்தவரும்‌, வாதாபியின்‌ சமுத்திரம்‌ 
போன்ற சைனியத்தை வடபெண்ணைக்‌ கரையில்‌ எட்டு மாதம்‌ நிறுத்தி வைத்தவருமான 
மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திதான்‌. காஞ்சிக்‌ கோட்டையிலிருந்து வடதிசையை நோக்கிக்‌ 
கிளம்பியது முதல்‌ மகேந்திர பல்லவர்‌ கையாண்ட யுத்த தந்திரங்கள்‌ இதைப்‌ போல்‌ பல 
சரித்திரங்கள்‌ எழுதுவதற்குப்‌ போதுமானவையாகும்‌. நாகநந்தி என்னும்‌ புத்த பிக்ஷுவின்‌ வேஷம்‌ 
பூண்டிருந்தவர்‌ புலிகேசியின்‌ அந்தரங்க நம்பிக்கைக்குப்‌ பாத்திரமான ஒற்றர்‌ என்று அவர்‌ 
ஊகித்திருந்தார்‌. அதைப்‌ பரஞ்சோதி கொண்டு போன ஓலையிலிருந்து உறுதிப்படுத்திக்‌ 
கொண்டார்‌. நாகநந்தியின்‌ கையெழுத்தையும்‌ இலச்சினையையும்‌ மேற்படி ஓலையிலிருந்து 
தெரிந்து கொண்டது அவருக்குப்‌ பல விதங்களிலும்‌ உபயோகமாக இருந்தது. அந்த 
உபயோகங்களில்‌ ஒன்றுதான்‌, பல்லவ ராஜ்யத்தின்‌ எல்லைப்புறத்தில்‌ காத்திருந்த கங்கநாட்டுத்‌ 
துர்விநீதனை அவசரமாகக்‌ காஞ்சி மாநகரை நோக்கி முன்னேறச்‌ செய்தது. 


புலிகேசியின்‌ மாபெரும்‌ சைனியத்திற்குப்‌ பின்வாங்கிக்‌ காஞ்சிக்‌ கோட்டைக்குத்‌ 
திரும்பி வந்து கொண்டிருந்த மகேந்திர பல்லவர்‌ தாம்‌ கோட்டைக்குள்‌ புகுந்து கொள்வதற்கு 
முன்னால்‌ ஒரு பெரு வெற்றியடைந்து பல்லவ வீரர்களுக்கும்‌ பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும்‌ 
மக்களுக்கும்‌ உற்சாகம்‌ ஊட்டவேண்டுமென்று தீர்மானித்தார்‌. போருக்குத்‌ துடிதுடித்துக்‌ 
கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தியின்‌ ஆத்திரத்துக்கு ஒரு போக்குக காட்டவும்‌ இந்தச்‌ 
சந்தர்ப்பத்தைச்‌ சக்கரவர்த்தி பயன்படூத்திக்கொள்ள விரும்பினார்‌. எனவே, நாகநந்தி எழுதியது 
போல்‌ துர்விநீதனுக்கு உடனே காஞ்சியை நோக்கி முன்னேறும்படி ஓலை எழுதி அனுப்பினார்‌. 
அதைப்‌ பார்த்துவிட்டே துர்விநீதன்‌ தன்‌ சிறிய சைனியத்துடன்‌ காஞ்சியை நோக்கி விரைந்து 
வந்தான்‌. 


68 


குண்டோதரன்‌ கொடுத்த ஓலையைப்‌ படித்ததும்‌ நாகநந்திக்கு ஏற்பட்ட அளவில்லாத 
வியப்பையும்‌ நேயர்கள்‌ கவனித்திருப்பார்கள்‌. அவருடைய ஓலையின்படி முன்னேறி வருவதாக 
துர்விநீதன்‌ அதில்‌ எழுதியிருந்தபடியால்‌, தாம்‌ அத்தகைய ஓலை ஒன்றும்‌ அனுப்பவில்லை, இதில்‌ 
ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறதென்று தீர்மானித்துக்‌ கொண்டு நாகநந்தி குண்டோதரன்‌ 
கொண்டு வந்த குதிரையில்‌ ஏறிச்‌ சென்று புள்ளலூர்ப்‌ போர்க்களத்தை அடைந்தார்‌. 
அதற்குள்ளாக, கங்கநாட்டூச்‌ சைனியம்‌ தோல்வி அடைந்து சேனாவீரர்கள்‌ சிதறி ஓட ஆரம்பித்து 
விட்டார்கள்‌. அந்த நிலைமையில்‌, துர்விநீதனுடைய உயிரைக்‌ காப்பாற்றுவது ஒன்றுதான்‌ தாம்‌ 
செய்யக்கூடியது என்பதை உணர்ந்த நாகநந்தி, அவனைத்‌ தம்முடன்‌ அழைத்துக்கொண்டு 
தெற்குத்‌ திசையை நோக்கி விரைந்து ஓடினார்‌. 


இந்தப்‌ புள்ளலூர்‌ யுத்தத்தில்‌ மாமல்லரையும்‌ பரஞ்சோதியையுமே முழுதும்‌ நம்பி 
மகேந்திர பல்லவர்‌ விட்டுவிடவில்லை. பொறுக்கி எடுத்த ஆயிரம்‌ குதிரை வீரர்களுடன்‌ 
புள்ளலூர்ப்‌ போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்தார்‌. எதிர்பாராத இடத்தில்‌ எதிர்பாராத சமயத்தில்‌ 
வந்து தாக்கியபடியால்‌, கங்கர்‌ படை பீதியடைந்து ஓடலாயிற்று. புதிதாக வந்த குதிரைப்படைத்‌ 
தலைவன்‌ வஜ்ரபாகுவை மாமல்லர்‌ சந்தித்தபோது, அந்த வீரன்தான்‌ தம்‌ தந்தையென்று 
அறிந்தார்‌. அதனால்‌ அவருடைய ஆத்திரம்‌ அதிகமாயிற்று. இந்த ஒரு போரிலாவது தம்மை 
முழுதும்‌ நம்பி விட்டுவிடக்‌ கூடாதா என்று தந்தையிடம்‌ சண்டை பிடித்த பிறகு, சிதறி ஓடும்‌ 
கங்கர்‌ படையைத்‌ துரத்திச்‌ சென்று நிர்மூலமாக்க அனுமதி கேட்டார்‌. ஒரு நிபந்தனையுடன்‌ 
சக்கரவர்த்தி அதற்கு அனுமதி கொடுத்தார்‌. அந்த நிபந்தனை என்னவென்றால்‌, 
'தென்பெண்ணை நதி வரையில்‌ எதிரிகளைத்‌ துரத்திச்‌ செல்லலாம்‌; நதியைக்‌ கடந்து அப்பால்‌ 
போகக்‌ கூடாது' என்பதுதான்‌. எதிரிகளைத்‌ துரத்திச்‌ செல்லும்படி மாமல்லரைத்‌ தென்‌ 
திசைக்கு அனுப்பிவிட்டு மகேந்திரர்‌ திரும்பி போய்விடவில்லையென்பதைச்‌ சென்ற 
அத்தியாயத்தில்‌ பார்த்தோம்‌. நாகநந்தியின்‌ கொடூரச்‌ சூழ்ச்சிகளை எதிர்ப்பதற்குக்‌ 
கள்ளங்கபடமற்ற இளம்‌ பிள்ளையான மாமல்லரையே நம்பி விட்டுவிட முடியுமா? 


குண்டோதரனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டுக்‌ கிளம்பிய மகேந்திர பல்லவர்‌, 
இருட்டையும்‌ புயலையும்‌ பெரு மழையையும்‌ பொருட்படூத்தாமல்‌ தென்கிழக்குத்‌ திசையை 
நோக்கிச்‌ சென்றார்‌. உதயமாவதற்கு ஒரு ஜாமம்‌ இருக்கும்‌ போது, தென்பெண்ணை நதிக்‌ 
கரையை அடைந்தார்‌. அப்போது மழையின்‌ வேகம்‌ குறைந்து வானத்தில்‌ மேகங்கள்‌ கலைந்து 
நட்சத்திரங்கள்‌ கூடத்‌ தெரிந்தன. அந்த இலேசான வெளிச்சத்தில்‌ நதியும்‌ நதிக்கரையும்‌ 
அப்போது அளித்த காட்சியை வர்ணிப்பது இயலாத காரியம்‌. நதியின்‌ இரு கரையையும்‌ 
தொட்டுக்கொண்டு 'ஹோ' என்ற இரைச்சலுடன்‌ நொங்கும்‌ நுரையுமாகப்‌ பிரவாகம்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தது. நேற்று அல்லது முந்தைய தினமாயிருந்தால்‌ அத்தகைய பெரும்‌ பிரவாகம்‌ 
கூடச்‌ சற்றுத்‌ தூரத்திலிருந்த பார்வைக்கு தெரிந்திராது. அடர்ந்த தோப்புகளினால்‌ அது 
மறைக்கப்பட்டிருக்கும்‌, ஆனால்‌ இப்போது நதிக்கரையில்‌ நெருங்கி வளர்ந்திருந்த அவ்வளவு 
விருட்சங்களும்‌ முறிந்து விழுந்து கிடந்தன! 


மகேந்திரர்‌ நதிக்கரையை நெருங்கியதும்‌, முறிந்து விழுந்து கிடந்த மரங்களுக்கு 
மத்தியிலிருந்து குதிரை ஒன்று வெளியே வந்தது அதன்‌ மேல்‌ இருந்தவன்‌ சத்ருக்னன்‌. "பிரபு! 
இன்றிரவு நான்‌ பட்ட கவலை என்றைக்கும்‌ பட்டதில்லை. தங்களைத்‌ தனியே அனுப்பிய 
என்னுடைய அறிவீனத்தை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டுக்‌ கொண்டிருந்தேன்‌. இந்தப்‌ 
புயலிலும்‌ மழையிலும்‌ தாங்கள்‌ எப்படி வழி கண்டுபிடித்து வந்து சேர்ந்தீர்கள்‌?" என்றான்‌ 
சத்ருக்னன்‌. "நானும்‌ எத்தனையோ இரவுகளைப்‌ பார்த்திருக்கிறேன்‌, சத்ருக்னா! ஆனால்‌ 
இன்றைய இரவைப்‌ போன்ற பயங்கரத்தைக்‌ கண்டதில்லை. போகட்டூம்‌, நீ இங்கே 
காத்திருந்ததில்‌ பயன்‌ உண்டா?" என்று மகேந்திர பல்லவர்‌ கேட்டார்‌. 


"ஆம்‌, பிரபு! இங்கேதான்‌ அவர்கள்‌ நதியைக்‌ கடந்து சென்றார்கள்‌" என்றான்‌ 
சத்ருக்னன்‌. "துர்விநீதன்‌ இருந்தானா? பார்த்தாயா?" "வெகு சமீபத்தில்‌ நின்று பார்த்தேன்‌; 
துர்விநீதன்‌ யானை மீதிருந்தான்‌. மற்றவர்கள்‌ ஏழெட்டுப்‌ படகுகளில்‌ சென்றார்கள்‌. அப்போது 


69 


புயல்‌ ஆரம்பிக்கவில்லை கிட்டத்தட்ட அவர்கள்‌ அக்கரையை அடைந்தபோதுதான்‌ காற்று 
ஆரம்பித்தது. கரை ஓரம்‌ போய்விட்டபடியால்‌ தட்டுத்‌ தடுமாறிக்‌ கரையேறிவிட்டார்கள்‌. 
அப்போது நதியில்‌ பிரவாகமும்‌ இவ்வளவு இல்லை. 


"நீ சொன்ன இடத்துக்குத்தான்‌ அவர்கள்‌ போயிருக்கவேண்டும்‌. பின்னால்‌ படகு 
ஒன்றும்‌ விட்டுவிட்டுப்‌ போகவில்லையா?" "ஒரு படகை விட்டுப்‌ போனார்கள்‌ அதை நீங்களும்‌ 
நானும்‌ எடுத்துக்கொண்டு போய்ப்‌ பிக்ஷுவைத்‌ திண்டாடச்‌ செய்யலாமென்று நினைத்தேன்‌. 
ஆனால்‌ புயல்‌ நம்மையும்‌ திண்டாட விட்டுப்‌ படகை அடித்துக்கொண்டு போய்‌ விட்டது!" 
"நல்லதாய்ப்‌ போயிற்று, சத்ருக்னா! துர்விநீதனைத்‌ தொடர இப்போது அவகாசமில்லை. 
அதைவிட முக்கியமான வேலை இருக்கிறது. மாமல்லனும்‌ பரஞ்சோதியும்‌ எங்கே 
இறங்கியிருக்கிறார்கள்‌ என்று தெரிந்துகொண்டாயல்லவா?" 


"இந்த நதிக்கரையில்தான்‌ கிழக்கே அரை காத தூரத்தில்‌ இருக்கிறார்கள்‌. ஆ! 
இந்தப்‌ பெரும்‌ புயலில்‌ அவர்கள்‌ என்ன பாடுபட்டார்களோ; தெரியவில்லை!" "உடனே அவர்கள்‌ 
இருக்குமிடம்‌ போகவேண்டும்‌. பொழுது விடிவதற்குள்‌ அவர்கள்‌ தென்‌ பெண்ணையைக்‌ கடந்து 
விட வேண்டும்‌. உன்‌ குதிரையின்‌ உடம்பில்‌ சக்தி இன்னும்‌ இருக்கிறதா, சத்ருக்னா? என்‌ 
குதிரை ரொம்பவும்‌ தளர்ந்து விட்டது." "என்‌ குதிரை இன்னும்‌ போகும்‌ பிரபு! இதன்மேல்‌ ஏறிப்‌ 
போங்கள்‌, நான்‌ இங்கேயே இருக்கிறேன்‌" "இல்லை, இரண்டு பேருந்தான்‌ போகவேண்டும்‌..." 
"பிக்ஷு இங்கு வந்தால்‌...?" "பிக்ஷு இங்கு வரமாட்டார்‌, சத்ருக்னா! நிச்சயமாக இன்னும்‌ சில 
நாளைக்கு வரமாட்டார்‌." "ஏன்‌ பிரபு!" "உன்‌ சீடன்‌ குண்டோதரன்‌ அவரைத்‌ தூக்கித்‌ 
திருப்பாற்கடல்‌ உடைப்பில்‌ போட்டுவிட்டான்‌!" "என்ன? என்ன?" "அதோ அந்தச்‌ சத்தம்‌ உன்‌ 
காதில்‌ விழுகிறதா, சத்ருக்னா?"' 


"சத்ருக்னன்‌ உற்றுக்‌ கேட்டுவிட்டு, "ஆம்‌ பிரபு! சமுத்திர கோஷம்‌ மாதிரி இருக்கிறது! 
மறுபடியும்‌ மழையா?" என்றான்‌. "மழைச்‌ சத்தம்‌ அப்படியிராது திருப்பாற்கடல்‌ உடைத்துக்‌ 
கொண்டு விட்டது. நாளைப்‌ பொழுது போவதற்குள்‌ வராக நதியிலிருந்து தென்பெண்ணை 
வரையில்‌ ஒரே பிரளயந்தான்‌!" "ஐயையோ? மாமல்லர்‌...?" என்று அலறினான்‌ சத்ருக்னன்‌. "வா! 
போகலாம்‌! மாமல்லனையும்‌ பரஞ்சோதியையும்‌ எச்சரித்துக்‌ காப்பாற்றலாம்‌!" என்றார்‌ 
மகேந்திரர்‌. "சுவாமி, குண்டோதரன்‌?" "குண்டோதரன்‌ திருப்பாற்கடல்‌ உடைப்பை அடைக்க 
முயற்சி செய்தான்‌. அது முடியாத காரியம்‌; 'ஓடிப்போய்‌ ஆயனரையும்‌ சிவகாமியையும்‌ காப்பாற்று' 
என்று எச்சரிக்கை செய்துவிட்டு வந்தேன்‌, என்ன செய்தானோ?" "ஆஹா! அவர்கள்‌ வேறு 
அகப்பட்டுக்‌ கொண்டார்களா? இன்றைக்கு உண்மையிலேயே மிகப்‌ பயங்கரமான இரவுதான்‌!" 
என்று சத்ருக்னன்‌ கூறி குதிரையைப்‌ போகும்படி முடுக்கினான்‌. "இது பயங்கரமான 
இரவானாலும்‌ ஒரு பயன்‌ கிடைத்தது சத்ருக்னா! புலிகேசியை வெல்வதற்கு இன்னொரு 
ஆயுதத்தைக்‌ கண்டுபிடித்தேன்‌!" என்றார்‌ சக்கரவர்த்தி. "பிரபு தாங்கள்‌ உண்மையிலேயே 
விசித்திர சித்தர்தான்‌!"' என்று சத்ருக்னன்‌ வியப்புடன்‌ கூறினான்‌. 


இரு குதிரைகளும்‌ நதிக்கரையோரமாகக்‌ கிழக்குத்‌ திசையை நோக்கிச்‌ சென்றன. 
வழியெல்லாம்‌ முறிந்து கிடந்த மரங்களைத்‌ தாண்டிப்‌ போவதில்‌ அவர்களுக்கு எவ்வளவோ சிரமம்‌ 
ஏற்பட்டது. எனினும்‌, பொழுது புலரும்‌ சமயத்தில்‌ அவர்கள்‌ பல்லவ சைனியத்தின்‌ பாசறையை 
வந்தடைந்தார்கள்‌. அல்லோல கல்லோலமாய்க்‌ கிடந்த அந்தப்‌ பாசறையில்‌ நுழைந்ததும்‌, 
பல்லவ வீரர்களுக்கெல்லாம்‌ வந்திருப்பவர்‌ மகேந்திர சக்கரவர்த்தி என்பது தெரிந்து விடவே, 
பலமான ஜயகோஷம்‌ எழுந்தது. மகேந்திரர்‌, தளபதி பரஞ்சோதியைப்‌ பார்த்தவுடனே, 
அவருக்குப்‌ பேச இடங்கொடாமல்‌, "தளபதி! உடனே புறப்பட வேண்டும்‌. இன்னும்‌ ஒரு 
நாழிகைக்குள்‌ தென்‌ பெண்ணையைக்‌ கடந்து அக்கரை போகவேண்டும்‌. நீந்தத்‌ தெரிந்தவர்கள்‌ 
நீந்தட்டும்‌, நீந்தத்‌ தெரியாதவர்கள்‌ மரம்‌ மட்டை எதையாவது பிடித்துக்கொள்ளட்டும்‌! 
குதிரைகள்‌, யானைகள்‌ எல்லாவற்றையும்‌ ஆற்றில்‌ அடித்து விடுங்கள்‌ ஆயுதங்கள்‌, சாமக்ரியைகள்‌ 
எது போனாலும்‌ போகட்டும்‌; மனிதர்கள்‌ பிழைத்தால்‌ போதும்‌!" என்றார்‌. இந்த விசித்திரமான 
கட்டளையைக்‌ கேட்டுத்‌ திகைத்து நின்ற பரஞ்சோதியைப்‌ பார்த்து, "ஓஹோ! காரணம்‌ 
தெரியவேண்டுமா? திருப்பாற்கடல்‌ உடைத்துக்கொண்டு விட்டது! அதோ வினாடிக்கு வினாடி 


70 


அதிகமாகும்‌ கோஷத்தைக்‌ கேளும்‌; இன்னும்‌ ஒரு ஜாமத்திற்குள்ளே வெள்ளம்‌ இங்கே வந்து 
விடும்‌!" என்றார்‌. பரஞ்சோதியின்‌ முகத்தில்‌ அப்போது சொல்ல முடியாத பீதி தோன்றியது. 
"பிரபு...பிரபு!.."" என்று மேலே பேச முடியாமல்‌ அவர்‌ தயங்கி நிற்பதைக்‌ கண்டு, "என்ன விசேஷம்‌, 
தளபதி! மாமல்லன்‌ எங்கே?" என்று சக்கரவர்த்தி கேட்டார்‌. "நேற்று இருட்டிய பிறகு 
அசோக புரத்துக்குப்‌ புறப்பட்ட்ப்‌ போனார்‌ பிரபு! அங்கே...அங்கே..." என்று மேலும்‌ 
சொல்வதற்குப்‌ பரஞ்சோதி தயங்கினார்‌. "தெரிந்து கொண்டேன்‌, தளபதி! அசோகபுரத்திலே 
ஆயனர்‌ இருக்கிறார்‌; அந்தச்‌ சிற்ப சக்கரவர்த்தியைப்‌ பார்ப்பதற்காகக்‌ குமார சக்கரவர்த்தி 
புறப்பட்டுப்‌ போனார்‌! நல்லது. மாமல்லனைக்‌ காப்பாற்றும்‌ பொறுப்பு இனி நமக்கு இல்லை; அது 
ஏகாம்பரநாதனுடைய பொறுப்பு! இங்குள்ள மற்றப்‌ போர்‌ வீரர்களை நாம்‌ காப்பாற்ற 
முயல்வோம்‌!" என்றார்‌ மகேந்திரர்‌. மாமல்லரைப்‌ பற்றிய அநாவசியமான கவலை நமது 
வாசகர்களையும்‌ பீடிக்காமலிருக்கும்‌, பொருட்டு அச்சமயம்‌ அவர்‌ எங்கே இருந்தார்‌ என்பதைச்‌ 
சொல்லிவிட விரும்புகிறோம்‌. கிழக்கு வெளுத்துப்‌ பொழுது புலரத்‌ தொடங்கியிருந்த அந்த 
நேரத்தில்‌ அசோகபுரத்துப்‌ புத்த விஹாரத்தின்‌ அருகில்‌, மாமல்லர்‌ ஏறியிருந்த குதிரையானது 
பெருகிவந்த எதிர்‌ வெள்ளத்திலே நீந்தித்‌ திணறிக்‌ கொண்டிருந்தது. விஹாரத்தின்‌ மேல்‌ 
தளத்திலே ஆயனரும்‌ சிவகாமியும்‌ சிவகாமியின்‌ அத்தையும்‌ நின்று ஆவலுடனும்‌ கவலையுடனும்‌ 
அவருடைய வருகையை நோக்கிக்‌ கொண்டிருந்தனர்‌. ரதியும்‌ சுகப்‌ பிரம்ம ரிவியுங்கூட அங்கே 
காணப்பட்டனர்‌. அதே சமயத்தில்‌ நீர்‌ சூழ்ந்த புத்த விஹாரத்தின்‌ ஓரமாகப்‌ பானைத்‌ 
தெப்பத்தில்‌ குண்டோதரன்‌ வந்து கொண்டிருந்தான்‌. வீதியிலும்‌ மற்றும்‌ சுற்றுப்புறமெங்கும்‌ 
வெள்ளம்‌ சுழித்துக்‌ கொம்மாளமிட்டு அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்ததுடன்‌ கணத்துக்குக்‌ 
கணம்‌ பெருகிக்‌ கொண்டுமிருந்தது. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


இருபத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
சுகரிஷியின்‌ வரவேற்பு 


அதிசயமான பயங்கர சம்பவங்கள்‌ நிகழ்ந்த அன்றிரவில்‌, அசோகபுரத்துப்‌ பாழடைந்த 
புத்த விஹாரத்தில்‌ என்ன நடந்தது என்று இப்போது பார்ப்போம்‌. அந்த விஹாரத்தில்‌ 
தன்னந்தனியாக வசித்து வந்த வயோதிக பிக்ஷு இருண்ட சைத்யத்தில்‌ நாகநந்தியுடன்‌ பேசி 
விட்டுத்‌ திரும்பி வந்தவுடனேயே, ஆயனரிடம்‌ அங்கிருந்து உடனே புறப்பட்டுச்‌ செல்வது நலம்‌ 
என்று பிரஸ்தாபித்தார்‌. சிவகாமியை அழைத்து ஆயனர்‌ கேட்டபோது, சிவகாமி ஒரே 
பிடிவாதமாக அங்கிருந்து கிளம்ப முடியாதென்று சொல்லி விட்டாள்‌. அங்கே சண்டை 
நடக்கலாமென்று பிக்ஷு சொன்னது அங்கே இருப்பதற்கு அவளுடைய ஆவலை 
அதிகமாக்கிற்று. அப்படி நடக்கும்‌ சண்டையைக்‌ கண்ணாலே பார்க்க வேண்டும்‌ என்ற 
விசித்திரமான ஆசை அவள்‌ உள்ளத்தில்‌ உதித்தது. அந்த ஆசையின்‌ மூலகாரணம்‌ மாமல்லர்‌ 
போர்க்களத்திலே நிகழ்த்தும்‌ வீரச்‌ செயல்களைப்‌ பார்க்கவேண்டுமென்பதுதான்‌. அவளுடைய 
கற்பனைக்‌ கண்ணின்‌ முன்னால்‌ போர்க்களக்‌ காட்சிகள்‌ தென்படலாயின. நாலாபுறமும்‌ சூழ்ந்து 
வரும்‌ எதிரிகளுக்கு மத்தியில்‌ மாமல்லர்‌ தன்னந்தனியாக நின்று வாளைச்‌ சுழற்றி எதிரிகளின்‌ 
தலைகளை வெட்டி வீழ்த்துவதுபோல்‌ அவள்‌ கற்பனை செய்து கொள்வாள்‌. மறுகணம்‌ அந்தக்‌ 
கற்பனைக்‌ காட்சியின்‌ கோரத்தைக்‌ காணச்‌ சகியாமல்‌, மனத்தை விட்டூ அக்காட்சியை அகற்றி 
விட முயல்வாள்‌. 


இரவு ஒரு ஜாமம்‌ ஆனபிறகு மறுபடியும்‌ அந்த வயோதிக பிக்ஷு ஓடிவந்து, "அபாயம்‌, 
அபாயம்‌! உடனே கிளம்புங்கள்‌! இல்லாவிட்டால்‌, தப்பிப்‌ பிழைக்க முடியாது!" என்று உரத்த 
குரலில்‌ பரபரப்புடன்‌ கூறினார்‌. "அடிகளே! இன்னும்‌ என்ன புது அபாயம்‌ நமக்கு வரப்போகிறது 
?" என்று ஆயனர்‌ அவநம்பிக்கையுடன்‌ கேட்டார்‌. "இங்கே யுத்தம்‌ நடக்கலாமென்று நான்‌ 
முன்னே சொன்னது. உண்மையைச்‌ சொன்னால்‌ ஒருவேளை நீங்கள்‌ நம்பமாட்டீர்கள்‌ என்றுதான்‌. 
திருப்பாற்கடல்‌ ஏரி உடைத்துக்‌ கொள்ளும்‌ போலிருக்கிறதென்று கேள்விப்பட்டேன்‌. அதனால்‌ 


71 


தான்‌ போய்விடலாமென்று யோசனை சொன்னேன்‌ இப்போது உண்மையாகவே ஏரி உடைத்து 
க்கொண்டு விட்டது உடனே கிளம்புங்கள்‌!" என்றார்‌. 


"சுவாமி! ஏரி உடைத்துக்கொண்டால்‌ என்ன? அதற்காக நாம்‌ ஏன்‌ ஓடவேண்டும்‌!" 
என்று சிவகாமி சாவதானமாகக்‌ கேட்டாள்‌. "திருப்பாற்கடல்‌ ஏரியை நீ பார்த்திருந்தால்‌ 
இப்படிச்‌ சொல்லமாட்டாய்‌! நாளைப்‌ பொழுது விடிவதற்குள்‌ இங்கேயெல்லாம்‌ ஒரே 
வெள்ளமாயிருக்கும்‌!'' என்றார்‌ பிக்ஷு. சிவகாமி ஆயனர்‌ பக்கம்‌ திரும்பி, "அப்பா! நான்‌ 
வெள்ளமே பார்த்ததில்லை. நாம்‌ இங்கேயே இருந்து வேடிக்கை பார்க்கலாம்‌ பிக்ஷு 
வேணுமானால்‌ போகட்டும்‌!" என்றாள்‌. 


"பெண்ணே! அறியாமையால்‌ பிதற்றுகிறாய்‌! வெள்ளம்‌ வந்தால்‌ வேடிக்கையாயிராது! 
பனை மர உயரம்‌ பிரம்மாண்டமாக வரும்‌. இந்த விஹாரம்‌, சைத்தியம்‌ எல்லாம்‌ மூழ்கிப்‌ 
போய்விடும்‌ அப்புறம்‌ என்ன வேடிக்கையைப்‌ பார்க்கிறது?" "சுவாமி! அவ்வளவு நிச்சயமாய்ச்‌ 
சொல்லுகிறீர்களே தங்களுக்கு எப்படித்‌ தெரியும்‌?" என்று ஆயனர்‌ கேட்டார்‌. "பத்து வருஷத்து 
க்கு முன்னால்‌ இப்படித்தான்‌ ஒரு தடவை திருப்பாற்கடல்‌ ஏரி உடைப்பு எடுத்துக்‌ கொண்டது, 
அப்போது நானே பார்த்திருக்கிறேன்‌. இந்தப்‌ பள்ளத்தாக்கில்‌ ஆயிரக்கணக்கான ஜனங்கள்‌ 
செத்துப்‌ போனார்கள்‌. மீதியிருந்தவர்கள்‌ இங்கே குடியிருப்பது அபாயம்‌ என்று வேறு 
மேட்டுப்பாங்கான இடங்களுக்குக்‌ குடிபோய்‌ விட்டார்கள்‌. அந்த வெள்ளத்திற்குப்‌ பிறகுதான்‌ 
இந்த அசோகபுரம்‌ இப்படிப்‌ பாழடைந்து கிடக்கிறது!" 


இதையெல்லாம்‌ கேட்டபோது ஆயனருக்கும்‌ சிவகாமிக்கும்‌ மனக்கலக்கம்‌ 
உண்டாயிற்று. ஆயினும்‌, இரவில்‌ கிளம்ப அவர்கள்‌ மனம்‌ இசையவில்லை. அதோடு, அப்போது 
பெருங்காற்றும்‌ மழையும்‌ ஆரம்பித்திருந்தன. சிவகாமி திடீரென்று நினைத்துக்கொண்டு, "அப்பா! 
குண்டோதரன்‌ சாயங்காலம்‌ வந்தான்‌; மறுபடியும்‌ மாயமாய்‌ மறைந்து விட்டானே? இந்தக்‌ 
காற்றிலும்‌ மழையிலும்‌ எங்கே அகப்பட்டுக்‌ கொண்டானோ, தெரியவில்லையே?" என்று 
கவலையுடன்‌ கூறினாள்‌. 


"அவனுடைய நடவடிக்கையே இப்போது விசித்திரமாய்த்தானிருக்கிறது!" என்றார்‌ 
ஆயனர்‌. "அதோ கேளுங்கள்‌ சத்தத்தை!" என்றார்‌ பிக்ஷு. ஆம்‌; அதுவரையில்‌ கேளாத ஒரு புது 
விதமான சத்தம்‌ அப்போது இலேசாகக்‌ கேட்டது. ஆயனருக்கும்‌ சிவகாமிக்கும்‌ மனக்‌ கலக்கம்‌ 
அதிகமாயிற்று, சிவகாமி, "அது என்ன சத்தம்‌?" என்றாள்‌. "ஏரி உடைத்துக்‌ கொண்டுவிட்டது 
நாளைப்‌ பொழுது விடிவதற்குள்‌ இங்கே ஒரே வெள்ளமாயிருக்கும்‌!'' என்றார்‌ பிக்ஷு. 
"தெருவெல்லாம்‌ தண்ணீர்‌ ஓடுமோ? இந்த விஹாரத்துக்குள்ளே கூட ஜலம்‌ வந்து விடுமோ?" 
என்றாள்‌ சிவகாமி. "விஹாரத்துக்குள்ளே மட்டுமில்லை; விஹாரத்துக்கு மேலேயுங்கூட வந்து 
விடும்‌!" என்றார்‌ பிக்ஷு. "சுவாமி! இப்போது என்ன யோசனை சொல்கிறீர்கள்‌?" என்று ஆயனர்‌ 
கவலையுடன்‌ கேட்டார்‌. 


"இப்போது நான்‌ என்ன யோசனையைச்‌ சொல்வது? சாயங்காலமே போய்‌ 
விடலாமென்று சொன்னேன்‌; நீங்கள்‌ கேட்கவில்லை. பக்கத்திலுள்ள கிராமத்துக்குப்‌ போய்‌ ஒரு 
பானைத்‌ தெப்பம்‌ கொண்டு வருகிறேன்‌. அதுவரையில்‌ நீங்கள்‌ இங்கேயே இருங்கள்‌. இன்றிரவு 
நாம்‌ தப்பிப்‌ பிழைத்தால்‌, புத்த பகவானுடைய கருணைதான்‌. ஆஹா! நாகநந்தியடிகள்‌ 
எப்பேர்ப்பட்ட பொறுப்பை என்னிடம்‌ ஒப்புவித்து விட்டுப்‌ போய்‌ விட்டார்‌?" இவ்விதம்‌ கூறிவிட்டு 
அந்த வயோதிக புத்த பிக்ஷு நள்ளிரவில்‌ புயலிலும்‌ மழையிலும்‌ விஹாரத்திலிருந்து வெளியில்‌ 
சென்றார்‌. 


புத்த பிக்ஷு வெளியில்‌ போய்ச்‌ சற்று நேரத்துக்கெல்லாம்‌ அவர்‌ கூறியபடியே உடைப்பு 
வெள்ளம்‌ அசோகபுரத்தை அடைந்துவிட்டது. முதலில்‌ கொஞ்சமாகத்தான்‌ வந்தது அப்புறம்‌ 
மளமளவென்று பெருக ஆரம்பித்து விட்டது. விஹாரத்துக்‌ கதவுகளின்‌ இடுக்கு வழியாகத்‌ 
தண்ணீர்‌ உள்ளே வரத்‌ தொடங்கியது. சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ கதவுகளைப்‌ பிளந்து 
தள்ளிவிட்டு உள்ளே குபுகுபுவென்று பாய ஆரம்பித்தது. 


72 


வெள்ளம்‌ பெருகத்‌ தொடங்கியதும்‌ ஆயனர்‌ முதலியோர்‌ முதலில்‌ விஹாரத்தின்‌ 
வெளிவாசல்‌ திண்ணையில்‌ வந்து நின்றார்கள்‌. ஆனால்‌ மழை, புயல்‌, மின்னல்‌ 
அசாத்தியமாயிருந்தபடியால்‌ அங்கே நிற்க முடியவில்லை. பிறகு உள்ளே சென்றார்கள்‌; உள்ளே 
தண்ணீர்‌ புகுந்ததும்‌ மேடைகளில்‌ ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள்‌. மேடைகளிலும்‌ தண்ணீர்‌ 
வந்ததும்‌, மேல்‌ தளத்துக்குப்‌ போகும்‌ மச்சுப்‌ படிகளில்‌ ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள்‌. 
அப்படியும்‌ அவர்களை விடாமல்‌ தண்ணீர்‌ மேலே மேலே வந்து கொண்டிருந்தது. 


"அப்பா! என்‌ அசட்டுத்தனத்தினால்‌ உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கினேன்‌!" என்று 
சிவகாமி ஆயனரின்‌ கழுத்தைக்‌ கட்டிக்‌ கொண்டு புலம்பினாள்‌. "ஐயோ! இந்த மானையும்‌ 
கிளியையும்‌ எதற்காக அழைத்து வந்தேன்‌?" என்று வருந்தி, அவற்றை அன்புடன்‌ தடவிக்‌ 
கொடுத்தாள்‌. மானும்‌ கிளியும்‌ ஏதோ பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து 
சிவகாமியின்‌ அருகில்‌ வந்து ஒட்டிக்‌ கொண்டு நின்றன. "குழந்தாய்‌! நீ என்ன செய்வாய்‌? இப்படி 
நாம்‌ கூண்டோடு கைலாசம்‌ போகவேண்டுமென்று விதி இருக்கும்‌ போது எப்படித்‌ தடுக்க 
முடியும்‌? அந்த நாகநந்தியின்‌ பேச்சைக்‌ கேட்டு இப்படியாயிற்று!" என்று ஆயனர்‌ கூறிச்‌ 
சிவகாமியின்‌ முதுகில்‌ அருமையுடன்‌ தட்டிக்கொடுத்தார்‌. "நாகநந்தியின்‌ மேல்‌ ஒரு 
தவறுமில்லை; எல்லாம்‌ மாமல்லரால்‌ வந்தது, அப்பா!" என்றாள்‌ சிவகாமி. 


சிவகாமியின்‌ உள்ளம்‌ அன்றிரவு அடிக்கடி மாமல்லர்பால்‌ சென்று கொண்டிருந்தது. 
வாசலில்‌ நின்று தன்னைப்‌ பார்த்தவர்‌, ஒரு வார்த்தைகூடப்‌ பேசாமல்‌ போய்விட்டதை நினைத்து 
அவளுக்கு ஆத்திரம்‌ ஆத்திரமாய்‌ வந்தது. அவர்‌ நின்று பேசித்‌ தங்களையும்‌ கூட அழைத்துப்‌ 
போயிருந்தால்‌ இப்படி நேர்ந்திராதல்லவா? எனவே இந்த வெள்ளத்தில்‌ நாம்‌ செத்துப்‌ 
போவதே நல்லது. நம்மை இங்கே பார்த்துவிட்டுச்‌ சென்ற மாமல்லருக்கு, ஒருநாள்‌ 
இல்லாவிட்டால்‌ ஒருநாள்‌ நாம்‌ இங்கேயே வெள்ளத்தில்‌ முழுகிச்‌ செத்துப்போனது தெரியாமல்‌ 
போகாது. அப்புறம்‌, அவர்‌ வாழ்நாளெல்லாம்‌ இதை நினைத்து நினைத்துத்‌ 
துக்கப்படுவாரல்லவா? சற்று நின்று சிவகாமியுடன்‌ பேசாமல்‌ வந்து விட்டோமே என்று 
வருத்தப்படுவாரல்லவா? படட்டும்‌! படட்டும்‌! அவ்வளவு கல்‌ நெஞ்சமுடைய மனிதருக்கு இதுவும்‌ 
வேண்டும்‌; இன்னமும்‌ வேண்டும்‌! அப்படி அவரை வருத்தப்படுத்துவதற்காகவே நாம்‌ இங்கே 
வெள்ளத்தில்‌ செத்துப்‌ போவது நல்லதுதான்‌. ஆனால்‌, பாவம்‌! - அப்பாவும்‌ அத்தையும்‌ ரதியும்‌ 
சுகரும்‌ ஏன்‌ இந்தக்‌ கதிக்கு உள்ளாக வேண்டும்‌? பகவானே! திடீரென்று ஏதாவது ஒரு அற்புதம்‌ 
நேரக்கூடாதா? தன்னைத்‌ தவிர மற்றவர்கள்‌ உயிர்‌ பிழைக்கக்‌ கூடாதா? நான்‌ மட்டும்‌ 
சாகக்கூடாதா? தன்னுடைய துரதிர்ஷ்டம்‌, தலைவிதி, அவர்களையும்‌ ஏன்‌ பற்றவேண்டும்‌? 


இப்படிப்பட்ட எண்ணங்களில்‌ எவ்வளவு நேரம்‌ போயிருக்கும்‌ என்று தெரியாது. புயலும்‌ 
மழையும்‌ கொஞ்சம்‌ ஓய்ந்திருப்பது போலத்‌ தோன்றியது. மச்சுக்குப்‌ போய்ப்‌ பார்க்கலாம்‌ என்று 
நினைத்து எல்லாரும்‌ மேலே போனார்கள்‌. உண்மையாகவே, புயல்‌ ஓய்ந்து, மழையும்‌ 
விட்டிருந்தது. சிறு தூறல்தான்‌ தூறியது கீழ்த்திசையில்‌ பரவியிருந்த மங்கலான வெளிச்சம்‌ 
விரைவில்‌ உதயமாகப்‌ போகிறதென்பதைக்‌ காட்டியது. அந்த உதய நேரத்து ஒளியில்‌ ஆயனர்‌ 
முதலியோர்‌ சுற்று முற்றும்‌ பார்த்தபோது அவர்கள்‌ என்றும்‌ பாரா அதிசயமான காட்சி தெரிந்தது. 
எங்கெங்கும்‌ ஒரே தண்ணீர்ப்‌ பிரவாகமாயிருந்தது. சற்றுத்‌ தூரத்திலிருந்த கிராமத்துக்‌ குடிசை 
வீடுகளின்‌ கூரையைத்‌ தொட்டுக்கொண்டு வெள்ளம்‌ ஓடிற்று. வீட்டுக்‌ கூரைகளும்‌, வைக்கோல்‌ 
போர்களும்‌, பெரிய பெரிய விருட்சங்களும்‌ அந்தப்‌ பெரு வெள்ளத்தில்‌ மிதந்து சென்றன. 


சிவகாமியின்‌ உள்ளத்தின்‌ அந்தரங்கத்தில்‌, 'ஒருவேளை எங்கிருந்தாவது எப்படியாவது 
மாமல்லர்‌ நம்மைக்‌ காப்பாற்றுவதற்காக வரக்கூடாதா?" என்ற எண்ணம்‌ தோன்றியது. 
"வீணாசை!" என்று அவளே தன்னைத்தான்‌ திருத்திக்கொள்ள முயன்றாள்‌. ஆனால்‌, இதென்ன 
விந்தை! - கனவு காண்கிறோமா? சித்தப்‌ பிரமையா? - அல்லது உண்மைதானா? - நடக்காத 
காரியம்‌ நடக்கிறதே? - கைகூடாத ஆசை கைகூடூகிறதே? அதோ வெள்ளத்தில்‌ நீந்திக்‌ 
கொண்டூ வரும்‌ குதிரைமேல்‌ இருப்பவர்‌ மாமல்லர்தானே?... கண்களே! சரியாகப்‌ பாருங்கள்‌! 
நெஞ்சே! கொஞ்சம்‌ நிதானித்துக்கொள்‌! ஆம்‌, ஆம்‌; அவர்தான்‌ சந்தேகமில்லை! நடராஜப்‌ 


73 


பெருமானே, பராசக்தித்‌ தாயே! அருள்‌ புரியுங்கள்‌! மீதியுள்ள தூரத்தை அவர்‌ அபாயமில்லாமல்‌ 
கடந்து வந்து சேர வேண்டுமே? அப்பா! அப்பா யார்‌ வருகிறார்‌ என்று பார்த்தீர்களா? அத்தை! நீ 
பார்த்தயா? - ரதி! உனக்குக்‌ கண்‌ தெரிகிறதா? சுகப்பிரம்ம ரிவியே! உமக்கு வாய்‌ அடைத்துப்‌ 
போய்‌ விட்டதா, என்ன?.. உண்மையில்‌ சுகப்பிரம்ம ரிஷிக்கு வாய்‌ அடைத்துப்‌ போகவில்லை. 
இரண்டு மூன்று தடவை தலையை இந்தப்புறமும்‌ அந்தப்புறமும்‌ வளைத்துப்‌ பார்த்துவிட்டுச்‌ 
சுகப்பிரம்மரிவி "மாமல்லா!"' என்று கூவி வரவேற்புக்‌ கூறினார்‌. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ 
திரும்ப 


இருபத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
பானைத்‌ தெப்பம்‌ 


சுகரின்‌ வரவேற்புக்‌ குரலைக்‌ கேட்டதும்‌ மாமல்லரின்‌ முகத்தில்‌ புன்கையின்‌ சாயல்‌ 
தோன்றியது. சிவகாமி கிளியை அடிப்பதற்காகக்‌ கையை ஓங்க, கிளி அவளுடைய அடிக்குத்‌ 
தப்பி இறகுகளைச்‌ சட சடவென்று அடித்துக்‌ கொண்டு ஒரு வட்டமிட்டு வந்து சிவகாமியின்‌ 
தோள்களில்‌ உட்கார்ந்த காட்சி, அவருடைய முக மலர்ச்சியை அதிகமாக்கியது. அச்சமயம்‌ 
விஹாரத்தின்‌ ஓரமாகப்‌ பானைத்‌ தெப்பத்தில்‌ வந்து கொண்டிருந்த குண்டோதரனை மாமல்லர்‌ 
பார்த்தார்‌. கையில்‌ சமிக்ஞையினால்‌ "நில்லு!" என்று ஆக்ஞஜையிட்டார்‌. 


அதே நேரத்தில்‌ மேலேயிருந்து குனிந்து பார்த்த சிவகாமி, "அப்பா! இதோ 
குண்டோதரனும்‌ வந்து விட்டானே! பானைத்‌ தெப்பம்‌ கொண்டூ வருகிறான்‌!" என்று கூறிக்‌ 
கையைக்‌ கொட்டி மகிழ்ந்தாள்‌. இரவெல்லாம்‌ அவளுடைய மனத்தில்‌ குடிகொண்டிருந்த 
கவலையும்‌ பீதியும்‌ மறைந்து இப்போது ஏதோ பெரிய வேடிக்கையில்‌ ஈடுபட்டிருப்பது போன்ற 
குதூகலம்‌ காணப்பட்டது. தெப்பம்‌ விஹாரத்தின்‌ தூண்களின்‌ மீது இடிக்காதபடி குண்டோதரன்‌ 
அதைச்‌ சாமர்த்தியமாகத்‌ திருப்பி விட்டுக்‌ கொண்டு மாமல்லரின்‌ குதிரையண்டை வந்தான்‌. 
"பிரபு! படகுக்கு வந்து விடுங்கள்‌!" என்றான்‌. 


"யார்‌ அப்பா நீ! எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே!" என்று மாமல்லர்‌ கேட்டார்‌. 
"சத்ருக்னனுடைய ஆள்‌, சுவாமி!" என்று கூறிக்‌ குண்டோதரன்‌ தலைப்பில்‌ முடிந்து வைத்திருந்த 
இலச்சினையைக்‌ காட்டினான்‌. "இங்கே எப்படி வந்து சேர்ந்தாய்‌?" "என்னுடைய எஜமானர்‌ 
உத்தரவின்‌ பேரில்‌ எட்டு மாதமாக இவர்களுடன்‌ இருக்கிறேன்‌, பிரபு!" என்றான்‌ 
குண்டோதரன்‌. "தெப்பம்‌ எப்படி கிடைத்தது?" "ஒரு வயோதிக புத்த பிக்ஷு தள்ளிக்கொண்டு 
வந்தார்‌. அவரை வெள்ளத்தில்‌ நான்‌ தள்ளிவிட்டு இதைக்‌ கொண்டு வந்தேன்‌!" "பிக்ஷவையா 
வெள்ளத்திலே தள்ளினாய்‌? அட, பாவி! ஏன்‌ அப்படிப்பட்ட காரியத்தைச்‌ செய்தாய்‌?" 
"தெப்பத்தில்‌ அவருக்கு இடம்‌ காணாதென்று தான்‌! தங்களையும்‌ சேர்த்துக்‌ கணக்குப்‌ பண்ணிப்‌ 
பிக்ஷுவுக்கு இடம்‌ காணாதென்று பிடித்துத்‌ தள்ளினேன்‌!" "நான்‌ வருவேனென்று எப்படித்‌ 
தெரியும்‌?" "அதுகூடத்‌ தெரியாவிட்டால்‌ மஹேந்திர பல்லவரின்‌ ஒற்றர்‌ படையிலே இருக்க 
முடியுமா, பிரபு? 


மாமல்லர்‌ குதிரையின்‌ முதுகிலிருந்து தாவி, பானைத்‌ தெப்பத்தில்‌ வெகு லாகவமாக 
ஏறிக்கொண்டார்‌. பிறகு குதிரையின்‌ முகத்தை இரண்டு தடவை தடவிக்‌ கொடுத்து அருமை தது 
ம்பிய குரலில்‌, "தனஞ்செயா! எங்கேயாவது ஓடித்‌ தப்பிப்‌ பிழைக்கப்‌ பார்‌ கடவுள்‌ உன்னைக்‌ 
காப்பாற்றுவார்‌!" என்று கூறினார்‌. உடனே, தனஞ்செயன்‌ என்னும்‌ அந்தக்‌ குதிரை, வெள்ளத்தில்‌ 
வேகமாக நீந்திக்‌ கொண்டு, மரங்கள்‌ இரு வரிசையாகத்‌ தண்ணீருக்கு மேலே தலை நீட்டிக்‌ 
கொண்டிருந்த சாலையை நோக்கிச்‌ சென்றது. குண்டோதரனும்‌ மாமல்லரும்‌ பானைத்‌ 
தெப்பத்தைப்‌ பத்திரமாகச்‌ செலுத்திக்‌ கொண்டு விஹாரத்தண்டை சென்றார்கள்‌. மேல்‌ மச்சில்‌ 
இருந்தவர்களைத்‌ தெப்பத்தில்‌ இறக்குவதற்கு வெகு பிரயாசையாகப்‌ போய்விட்டது. 
முக்கியமாக, சிவகாமியின்‌ அதிகத்‌ தொந்தரவு கொடுத்தாள்‌. சற்று முன்னால்‌ வெள்ளத்திலே 


74 


சாவதற்குத்‌ துணிந்திருந்தவளுக்கு இப்போது உயிரின்‌ மேலே அளவில்லாத ஆசையும்‌ 
வெள்ளத்தைக்‌ கண்டு பெரும்‌ பயமும்‌ உண்டாகி இருந்தன. யார்‌ முதலில்‌ தெப்பத்தில்‌ 
இறங்குவது என்பதிலேயே தகராறு ஏற்பட்டது. ரதியை முதலில்‌ இறக்கப்‌ பார்த்தார்கள்‌ அது 
ஒரே பிடிவாதம்‌ பிடித்து இறங்குவதற்கு மறுத்தது. ஆயனர்‌ ரொம்பவும்‌ வற்புறுத்திச்‌ 
சொன்னதின்‌ பேரில்‌ சிவகாமி இறங்கச்‌ சம்மதித்தாள்‌. மேலேமிருந்து ஆயனரும்‌ அத்தையும்‌ 
பிடித்து இறக்க கீழே தெப்பத்திலிருந்து மாமல்லர்‌ கைகளினால்‌ அவளைத்‌ தாங்கி 
இறக்கிவிட்டார்‌. இறங்கியதும்‌ தெப்பம்‌ ஆடியபோது, சிவகாமி ரொம்பவும்‌ பயந்து அலறினாள்‌. 
மாமல்லர்‌ அவளைக்‌ கெட்டியாகப்‌ பிடித்துக்‌ கொண்டு உட்காரவைத்துத்‌ தைரியம்‌ சொன்னார்‌. 
பிறகு, அத்தையும்‌ ஆயனரும்‌ இறங்கியபோது தெப்பம்‌ ஆடியதனாலும்‌ சிவகாமிக்குப்‌ பயம்‌ 
ஏற்பட்டது. சுகர்‌, மேலே வட்டமிட்டுக்‌ கொண்டே இருந்தவர்‌ எல்லோரும்‌ தெப்பத்தில்‌ 
இறங்கியதும்‌, தாமும்‌ வந்து ஒரு மூலையில்‌ உட்கார்ந்து அண்ணாந்து பார்த்து, "ரதி! ரதி!" என்று 
கூவினார்‌. அப்போது தெப்பம்‌ கொஞ்சம்‌ நகரவே, "ஐயோ! ரதியை விட்டு விட்டுப்‌ 
போகிறோமே" என்று சிவகாமியும்‌ சேர்ந்து அலறினாள்‌. 


ரதி மேலேயிருந்து ஒரே தாவாகத்‌ தாவித்‌ தெப்பத்தில்‌ குதித்தது. அதனுடைய 
முன்னங்கால்‌ ஒன்று தெப்பத்துக்கு அப்பால்‌ தண்ணீருக்குள்‌ இறங்கிவிடவே, மறுபடியும்‌ 
சிவகாமி, "ஐயையோ" என்று கூச்சலிட்டாள்‌. எல்லோரும்‌ உட்கார்ந்து எல்லாம்‌ ஒழுங்கான 
பிறகு, குண்டோதரன்‌, "பிரபு! சற்றே படகை நிறுத்தி வையுங்கள்‌. இதோ வந்து விடுகிறேன்‌!" 
என்று சொல்லிவிட்டு, தெப்பத்திலிருந்து குதித்து நீந்திக்‌ கொண்டு, விஹாரத்துக்குள்ளே 
போனான்‌. குண்டோதரனுக்கு ஆபத்து வந்துவிடப்போகிறதே என்ற கவலை சிவகாமியைப்‌ 
பிடித்தது. அவன்‌ திரும்பி வருவதற்குள்‌, நேரமாக ஆக அவளுடைய ஆர்ப்பாட்டமும்‌ 
அதிகமாயிற்று. 


கடைசியாகக்‌ குண்டோதரன்‌ மேல்‌ மச்சின்‌ வழியாக எட்டிப்‌ பார்த்து, "இதோ வந்து 
விட்டேன்‌!" என்றான்‌. அவன்‌ கையிலே ஒரு மூட்டை இருந்தது. மூட்டையை முதலில்‌ கொடுத்து 
விட்டுக்‌ குண்டோதரனும்‌ தெப்பத்தில்‌ இறங்கியதும்‌, "மூட்டையில்‌ என்ன?" என்று ஆயனர்‌ 
கேட்டார்‌. அத்தை மூட்டையைத்‌ தொட்டுப்‌ பார்த்துவிட்டு, "அவல்‌!" என்று தெரிவித்தாள்‌. 
"இந்த ஆபத்தான சமயத்தில்கூடக்‌ குண்டோதரன்‌ வயிற்றுப்‌ பாட்டை மறக்கவில்லை!" என்று 
சொல்லிச்‌ சிவகாமி சிரித்தாள்‌. 


"உங்களுக்குத்தான்‌ என்‌ விஷயம்‌ தெரியுமே, அம்மா! நான்‌ எது பொறுத்தாலும்‌ 
பொறுப்பேன்‌; பசி மட்டும்‌ பொறுக்க மாட்டேன்‌!" என்றான்‌ குண்டோதரன்‌. "நல்ல முன்‌ 
யோசனைக்காரன்‌!" என்றார்‌ மாமல்லர்‌. "சமயசஞ்சீவி என்றால்‌ நம்‌ குண்டோதரன்தான்‌! பிக்ஷு 
அவல்‌ வைத்திருந்தது உனக்கு எப்படி அப்பா தெரிந்தது?" இப்படிக்‌ குண்டோதரனை 
எல்லோரும்‌ பாராட்டிய பிறகு, தெப்பத்தில்‌ ஒரு முனையில்‌ குண்டோதரனும்‌, இன்னொரு 
முனையில்‌ மாமல்லருமாக உட்கார்ந்து தெப்பத்தைச்‌ செலுத்தினார்கள்‌. விரைவாக ஓடிய 
வெள்ளத்தில்‌ பானைத்‌ தெப்பம்‌ இலகுவாக மிதந்து சென்றது. ஆனால்‌ வழியில்‌ தென்பட்ட 
மரங்களில்‌ மோதாமலும்‌ வெள்ளத்திலே வந்த கட்டைகள்‌ தாக்காமலும்‌ தெப்பத்தை மிக 
ஜாக்கிரதையாக விட வேண்டியிருந்தது. 


வானத்தில்‌ மேகங்கள்‌ இன்னும்‌ குமுறிக்‌ கொண்டிருந்தன. காற்றின்‌ வேகம்‌ குறைந்து 
போயிருந்ததென்றாலும்‌, இலேசாக அடித்த காற்று உடம்பில்‌ சில்லென்று பட்டது. 
அவ்வப்போது நீர்த்‌ துளிகள்‌ கிளம்பிச்‌ சுரீரென்று மேலே விழுந்தன. சற்று நேரத்துக்கெல்லாம்‌ 
சிவகாமியின்‌ பயம்‌ பறந்து விட்டது. குதூகலமாய்ச்‌ சிரிக்கவும்‌ விளையாடவும்‌ ஆரம்பித்து 
விட்டாள்‌. "இப்படியே தெப்பத்தில்‌ எத்தனை நாள்‌ போய்க்‌ கொண்டிருப்போம்‌?" என்று அவள்‌ 
மாமல்லரைப்‌ பார்த்துக்‌ கேட்டாள்‌. "ஏன்‌! கஷ்டமாயிருக்கிறதா?'" என்றார்‌ மாமல்லர்‌. "இல்லை, 
இல்லை, இந்தத்‌ தெப்போத்ஸவம்‌ முடிந்து விடப்‌ போகிறதே என்றுதான்‌ கவலையாக 
இருக்கிறது" என்றாள்‌ சிவகாமி. "முடியக்‌ கூடாதா?" 


75 


"ஆமாம்‌; இப்படியே முடிவில்லாமல்‌ என்றென்றைக்கும்‌ வெள்ளத்தில்‌ மிதந்து போய்க்‌ 
கொண்டிருந்தால்‌ என்ன?" "ஒருவேளை நீ நினைத்தபடி நடந்தாலும்‌ நடக்கலாம்‌. இந்த 
வெள்ளம்‌ நேரே சமுத்திரத்தில்‌ போய்த்தான்‌ சேரும்‌ தெப்பமும்‌ சமுத்திரத்துக்குப்‌ 
போய்விட்டால்‌..." "முடிவேயில்லாமல்‌ மிதந்து கொண்டிருக்கலாமல்லவா?... ஒன்று மட்டும்‌ 
சந்தேகமாயிருக்கிறது. "என்ன சந்தேகம்‌, சிவகாமி?" "இதெல்லாம்‌ கனவா, உண்மையா 
என்றுதான்‌". "கனவு என்பதாக ஏன்‌ உனக்குத்‌ தோன்றுகிறது?" "இம்மாதிரி தெப்பத்தில்‌ ஏறி 
முடிவில்லாத வெள்ளத்தில்‌ மிதந்து செல்வதாக அடிக்கடி நான்‌ கனவு காண்பதுண்டு 
அதனாலேதான்‌ இதுவும்‌ ஒருவேளை கனவோ என்று சந்தேகப்படுகிறேன்‌." "இந்த மாதிரி 
சம்பவம்‌ ஒரு நாள்‌ நேரிடக்கூடும்‌ என்று நான்‌ எப்போதும்‌ எண்ணியது கிடையாது. ஆகையால்‌ 
எனக்கு இது கனவோ என்று சந்தேகமாயிருக்கிறது." "ஆனால்‌ என்னுடைய கனவிற்கும்‌ 
இப்போது நடப்பதற்கும்‌ ஒரு வித்தியாசம்‌ உண்டு. கனவில்‌ நான்‌ காணும்‌ படகிலே நானும்‌ 
இன்னும்‌ ஒரே ஒருவருந்தான்‌ இருப்போம்‌, இந்தப்‌ படகிலே பலர்‌ இருக்கிறோம்‌!" "அந்த 
ஒருவர்‌ யார்‌?" "சொல்ல மாட்டேன்‌?" 


பொழுது சாயும்‌ சமயத்தில்‌, கொஞ்ச தூரத்தில்‌ பூமியும்‌, பாறைகளும்‌ மரங்களும்‌ 
அடங்கிய காட்சி காணப்பட்டது. எப்போதும்‌ முடிவில்லாமல்‌ தெப்பத்தில்‌ போய்க்‌ 
கொண்டிருக்க ஆசைப்பட்ட சிவகாமிக்குக்கூட அந்தக்‌ காட்சி ஆனந்தத்தை அளித்தது. 
ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ மகிழ்ச்சியையும்‌ திருப்தியையும்‌ பலவிதமாகத்‌ தெரிவித்தார்கள்‌. 
குண்டோதரனுடைய முகத்தில்‌ மட்டும்‌ மலர்ச்சி காணப்படவில்லை. "குண்டோதரா! இது என்ன 
இடம்‌ தெரியுமா? இங்கே நாம்‌ இறங்க வேண்டியதுதானே?" என்றார்‌ மாமல்லர்‌. "ஆம்‌, பிரபு! 
இறங்கவேண்டியதுதான்‌ ஆனால்‌ தீவின்‌ ஓரமாக வெள்ளத்தின்‌ வேகம்‌ கடுமை என்று 
தோன்றுகிறது. பாறைகள்‌ வேறே இருக்கின்றன!" என்றான்‌ குண்டோதரன்‌. 


தெப்பத்தை அவர்கள்‌ அத்தீவை நோக்கிச்‌ செலுத்த வேண்டிய அவசியம்‌ 
ஏற்படவில்லை. தானாகவே வெள்ளத்தின்‌ இழுப்பில்‌ அகப்பட்டுத்‌ தெப்பம்‌ தீவை நோக்கிச்‌ 
சென்றது. தீவை நெருங்க நெருங்க அதன்‌ வேகம்‌ அதிகமாயிற்று. கரையோரமாக நின்ற சிறு சிறு 
பாறைகள்‌ தெப்பத்திலிருந்தவர்களின்‌ கண்களுக்குப்‌ பிரம்மாண்ட மலைகளாகத்‌ தோன்றின. 
பாறைகளின்‌ மீது மோதாமல்‌ தெப்பத்தைத்‌ தீவின்‌ ஓரமாய்ச்‌ செலுத்துவதற்குக்‌ குண்டோதரனும்‌ 
மாமல்லரும்‌ தங்களாலான மட்டும்‌ முயற்சி செய்தார்கள்‌. ஆனால்‌ தெப்பம்‌ நேரே பாறையில்‌ 
மோதுவதற்கே போவதுபோல்‌ அதிவேகமாகப்‌ போயிற்று. தெப்பத்திலிருந்தவர்கள்‌ 'செத்தோம்‌' 
என்று தீர்மானித்தார்கள்‌. சுகப்பிரம்மரிஷி அலறிக்கொண்டு பறந்து போய்ப்‌ பாறையில்‌ 
உட்கார்ந்து கவலையுடன்‌ பார்த்தார்‌. தெப்பம்‌ பாறையில்‌ மோதிற்று; பானைகள்‌ சடசடவென்று 
உடைபட்டன. மூங்கில்கள்‌ நறநறவென்று முறிந்தன. தெப்பம்‌ ஒரு சுற்றுச்‌ சுற்றிவிட்டுத்‌ 
தபதபவென்று தண்ணீரில்‌ மூழ்கிற்று. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


முப்பதாம்‌ அத்தியாயம்‌ 
மாமல்லர்‌ ஊகம்‌ 


பாறையிலே தெப்பம்‌ மோதப்போன சமயத்தில்‌, சிவகாமி 'ஆ' என்று 
சத்தமிட்டுக்கொண்டு படகில்‌ எழுந்து நிற்க முயன்றாள்‌. அடுத்த கணத்தில்‌ அவள்‌ தூக்கித்‌ 
தண்ணீரில்‌ எறியப்பட்டாள்‌. கண்‌ முன்னால்‌ ஆயிரம்‌ மின்னலின்‌ ஒளிபோல்‌ பிரகாசமாயிருந்தது; 
அப்புறம்‌ ஒரே இருள்மயமாயிற்று. காதில்‌ 'ஙொய்‌' என்ற சத்தம்‌ ஒலித்துக்‌ கொண்டிருந்தது. 
வெகு நேரமாகத்‌ தோன்றிய உணர்ச்சியற்ற நிலைக்குப்‌ பிற்பாடு ஏதோ உணர்ச்சி உண்டாவது 
போல்‌ இருந்தது. கால்‌ விரல்களிலே மணல்‌ தட்டுப்படுவதுபோல்‌ தோன்றியது. பானைத்‌ 
தெப்பத்தில்‌ ஏறி வந்தது, தெப்பம்‌ பாறையிலே மோதப்‌ போனது முதலிய விவரங்கள்‌ ஒரு 
கணத்தில்‌ ஞாபகத்துக்கு வந்தன. உடனே, தான்‌ தண்ணீருக்குள்ளே மூழ்கியிருப்பதும்‌, மூச்சு 
விடூவதற்குக்‌ கஷ்டப்படுவதும்‌ உணர்வில்‌ தோன்றியது. 


76 


"ஆகா! மாமல்லரும்‌ மூழ்கியிருப்பாரல்லவா? இரண்டு பேரும்‌ சேர்ந்துதானே 
வெள்ளத்திலே மூழ்கினோம்‌? ஒருவர்‌ கையை ஒருவர்‌ பிடித்துக்கொண்டு செத்துப்‌ போகக்‌ 
கூடாதா?" என்ற எண்ணம்‌ மின்னல்‌ போல்‌ உதித்தது. அதே கணத்தில்‌ ஒரு கரம்‌ அவளுடைய 
கரத்துடன்‌ தட்டுப்பட்டது. மறுகணத்தில்‌ அந்தக்‌ கரம்‌ அவளுடைய கையைப்‌ பற்றியது. ஆகா! 
அது மாமல்லரின்‌ உறுதியான கரம்தான்‌; சந்தேகமில்லை. நமது கடைசி மனோரதம்‌ 
உண்மையிலேயே நிறைவேறப்‌ போகிறதா? சண்டையும்‌, சூழ்ச்சியும்‌ வஞ்சகமும்‌ கொடுமையும்‌ 
நிறைந்த இந்த உலகை விட்டு நீங்கிச்‌ சொர்க்கலோகத்தில்‌ புகும்போது தானும்‌ மாமல்லரும்‌ 
கைகோத்துக்‌ கொண்டு போகப்‌ போகிறோமா? இதென்ன! கால்‌ நன்றாய்‌ ஊன்றுகிறதே! 
இதோ கூழாங்கற்கள்‌ காலில்‌ தட்டுப்படுகின்றனவே! இதோ திடீரென்று வெளிச்சம்‌. 


தண்ணீர்‌ வரவரக்‌ கீழிறங்கி, கழுத்து மட்டுக்கும்‌ வந்து மார்பு மட்டுக்கும்‌ வந்து, பிறகு 
இடுப்பு மட்டுக்கும்‌ வந்து விட்டது. ஆனால்‌ பிரவாகத்தின்‌ வேகம்‌ மட்டும்‌ குறைய 
வில்லையாதலால்‌ சிவகாமியை உருட்டித்‌ தள்ளப்‌ பார்த்தது. அதோடு மூக்கிலிருந்தும்‌ 
வாயிலிருந்தும்‌ தண்ணீர்‌ கொட்டியபடியால்‌ சிறிது நேரம்‌ மிக்க வேதனையாயிருந்தது. இவ்வளவு 
அவஸ்தைகளுக்கிடையில்‌ தன்‌ கரத்தை மாமல்லர்‌ கெட்டியாகப்‌ பிடித்துக்கொண்டு நிற்பதையும்‌ 
தன்னைப்‌ போலவே ஆயனர்‌, குண்டோதரன்‌, அத்தை எல்லோரும்‌ வெள்ளத்தின்‌ வேகத்தினால்‌ 
தடுமாறிக்‌ கொண்டிருப்பதையும்‌ சிவகாமி கண்டாள்‌. சுகர்‌ வட்டமிட்டுக்‌ கொண்டு 'கீச்‌' 'கீச்‌' 
என்று கத்துவதையும்‌, ரதி எப்படியோ வெள்ளத்திலிருந்து பிழைத்து, கரை மீதிருந்த பாறையில்‌ 
தலையை வைத்துக்‌ கொண்டு ஏறமுடியாமல்‌ கால்களை உதைத்துக்‌ கொள்வதையும்‌ பார்த்தாள்‌. 


பானைத்‌ தெப்பம்‌ மோதிய இடத்தில்‌ வெள்ளத்தின்‌ வேகத்தினால்‌ பெரிய பள்ளம்‌ 
ஏற்பட்டிருந்தது. ஆனால்‌ அடுத்தாற்போல்‌ சமீபத்திலேயே ஆழம்‌ குறைந்து தண்ணீர்‌ 
மேட்டுப்பாங்கான இடத்தில்‌ பரவிப்‌ பரந்து சென்றது. இக்காரணத்தினால்‌ எல்லாரும்‌ தப்பிப்‌ 
பிழைப்பது சாத்தியமாயிற்று. எல்லாரும்‌ தட்டுத்தடுமாறிக்‌ கரை ஏறியானதும்‌, "ஐயோ! 
போச்சே!" என்றான்‌ குண்டோதரன்‌. மற்றவர்கள்‌ திடுக்கிட்டு அவனைப்‌ பார்த்தார்கள்‌. "என்ன 
போய்விட்டது?" என்று ஆயனர்‌ கேட்டதும்‌, "அவல்‌ மூட்டை போச்சே" என்றான்‌. 


சற்று நேரம்‌ எல்லாரும்‌ கொல்லென்று சிரித்தார்கள்‌. பிறகு புருஷர்களும்‌ ஸ்திரீகளும்‌ 
துணிகளைப்‌ பிழிந்து உலர்த்திக்‌ கட்டிக்‌ கொள்வதற்காக வெவ்வேறு திசை நோக்கிச்‌ 
சென்றார்கள்‌. குண்டோதரனும்‌ குமார சக்கரவர்த்தியும்‌ ஒரு பக்கமாகப்‌ போனபோது, 
"குண்டோதரா! அவல்‌ மூட்டை போனதைப்‌ பற்றி அழுகிறாயே? தெப்பம்‌ போய்விட்டதே! 
அதற்கு என்ன செய்கிறது" என்று மாமல்லர்‌ கேட்டார்‌. "பிரபு! நல்ல வேளையாய்‌ இந்தப்‌ பாறைப்‌ 
பிரதேசத்தில்‌ தெப்பம்‌ மோதி கவிழ்ந்ததே என்று எனக்குச்‌ சந்தோஷமாயிருக்கிறது. 
இல்லாவிடில்‌ கடலில்‌ போய்த்தானே சேரவேண்டும்‌? சமுத்திரத்து அலைகளிலே இந்தப்‌ 
பானைத்‌ தெப்பம்‌ என்ன செய்யும்‌?" என்றான்‌ குண்டோதரன்‌. "இருந்தாலும்‌ தெப்பத்தையும்‌ 
காப்பாற்றி இருக்கலாம்‌. நீ மட்டும்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ லாகவமாய்‌ கழி போட்டிருந்தால்‌." 
"அப்படி அவசியம்‌ வேணுமென்றால்‌, அதோ கிராமம்‌ தெரிகிறதே - அங்கே பானைகள்‌ 
சம்பாதித்துத்‌ தெப்பம்‌ கட்டிக்‌ கொள்ளலாம்‌, பிரபு! ஆனால்‌, இப்போது தெப்பம்‌ எதற்கு? இந்த 
வெள்ளம்‌ அடங்குகிற வரையில்‌ இங்கேயே இருப்பதுதான்‌ நல்லது." 


"அழகுதான்‌ குண்டோதரா! என்‌ சைனியத்தை எங்கேயோ விட்டுவிட்டு நான்‌ இங்கே 
இருக்க வேண்டும்‌ என்றா சொல்லுகிறாய்‌? இவர்களை ஒரு பத்திரமான இடத்தில்‌ சேர்த்த 
உடனே நாம்‌ இதே தெப்பத்தில்‌ புறப்படலாமென்று எண்ணியிருந்தேன்‌..." "புறப்பட்டு என்ன 
பிரயோஜனம்‌, பிரபு! இந்தப்‌ பெரு வெள்ளத்தில்‌ எங்கே போகிறது? என்ன செய்கிறது? 
சைனியம்‌ தாங்கள்‌ விட்ட இடத்திலேயே இருக்குமா? தென்பெண்ணை கரையெல்லாம்‌ 
இப்போது ஒரே வெள்ளக்‌ காடாய்‌ இருக்குமோ!" "அதனால்தான்‌ அவசியம்‌ நான்‌ 
போகவேண்டும்‌; பரஞ்சோதியும்‌ மற்றவர்களும்‌ என்னைப்பற்றி என்ன நினைப்பார்கள்‌?" "என்ன 
நினைப்பார்கள்‌ தாங்கள்‌ பத்திரமாய்‌ இருக்க வேண்டுமே என்றுதான்‌ நினைப்பார்கள்‌. 


14 


அவர்களைப்பற்றித்‌ தங்களுக்குச்‌ சிறிதும்‌ கவலை வேண்டியது இல்லை. ஏரி உடைத்துக்‌ 
கொண்ட செய்தி அவர்களுக்கு நல்ல சமயத்தில்‌ போய்ச்‌ சேர்ந்திருக்கும்‌!" 


துணிகள்‌ உலர்ந்து கொண்டிருக்கையில்‌ குண்டோதரன்‌ தன்னுடைய வரலாற்றை 
மாமல்லருக்கு விவரமாகக்‌ கூறினான்‌. நாகநந்தி விஷயமாக ஆதியில்‌ சக்கரவர்த்திக்குச்‌ 
சந்தேகம்‌ ஏற்பட்டு, அதன்‌ பேரில்‌ ஆயனர்‌ வீட்டுக்குச்‌ சத்ருக்னர்‌ தன்னைக்‌ காவல்‌ போட்டதில்‌ 
தொடங்கி, முதல்‌ நாள்‌ இரவு நாகநந்தியைத்‌ தொடர்ந்து ஏரிக்கரைக்குப்‌ போய்‌ அவருடன்‌ 
துவந்த யுத்தம்‌ செய்தது வரையில்‌ விவரித்தான்‌. அப்போது ஒரு அதிகாரக்குரல்‌ தன்னை 
எச்சரித்ததையும்‌ அதன்படியே தான்‌ திரும்பி வந்து வயோதிக புத்தபிக்ூஷவை வெள்ளத்தில்‌ 
தள்ளிவிட்டுத்‌ தெப்பத்தைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டு வந்ததையும்‌ விவரமாகக்‌ கூறி முடித்தான்‌. 


குண்டோதரன்‌ கூறியதையெல்லாம்‌ கேட்டு, மகேந்திர பல்லவரின்‌ 
முன்யோசனையிலும்‌, இராஜதந்திரத்திலும்‌ மாமல்லருக்கு இருந்த மதிப்பு பன்மடங்கு 
அதிகமாயிற்று. குண்டோதரனுடைய சாமர்த்தியத்தைப்‌ பற்றியும்‌ அவர்‌ மிக வியந்து 
பாராட்டினார்‌. "ஆனால்‌ நீ அந்த வயோதிக பிக்ஷுவைத்‌ தெப்பத்திலிருந்து தள்ளியது மட்டும்‌ 
எனக்குப்‌ பிடிக்கவில்லை, குண்டோதரா! அந்தப்‌ பாவத்தை ஏன்‌ செய்தாய்‌?" என்று கேட்டார்‌. 
"அது பாவமில்லை பிரபு! பெரிய புண்ணியம்‌! அவன்‌ புத்த பிக்ஷுவுமில்லை; ஒன்றுமில்லை. 
காஞ்சி நகரத்‌ தெற்குக்‌ கோட்டை வாசலில்‌ காவலனாக இருந்தவன்‌. இந்த நாகநந்தியின்‌ 
வலையில்‌ விழுந்து தேசத்‌ துரோகியாகி விட்டான்‌. அவனை வெள்ளத்தில்‌ தள்ளியது போதாது. 
அவன்‌ தலையில்‌ ஒரு கல்லையும்‌ தூக்கிப்‌ போட்டிருக்க வேண்டும்‌!" என்றான்‌ குண்டோதரன்‌. 
"அப்படியானால்‌, எல்லாவற்றுக்கும்‌ மூலகாரணமான நாகநந்தியை ஏன்‌ உயிரோடூ விட்டாய்‌? 
அவரையும்‌ கொன்று விடூவதற்கென்ன?"" என்று மாமல்லர்‌ கேட்டார்‌. 


"பிரபு! எப்படியும்‌ அந்த நாகப்பாம்பைக்‌ கொன்று தீர்த்துவிடுவது என்றுதான்‌ 
எண்ணியிருந்தேன்‌. ஆனால்‌ 'சண்டையை நிறுத்து!' என்று இருளில்‌ கேட்ட அதிகாரக்‌ குரலின்‌ 
கட்டளையை மீற முடியவில்லை. ஆகையினால்தான்‌ உடைப்பிலே தள்ளிவிட்டு வந்தேன்‌. யார்‌ 
கண்டார்கள்‌? உடைப்பு வெள்ளத்தில்‌ அந்த வேஷதாரி பிக்ஷு, மூழ்கி ஒழிந்து 
போயிருக்கலாமல்லவா?" "கூடாது! குண்டோதரா! கூடாது! அப்பேர்ப்பட்ட பாதகனுக்கு 
அவ்வளவு சுலபமான மரணம்‌ கூடாது. அந்தக்‌ கள்ள பிக்ஷுவால்‌ ஆயனரும்‌ சிவகாமியும்‌ 
எப்பேர்ப்பட்ட அபாயத்துக்கு உள்ளாகி விட்டார்கள்‌!... 


"பிரபு! மன்னிக்க வேண்டும்‌ நாகநந்தியைப்பற்றி இவர்களிடம்‌ ஒன்றும்‌ 
பிரஸ்தாபிக்காமல்‌ இருப்பதே நலம்‌. இவர்களுக்கு விஷயம்‌ ஒன்றும்‌ விளங்காது; வீணில்‌ மனத்து 
ன்பம்‌ அடைவார்கள்‌." மாமல்லர்‌ அதை ஒப்புக்கொண்டார்‌ பிறகு, "ஏரிக்‌ கரையில்‌ உனக்குக்‌ 
கட்டளையிட்ட குரல்‌ யாருடையது என்று தெரியவில்லையா?" என்று கேட்டார்‌. "ஊகித்தேன்‌ 
பிரபு! ஆனால்‌ தங்களிடம்‌ சொல்லத்‌ தைரியம்‌ இல்லை மன்னிக்க வேண்டும்‌!" என்றான்‌ 
குண்டோதரன்‌. எச்சரித்தவர்‌ மகேந்திர சக்கரவர்த்தியாயிருக்குமோ என்ற எண்ணம்‌ ஏற்கனவே 
அவர்‌ மனத்தில்‌ தோன்றியிருந்தது. குண்டோதரனும்‌ அப்படியே ஊகிக்கிறான்‌ என்று இப்போது 
தெரிந்தது. 


மாமல்லரின்‌ உள்ளத்தில்‌ மகிழ்ச்சி, வெட்கம்‌, வேதனை ஆகிய உணர்ச்சிகள்‌ ஏக 
காலத்தில்‌ உதயமாயின. குண்டோதரனை எச்சரித்தது மகேந்திர சக்கரவர்த்தியாயிருக்கும்‌ 
பட்சத்தில்‌ சைனியத்தைப்‌ பற்றிக்‌ கவலைப்பட வேண்டியதில்லை எல்லோரும்‌ 
காப்பாற்றப்பட்டிருப்பார்கள்‌. ஆனால்‌, தம்மிடம்‌ நம்பிக்கையில்லாமல்தானே அவர்‌ தொடர்ந்து 
வந்திருக்க வேண்டும்‌? அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌ இருக்கிறதல்லவா தம்முடைய காரியமும்‌? 
நதிக்கரையிலே சைனியத்தை நிறுத்திவிட்டுத்‌ தனியாக வந்து வெள்ளத்திலேயும்‌ சிக்கிக்‌ 
கொண்டோமல்லவா? சக்கரவர்த்தியை மறுபடியும்‌ சந்திக்கும்போது, அவர்‌ முகத்தை எவ்விதம்‌ 
ஏறிட்டுப்‌ பார்ப்பது? 


78 


இதற்கு மாறாக இன்னொருவித சிந்தனையும்‌ உண்டாயிற்று. எது எப்படி 
வேணுமானாலும்‌ போகட்டும்‌! என்ன அபகீர்த்தி, அவமானம்‌ ஏற்பட்டாலும்‌ ஏற்படட்டும்‌. இந்த ஒரு 
நாள்‌ ஆனந்த வாழ்வுக்காக எதைத்தான்‌ சகித்துக்‌ கொள்ளக்கூடாது? இனி வருங்காலமெல்லாம்‌ 
இந்த ஒரு தினத்தின்‌ இன்பமயமான வாழ்க்கையை நினைத்து நினைத்துப்‌ பார்த்து 
மகிழ்ச்சியடையலாம்‌ அல்லவா? "பிரபு! நடந்தது நடந்துவிட்டது இனிமேல்‌ நடப்பதைப்‌ 
பற்றித்தானே யோசிக்க வேண்டும்‌?" என்று குண்டோதரன்‌ கூறி மாமல்லரின்‌ சிந்தனையைக்‌ 
கலைத்தான்‌. "வேறு என்ன யோசனை செய்ய இருக்கிறது? வெள்ளத்திலே வந்து 
மாட்டிக்கொண்டு விட்டோம்‌, இங்கிருந்து போகும்‌ வழியைத்‌ தேட வேண்டும்‌..." 


"பிரபு! இன்றிரவு தங்குவதைப்‌ பற்றி முதலில்‌ யோசிப்போம்‌. திறந்த வெளியில்‌ தங்க 
முடியாதல்லவா, இரவு மழை பிடித்துக்‌ கொண்டால்‌ என்ன செய்கிறது?" "எங்கே தங்கலாம்‌ 
என்று நினைக்கிறாய்‌?" "அதோ சற்று தூரத்தில்‌ ஒரு கிராமம்‌ தெரிகிறது அங்கே போய்‌ நான்‌ 
முதலில்‌ விசாரித்துக்கொண்டூ வருகிறேன்‌." "அப்படியே செய்‌" என்றார்‌ மாமல்லர்‌. அப்போது 
"மாமல்லா! மாமல்லா!" என்ற சுகரிவியின்‌ குரல்‌ கேட்டது. அந்தக்‌ குரல்‌ வந்த வழியே சென்ற 
மாமல்லர்‌, பாறையருகில்‌ மகிழ மரத்தடியில்‌ சிவகாமி தனியாக உட்கார்ந்திருப்பதைக்‌ கண்டார்‌, 
அவள்‌ அருகில்‌ தாமும்‌ உட்கார்ந்தார்‌. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


முப்பத்தோராம்‌ அத்தியாயம்‌ 
மகிழ மரத்தடியில்‌ 


விரைந்து சென்ற வெள்ளத்தின்‌ இரைச்சலைத்‌ தவிர வேறு சத்தம்‌ எதுவும்‌ சற்று 
நேரத்துக்கு அங்கு இல்லாமலிருந்தது. மாமல்லர்‌ கண்‌ கொட்டாமல்‌ சிவகாமியின்‌ முகத்தைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. சிவகாமி சிறிது நேரம்‌ தரையைப்‌ பார்ப்பாள்‌; சிறிது நேரம்‌ 
வெள்ளத்தையும்‌ வானத்தையும்‌ பார்ப்பாள்‌. இடையிடையே மாமல்லரின்‌ முகத்‌ தாமரையிலும்‌ 
அவளுடைய இரு விழிகளாகிய கருவண்டுகள்‌ ஒரு கணம்‌ மொய்த்து விட்டு விரைவாக 
அவ்விடமிருந்து அகன்று சென்றன. 


புயலுக்கு முன்னால்‌ ஏற்படும்‌ அசாதாரண அமைதியைப்‌ போன்ற இந்த மெளனத்தைக்‌ 
கண்டு சுகரிஷியும்கூட வாய்‌ திறவாமல்‌ சிவகாமியின்‌ முகத்தையும்‌ மாமல்லரின்‌ முகத்தையும்‌ மாறி 
மாறிப்‌ பார்த்துக்கொண்டிருந்தார்‌. கடைசியில்‌ பொறுமை இழந்தவராய்‌, "இந்த வாய்‌ மூடி 
மெளனிகளுடன்‌ நமக்கு என்ன சகவாசம்‌!'' என்று சொல்கிறதைப்‌ போல்‌, இறகுகளைச்‌ சட 
சடவென்று அடித்துக்கொண்டு, அங்கிருந்து பறந்து சென்றார்‌. கிளி அங்கிருந்து அகன்றதும்‌ 
மாமல்லரும்‌ மெளனத்தைக்‌ கலைக்க விரும்பியவராய்‌, "சிவகாமி! என்ன சிந்தனை செய்து 
கொண்டிருக்கிறாய்‌?" என்று கேட்டார்‌. 


சிவகாமி மாமல்லரின்‌ முகத்தை ஏறிட்டு நோக்கி, "சற்று முன்னால்‌ தண்ணீரில்‌ 
மூழ்கினேனே, அப்படியே திரும்பிக்‌ கரை ஏறாமல்‌ வெள்ளத்தோடு போயிருக்கக்கூடாதா - 
என்று யோசித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌!" என்றாள்‌. "அப்படியானால்‌ நான்‌ உன்னைத்‌ 
தேடிக்கொண்டு வந்ததெல்லாம்‌ பிசகு என்று ஏற்படுகிறது. ஆனால்‌, இப்போது கூட ஒன்றும்‌ 
மோசம்‌ போய்விடவில்லையே? பெரு வெள்ளம்‌ இங்கேயிருந்து வெகு சமீபத்தில்தானே 
ஓடுகிறது!" என்றார்‌ மாமல்லர்‌. 


"உண்மைதான்‌! வெள்ளம்‌ வெகு சமீபத்தில்‌ ஓடுகிறது! ஆனால்‌ தானாக வெள்ளத்தில்‌ 
வீழ்ந்து சாவதற்கு மனம்‌ வருகிறதா? அதுவும்‌ நீங்கள்‌ அருகில்‌ இருக்கையில்‌" என்று சிவகாமி 
கூறியபோது, அவளுடைய கண்களில்‌ கண்ணீர்‌ தளும்பிற்று. "இது என்ன! ஏதாவது 
சந்தோஷமாய்ப்‌ பேசலாம்‌ என்று பார்த்தால்‌ நீ இப்படி ஆரம்பித்துவிட்டாயே!" என்றார்‌ 
மாமல்லர்‌. "பிரபு! இன்றைய தினத்தைப்‌ போல்‌ நான்‌ என்றைக்கும்‌ ஆனந்தமாயிருந்தது 


79 


கிடையாது. அதனாலேதான்‌ இன்றைக்கே என்‌ வாழ்நாளும்‌ முடிந்திருக்கக்கூடாதா என்று 
தோன்றுகிறது!" "அழகாயிருக்கிறது நீ ஆனந்தம்‌ கொண்டாடுகிற விதம்‌" என்றார்‌ நரசிம்மவர்மர்‌. 


"சென்ற ஒரு வருஷகாலமாக நான்‌ அனுபவித்த துன்பத்தையும்‌ வேதனையையும்‌ 
அறிந்தால்‌ இப்படித்‌ தாங்கள்‌ சொல்லமாட்டீர்கள்‌?" என்றாள்‌ சிவகாமி. "துன்பமா? உனக்கு 
என்ன துன்பம்‌ நேர்ந்தது? ஏதாவது உடம்பு அசெளகரியமா? ஏன்‌ எனக்குச்‌ சொல்லி 
அனுப்பவில்லை?" "உடம்புக்கு ஒன்றுமில்லை, பிரபு! உடம்பு மூன்று வேளையும்‌ சாப்பிட்டுக்‌ 
கொண்டு, ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டூ செளக்கியமாய்த்தானிருந்தது, எல்லாத்‌ 
துன்பத்தையும்‌ வேதனையையும்‌ உள்ளந்தான்‌ அனுபவித்தது!" ஆஹா! துன்பமும்‌ வேதனையும்‌ 
உனக்கேன்‌ வர வேண்டும்‌? யாராவது உன்னை உபத்திரவப்படுத்தினார்களா என்ன? உன்‌ தந்‌ைத 
ஆயனர்‌ அதைத்‌ தடுக்காமல்‌ என்ன செய்து கொண்டிருந்தார்‌?" 


சிவகாமி எதைக்‌ குறிப்பிட்டு இவ்விதமெல்லாம்‌ பேசுகிறாள்‌ என்பது பல்லவ 
குமாரருக்குத்‌ தெரிந்துதான்‌ இருந்தது. எனினும்‌, அவள்‌ வாயினால்‌ சொல்லிக்‌ 
கேட்பதற்காகவே அவ்விதம்‌ புரிந்து கொள்ளாதவர்‌ போலப்‌ பேசி வந்தார்‌. அதற்குச்‌ சிவகாமி, 
"ஒருவராலும்‌ எனக்கு ஒரு உபத்திரவமும்‌ ஏற்படவில்லை. காட்டிலே வளர்ந்த பேதைப்‌ 
பெண்ணாகிய எனக்குப்‌ பேசத்‌ தெரியவில்லை. பிரபு! என்‌ மன வேதனைக்கெல்லாம்‌ காரணம்‌ 
தங்களை மறக்க முடியாமைதான்‌!" என்று கூறிக்‌ கண்களிலிருந்து கலகலவென்று கண்ணீர்‌ 
வடித்தாள்‌. 


மாமல்லர்‌ ஆர்வம்‌ பொங்கிய கண்களினாலே அவளைப்‌ பார்த்து "இவ்வளவுதானே, 
சிவகாமி! அதற்காக இப்போது ஏன்‌ கண்ணீர்‌ விடவேண்டும்‌? நானுந்தான்‌ உன்னுடைய 
நினைவினால்‌ எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்தேன்‌! என்னுடைய ஓலைகளையெல்லாம்‌ நீ 
படிக்கவில்லையா?" "தாங்கள்‌ எழுதியிருந்த ஒவ்வொரு எழுத்தையும்‌ மனப்பாடம்‌ 
செய்திருக்கிறேன்‌. ஒவ்வொரு ஓலையையும்‌ நூறு தடவை ரதிக்குப்‌ படித்துக்‌ 
காட்டியிருக்கிறேன்‌. ஓலையைப்‌ படிக்கும்போது சந்தோஷமாயிருக்கும்‌. அப்புறம்‌ 
அவ்வளவுக்கவ்வளவு வேதனை அதிகமாகும்‌; தங்கள்‌ பேரில்‌ கோபம்‌ கோபமாய்‌ வரும்‌..." 
"சிவகாமி! உனக்கு என்பேரில்‌ கோபித்துக்‌ கொள்ளும்‌ செளகரியமாவது இருந்தது. எனக்கு 
அதுகூட இல்லையல்லவா? யாருடைய துன்பம்‌ அதிகம்‌ என்று சொல்‌!" "என்பேரில்‌ தாங்கள்‌ 
கோபித்துக்கொள்ளவில்லையா? அப்படியானால்‌, அசோகபுரத்துப்‌ புத்த விஹாரத்தின்‌ 
வாசலிலே என்னைப்‌ பார்த்துவிட்டு ஒரு கண நேரங்கூடத்‌ தாமதிக்காமல்‌ போனீர்களே, ஏன்‌? 
என்பேரில்‌ இருந்த அன்பினாலேயா?"' 


"ஆம்‌, சிவகாமி! நான்‌ வரும்‌ வரையில்‌ அரண்ய வீட்டிலேயே இருக்கும்படிச்‌ 
சொல்லியிருந்தும்‌ நீங்கள்‌ கிளம்பி வந்துவிட்ட்ர்களே என்று எனக்குச்‌ சிறிது 
கோபமாய்த்தானிருந்தது. ஆனால்‌ அன்றிரவே புயலையும்‌ மழையையும்‌ பொருட்படுத்தாமல்‌ நான்‌ 
வரவில்லையா? எவ்வளவு முக்கியமான காரியங்களை விட்டூ விட்டு வந்தேன்‌? இப்போதுகூட 
அங்கே என்ன நடந்திருக்கிறதோ என்னவோ? அதையெல்லாம்‌ மறந்துவிட்டு உன்னுடைய 
பொன்‌ முகத்திலே ஒரு புன்சிரிப்புக்காகக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. நீயோ கண்ணீர்‌ விட்டு 
என்னைக்‌ கலங்க அடிக்கிறாய்‌!" என்றார்‌ மாமல்லர்‌. 


"எல்லாம்‌ உங்களால்‌ ஏற்பட்ட மாறுதல்தான்‌; இரண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னாலே 
ஓயாமல்‌ சிரிப்பும்‌ சந்தோஷமுமாய்த்தானிருந்தேன்‌. காட்டில்‌ யதேச்சையாய்த்‌ திரியும்‌ மானைப்‌ 
போல்‌ துள்ளி விளையாடிக்‌ கொண்டிருந்தேன்‌. என்‌ தந்தைகூட என்னை அடிக்கடி 'இப்படிச்‌ 
சிரிக்காதே, சிவகாமி, பாஞ்சாலி சிரித்துத்தான்‌ பாரதப்போர்‌ வந்தது. பெண்கள்‌ அதிகமாய்ச்‌ 
சிரிக்கக்‌ கூடாது' என்று எச்சரிப்பதுண்டு. அந்தச்‌ சிரிப்பும்‌ குதூகலமும்‌ இப்போது எங்கோ 
போய்‌ விட்டது! நினைத்தால்‌ எனக்கே ஆச்சரியமாயிருக்கிறது..." 


"சிவகாமி! நீ சிரிப்பும்‌ சந்தோஷமுமாய்‌ இருந்த காலத்தைப்‌ பற்றிப்‌ பேசு! உன்‌ 
குழந்தைப்‌ பிராயத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லு. அந்த நாட்களைப்‌ பற்றிக்‌ கேட்க வேணுமென்று 


60 


எனக்கு ஆவலாயிருக்கிறது!" என்றார்‌ நரசிம்மவர்மர்‌. மேலும்‌ அவர்‌ வற்புறுத்திக்‌ கேட்டதின்‌ 
பேரில்‌ சிவகாமி சொல்லத்‌ தொடங்கினாள்‌: "நான்‌ சின்னஞ்சிறு பெண்ணாயிருந்தபோது, என்‌ 
தந்தையின்‌ செல்வக்‌ கண்மணியாய்‌ வளர்ந்து வந்தேன்‌. அரண்யம்‌ சூழ்ந்த சிற்ப அரண்மனையிலே 
நான்‌ ராணியாயிருந்து தனி அரசு செலுத்தினேன்‌. என்‌ தந்தையிடம்‌ சிற்ப வேலை கற்றுக்‌ 
கொண்ட சீடர்கள்‌ என்னிடம்‌ பயபக்தி கொண்ட பிரஜைகளாயிருந்து வந்தார்கள்‌. 
கண்ணிமையை அசைத்தால்‌ போதும்‌! அவ்வளவு பேரும்‌ விரைந்து ஓடிவந்து, 'என்ன பணி?' என்று 
கேட்பார்கள்‌. அப்போதெல்லாம்‌ எனக்கும்‌ கவலை என்பதே தெரியாது; துன்பம்‌ என்பதையே 
நான்‌ அறிந்ததில்லை. 


"உலகத்திலே எதைப்‌ பார்த்தாலும்‌ எனக்கு வியப்பும்‌ மகிழ்ச்சியுமாயிருக்கும்‌. 
காலையிலே எழுந்ததும்‌ தகதகவென்று பிரகாசித்துக்கொண்டு உதயமாகும்‌ தங்கச்‌ சூரியனைக்‌ 
கண்டு ஆனந்திப்பேன்‌. மாமரங்களில்‌ தளிர்த்திருக்கும்‌ இளஞ்‌ சிவப்பு நிறத்‌ தளிர்களைக்‌ கண்டு 
களிப்படைவேன்‌. மரம்‌ செடி கொடிகளில்‌ புஷ்பிக்கும்‌ விதவிதமான வர்ண மலர்கள்‌ எனக்கு 
எல்லையற்ற மகிழ்ச்சியை அளிப்பதுண்டு. செடி கொடிகளுக்கு மத்தியில்‌ ஆடிக்கொண்டே 
பறக்கும்‌ பட்டுப்‌ பூச்சிகளை ஓடிப்‌ பிடிக்க முயல்வேன்‌. அவை என்‌ கையில்‌ அகப்படாமல்‌ தப்பிக்‌ 
கொள்ளும்போது கலீரென்று சிரிப்பேன்‌. மது உண்ட வண்டூகளின்‌ ரீங்காரத்தைக்‌ கேட்கும்‌ 
போதெல்லாம்‌ எனக்கும்‌ ஆனந்த போதை உண்டாகிவிடும்‌. காட்டுப்‌ பறவைகள்‌ இசைக்கும்‌ 
கீதத்தைக்‌ கேட்டுப்‌ பரவசமடைவேன்‌. 


"இரவிலே அகண்ட வானத்திலே மின்னும்‌ நட்சத்திரங்களெல்லாம்‌ தங்களுடன்‌ வந்து 
சேரும்படி என்னைக்‌ கண்‌ சிமிட்டி அழைப்பதுபோலத்‌ தோன்றும்‌. அவற்றின்‌ அழைப்புக்கிணங்கி 
நானும்‌ மனோரதத்தில்‌ ஏறி உயர உயரப்‌ பறந்து செல்வேன்‌. சில சமயம்‌ சந்திரனைப்‌ பார்த்தால்‌ 
எனக்கு அன்னப்‌ பட்சியைப்‌ போலிருக்கும்‌. அதன்மேல்‌ ஏறிக்‌ கொண்டு 
நட்சத்திரங்களுக்கிடையே வட்டமிட்டுக்‌ கொண்டிருப்பேன்‌. சில சமயம்‌ நிலாமதியானது ஒரு 
அழகிய சிறு தோணியைப்போல்‌ எனக்குத்‌ தோன்றும்‌. அதன்மேல்‌ ஏறிக்‌ கொண்டு வானமாகிய 
நீலக்கடலில்‌ மிதந்து வருவேன்‌. வழியிலே தென்படும்‌ நட்சத்திரச்‌ சுடர்‌ மணிகளையெல்லாம்‌ 
கைநிறைய அள்ளி அள்ளி மடியிலே சேர்த்துக்‌ கட்டிக்கொள்வேன்‌. 


"இப்படிக்‌ குதூகலமாகக்‌ காலம்‌ போய்க்‌ கொண்டிருக்கையில்‌ என்‌ தந்‌ைத எனக்கு 
நாட்டியக்‌ கலை கற்றுக்‌ கொடுக்க ஆரம்பித்தார்‌. அது முதல்‌ எனக்கு நடனக்‌ கலைப்‌ பைத்தியம்‌ 
பிடித்துவிட்டது. சதா சர்வகாலமும்‌ நாட்டியமாடிய வண்ணமாகவே இருந்தேன்‌. காட்டுக்குள்‌ 
விளையாடப்‌ போனால்‌ ஆடிக்‌ கொண்டே போவேன்‌; தாமரைக்‌ குளத்தில்‌ குளிக்கப்‌ 
போகையில்‌ என்‌ கால்கள்‌ ஜதி போட்டுக்‌ கொண்டே போகும்‌. அந்த நாளில்‌ பூமியும்‌ வானமும்‌ 
ஒரு பெரிய நடன அரங்கமாக எனக்குக்‌ காட்சி தந்தன. 


"தடாகத்தில்‌ வண்ணத்‌ தாமரைகள்‌ தென்றல்‌ காற்றில்‌ அசைந்தாடும்போது அவை 
ஆனந்த நடனமாடுவதாகவே எனக்குத்‌ தோன்றும்‌. வான அரங்கத்தில்‌ விண்மீன்கள்‌ விதவிதமான 
ஜதி பேதங்களுடன்‌ நடனம்‌ புரிந்துகொண்டு திரும்பத்‌ திரும்பச்‌ சுழன்று வருவதாகத்‌ தோன்றும்‌. 
"இப்படி ஆனந்த வெள்ளத்தில்‌ மிதந்த வண்ணமாக என்‌ வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த 
காலத்திலேதான்‌ தாங்கள்‌ ஒருநாள்‌ தங்கள்‌ தந்தையாருடன்‌ எங்கள்‌ அரண்ய வீட்டுக்கு 
வந்தீர்கள்‌..." என்று கூறிச்‌ சிவகாமி கதையை நிறுத்தினாள்‌. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ 
திரும்ப 


முப்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
மொட்டு வெடித்தது! 


61 


தடாகத்தில்‌ ஒரு அழகிய தாமரை மொட்டு தண்ணீருக்கு மேல்‌ தலை தூக்கி நின்றது. 
அதன்‌ குவிந்த இதழ்களுக்குள்ளே நறுமணம்‌ ததும்பிக்‌ கொண்டிருந்தது. இரவெல்லாம்‌ அந்த 
நறுமணம்‌ வெளியில்‌ வருவதற்கு முயன்று நாலாபுறமும்‌ மோதிப்‌ பார்த்தும்‌ வெளியில்‌ 
வரமுடியாதபடியால்‌ உள்ளுக்குள்ளேயே குமுறிக்‌ கொண்டிருந்தது. தாமரை மொட்டுக்கும்‌ அது 
மிக்க வேதனையளித்தது. 


உதய நேரத்தில்‌ நறுமணத்தின்‌ குமுறலும்‌ மோதலும்‌ அதிகமாயின. திடீரென்று கீழ்‌ 
வானத்தில்‌ ஒரு ஜோதி தோன்றியது. உதயசூரியனின்‌ அமுதனைய கிரணங்கள்‌ தடாகக்‌ 
கரையில்‌ இருந்த விருக்ஷங்களின்‌ இடையே நுழைந்து வந்து தாமரை மொட்டைத்‌ தொட்டன. 
அந்த இனிய ஸ்பரிசத்தினால்‌ மொட்டு சிலிர்த்தது; இதழ்கள்‌ விரிந்தன. இரவெல்லாம்‌ உள்ளே 
விம்மிக்‌ கொண்டிருந்த நறுமணம்‌ விடுதலையடைந்து தடாகத்தையும்‌ தடாகக்‌ கரையையும்‌ 
வானவெளியையும்‌ நிறைத்தது. அவ்விதமே, சிவகாமியின்‌ இதயமாகிய தாமரை மொட்டுக்குள்ளே 
இத்தனை நாளும்‌ விம்மிக்‌ குமுறிக்‌ கொண்டிருந்த எண்ணங்களும்‌ உணர்ச்சிகளும்‌ மாமல்லரிடம்‌ 
தனியாகப்‌ பேசும்‌ சந்தர்ப்பம்‌ கிடைத்ததும்‌, கரையை உடைத்துக்‌ கொண்ட ஏரி வெள்ளத்தைப்‌ 
போலப்‌ பிரவாகமாய்ப்‌ பெருகின. மாமல்லர்‌ முதன்‌ முதலில்‌ அரண்ய வீட்டுக்கு வந்ததைக்‌ 
குறிப்பிட்டபோதுதான்‌ சிவகாமியின்‌ வார்த்தைப்‌ பிரவாகம்‌ சிறிது தடைப்பட்டது. 


அப்போது கிடைத்த சந்தர்ப்பத்தை மாமல்லர்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு கூறினார்‌; "ஆம்‌! 
எனக்கு நன்றாய்‌ நினைவிருக்கிறது. நானும்‌ சக்கரவர்த்தியும்‌ முதன்‌ முதலில்‌ உங்கள்‌ அரண்ய 
வீட்டுக்கு வந்தபோது, உன்‌ தந்தையின்‌ தெய்வச்‌ சிலைகளுக்கு மத்தியிலே நீ நடனமாடிக்‌ 
கொண்டிருந்தாய்‌. ஆயனர்‌ ஸ்வரக்கோவை பாடிக்‌ கொண்டும்‌, தாளம்‌ போட்டுக்‌ கொண்டும்‌ 
இருந்தார்‌. எங்களைக்‌ கண்டதும்‌ ஆயனர்‌ பாட்டையும்‌ தாளத்தையும்‌ நிறுத்தினார்‌. நீயும்‌ 
ஆட்டத்தை நிறுத்தினாய்‌. உன்னுடைய விரிந்த கண்கள்‌ இன்னும்‌ மலருமாறு விழித்து எங்களை 
நோக்கினாய்‌. என்‌ தந்தை 'நிறுத்த வேண்டாம்‌; ஆட்டம்‌ நடக்கட்டும்‌!' என்று வற்புறுத்தினார்‌. 
அதன்‌ மேல்‌ ஆயனர்‌ பாடத்‌ தொடங்க, நீயும்‌ ஆடத்‌ தொடங்கினாய்‌! ஆட்டம்‌ முடிந்ததும்‌ நான்‌ 
பலமாகக்‌ கரகோஷம்‌ செய்தேன்‌. நீ மகிழ்ச்சி ததும்பிய கண்களினால்‌ என்னை ஏறிட்டுப்‌ 
பார்த்தாய்‌. அந்தப்‌ பார்வையில்‌ நாணம்‌ என்பது அணுவளவும்‌ இருக்கவில்லை..." 


"பிரபு! தாங்கள்‌ கூறியதெல்லாம்‌ உண்மைதான்‌. அப்போது நான்‌ பன்னிரண்டு 
பிராயத்துப்‌ பெண்‌; உலகம்‌ அறியாதவளாயிருந்தேன்‌. தாங்கள்‌ வானத்தில்‌ ஜோதி மயமாய்ப்‌ 
பிரகாசிக்கும்‌ சூரியன்‌ என்பதையும்‌, நான்‌ கேவலம்‌ பூமியில்‌ புல்‌ நுனியில்‌ நிற்கும்‌ அற்பப்‌ பனித்து 
ளி என்பதையும்‌ அறியாதவளாயிருந்தேன்‌. ஆகையினால்‌, தங்களை ஏறிட்டுப்‌ பார்க்கச்‌ சிறிதும்‌ 
தயக்கமடையவில்லை. சூரியனை ஏறிட்டுப்‌ பார்க்கத்‌ துணியும்‌ கண்கள்‌ கூடிய சீக்கிரத்தில்‌ 
கூசிக்‌ குனிய நேரிடுமென்று அறியாமல்‌ போனேன்‌!..." "சிவகாமி! நான்‌ சூரியனுமல்ல; நீ பனித்து 
ளியுமல்ல. நீ தீபச்சுடர்‌; நான்‌ அதைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வரும்‌ விட்டில்‌!.." 


"பிரபு! நான்‌ சொல்ல ஆரம்பித்ததை விட்டு வேறு விஷயத்துக்குப்‌ போனது தவறுதான்‌ 
மன்னியுங்கள்‌. நான்‌ ஆடி நிறுத்தியதும்‌ நீங்கள்‌ கரகோஷம்‌ செய்தீர்கள்‌, எனக்கு அப்போது 
உண்டான மகிழ்ச்சிக்கு அளவில்லை. உங்கள்‌ தந்தை உங்களைப்‌ பார்த்து, 'சிவகாமியோடூ சற்று 
நேரம்‌ விளையாடிக்‌ கொண்டிரு! ஆயனரோடூ பேசியான பிறகு உன்னைக்‌ கூப்பிடுகிறேன்‌' 
என்றார்‌. நீங்கள்‌ என்‌ அருகில்‌ வந்தீர்கள்‌. இருவரும்‌ கைகோத்துக்‌ கொண்டு காட்டுக்குள்ளே 
குதித்தோடினோம்‌. 


"காட்டிலே நான்‌ பார்த்து வைத்திருந்த அழகான இடங்களையும்‌ செடி கொடிகளையும்‌ 
காட்டியான பிறகு தங்களை வீட்டுக்குள்ளே அழைத்துச்‌ சென்று நான்‌ வளர்த்து வந்த 
கிளிகளையும்‌ புறாக்களையும்‌ காட்டினேன்‌. பிறகு என்‌ தந்‌ைத செய்து வைத்திருந்த 
சிலைகளைக்‌ காட்டத்‌ தொடங்கினேன்‌. நடன வடிவச்‌ சிலைகளைப்‌ பார்க்கும்‌ போது தாங்கள்‌, 
'நானும்‌ நடனக்‌ கலை பயில விரும்புகிறேன்‌' என்றீர்கள்‌. அந்தச்‌ சிலைகளில்‌ ஒன்றைப்போல்‌ 
அபிநயத்‌ தோற்றத்தில்‌ நின்றீர்கள்‌. அதைப்‌ பார்த்துவிட்டு நான்‌ கலீரென்று சிரித்தேன்‌. 


62 


'குழந்தைகள்‌ அதற்குள்ளே வெகு சிநேகமாகி விட்டார்களே!' என்று நம்‌ தந்தைமார்‌ பேசிக்‌ 
கொண்டார்கள்‌. 


"அன்றுமுதல்‌ தங்களுடைய வருகையை நான்‌ ஆவலுடன்‌ எதிர்பார்க்கலானேன்‌. 
குதிரையின்‌ சத்தமோ ரதத்தின்‌ சத்தமோ கேட்கும்‌ போதெல்லாம்‌ தாங்கள்தான்‌ வந்து 
விட்டீர்கள்‌ என்று என்‌ உள்ளம்‌ துள்ளி மகிழ்ந்தது. உதய சூரியனையும்‌ பூரண சந்திரனையும்‌, 
வண்ண மலர்களையும்‌, பாடும்‌ பறவைகளையும்‌, பறக்கும்‌ பட்டுப்‌ பூச்சிகளையும்‌ பார்க்கும்போது 
எனக்குண்டான குதூகலம்‌ தங்களைப்‌ பார்க்கும்போது உண்டாயிற்று. ஆனால்‌ சூரிய 
சந்திரர்களிடமும்‌, புஷ்பங்கள்‌ பட்சிகளிடமும்‌ பேச முடியாது. தங்களிடம்‌ பேசுவது 
சாத்தியமாயிருந்தபடியால்‌, தங்களைக்‌ கண்டதும்‌ பேச ஆரம்பித்தவள்‌ மூச்சுவிடாமல்‌ பேசிக்‌ 
கொண்டேயிருப்பேன்‌..."' 


"உண்மைதான்‌, சிவகாமி! அந்த நாளில்‌ உன்னைப்‌ பார்க்கும்போது, உன்‌ தந்தையின்‌ 
அற்புதச்‌ சிலைகளில்‌ ஒன்றைப்‌ பார்ப்பது போன்ற மகிழ்ச்சி எனக்கும்‌ உண்டாகும்‌. ஆனால்‌ சிலை 
பேசாது; நீயோ ஓயாமல்‌ பேசுவாய்‌. பறவைகளின்‌ குரல்‌ ஒலிகளில்‌ எவ்வளவு பொருள்‌ உண்டோ, 
அவ்வளவு பொருள்தான்‌ உன்‌ பேச்சுக்களிலும்‌ இருப்பதாக எனக்குத்‌ தோன்றும்‌. ஒன்றும்‌ 
புரியாவிட்டாலும்‌ நெடுநேரம்‌ கேட்டுக்‌ கொண்டிருப்பேன்‌..." 


"என்‌ பேச்சைப்‌ போலவேதான்‌ நமது சிநேகமும்‌ அப்போது அர்த்தமற்றதாயிருந்தது. 
கொஞ்ச நாளைக்கெல்லாம்‌, தாங்கள்‌ சக்கரவர்த்தியுடன்‌ தேச யாத்திரை சென்றீர்கள்‌. அப்புறம்‌ 
மூன்று வருஷ காலம்‌ அரண்ய வீட்டுக்கு நீங்கள்‌ வரவில்லை. மறுபடியும்‌ எப்போதுமே தங்களைப்‌ 
பார்க்கமாட்டோமோ என்ற ஏக்கம்‌ எனக்குச்‌ சிற்சில சமயம்‌ உண்டாகும்‌. இல்லை, தாங்கள்‌ 
எப்படியும்‌ ஒருநாள்‌ வருவீர்கள்‌ என்று தைரியம்‌ அடைவேன்‌. தாங்கள்‌ வருவதற்குள்ளே நடனக்‌ 
கலையிலே சிறந்த தேர்ச்சியடைந்துவிடவேண்டுமென்றும்‌, தாங்கள்‌ திரும்பி வந்ததும்‌ 
அற்புதமாய்‌ ஆட்டம்‌ ஆடித்‌ தங்களைத்‌ திகைக்கச்‌ செய்ய வேண்டுமென்றும்‌ எண்ணுவேன்‌. 
தாங்கள்‌ மீண்டும்‌ வரும்போது தங்களுடைய உருவம்‌ எப்படியிருக்குமென்று கற்பனை செய்து 
பார்க்க அடிக்கடி முயல்வேன்‌. ஆனால்‌ மனத்தில்‌ உருவம்‌ எதுவுமே வராது.... கடைசியாக 
ஒருநாள்‌ தாங்களே வந்துவிட்டீர்கள்‌! முற்றும்‌ புதிய மனிதராய்‌ வந்தீர்கள்‌..." 


"நீயும்‌ வெகுவாக மாறிப்‌ போயிருந்தாய்‌, சிவகாமி! உருவத்திலும்‌ மாறியிருந்தாய்‌; 
குணத்திலும்‌ மாறியிருந்தாய்‌. நான்‌ எதிர்பார்த்ததுபோல்‌ என்னைக்‌ கண்டதும்‌ நீ ஓடிவந்து என்‌ 
கரங்களைப்‌ பற்றி வீட்டுக்குள்‌ அழைத்துப்‌ போகவில்லை. தூண்‌ மறைவிலே நாணத்துடன்‌ நின்று 
கடைக்கண்ணால்‌ என்னைப்‌ பார்த்தாய்‌. 'கலகல' என்று சிரிப்பதற்கு மாறாகப்‌ புன்முறுவல்‌ 
செய்தாய்‌! அந்தக்‌ கடைக்கண்‌ பாணமும்‌ கள்ளப்‌ புன்னகையும்‌ என்னைக்‌ கொன்றன." 


"ஓடிவந்து முகமன்‌ கூறி உங்களை வரவேற்க முடியாமல்‌ ஏதோ ஒன்று என்னைத்‌ 
தடைசெய்தது. முன்னால்‌ வரலாமென்றால்‌ கால்‌ எழவில்லை. ஏதாவது பேசலாமென்றால்‌ நா 
எழவில்லை. நின்ற இடத்திலேயே நின்றேன்‌. என்னை நானே, 'சிவகாமி! உனக்கு என்ன வந்து 
விட்டது?' என்று கேட்டுக்‌ கொண்டேன்‌. அதே சமயத்தில்‌ அப்பாவும்‌, 'சிவகாமி! ஏன்‌ தூண்‌ 
மறைவில்‌ நிற்கிறாய்‌? வந்து சக்கரவர்த்திக்கு நமஸ்காரம்‌ செய்‌! பல்லவ குமாரரைப்‌ பார்‌! எப்படி 
ஆஜானுபாகுவாய்‌ வளர்ந்திருக்கிறார்‌?"" என்றார்‌. நான்‌ தயக்கத்துடன்‌ வந்து நமஸ்காரம்‌ 
செய்தேன்‌. அப்போது சக்கரவர்த்தி, 'ஆயனரே! சிவகாமியும்‌ வளர்ந்து போயிருக்கிறாள்‌! 
முதலில்‌ எனக்கு அடையாளமே தெரியவில்லை . கற்சிலை செய்வதோடு நீர்‌ தங்கச்‌ சிலையும்‌ 
செய்ய ஆரம்பித்துவிட்டீரோ என்று நினைத்தேன்‌! என்றார்‌. இதனால்‌ என்னுடைய நாணம்‌ 
இன்னும்‌ அதிகமாகிவிட்டது. சற்று நேரம்‌ பேசாமல்‌ நின்றுவிட்டு அப்புறம்‌ வீட்டிலிருந்து நழுவிக்‌ 
காட்டுக்குள்ளே சென்றேன்‌. தாமரைக்‌ குளக்கரையில்‌ உட்கார்ந்து எனக்கு என்ன வந்துவிட்டது 
என்று யோசித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 


"சற்று நேரத்துக்கெல்லாம்‌ என்‌ பின்னால்‌ மிருதுவான காலடிச்‌ சத்தம்‌ கேட்டது. 
ஆனால்‌ நான்‌ திரும்பிப்‌ பார்க்கவில்லை. தாங்கள்‌ வந்து என்‌ கண்களைப்‌ பொத்தினீர்கள்‌. மூன்று 


63 


வருஷத்துக்கு முன்னால்‌ இப்படிக்‌ கண்களைப்‌ பொத்தும்‌ போது நான்‌ உங்கள்‌ பெயரைச்‌ 
சொல்லிக்‌ 'கலகல' என்று சிரித்துக்‌ கைகளைத்‌ தள்ளி விட்டுத்‌ திரும்பிப்‌ பார்ப்பேன்‌. இப்போது 
தங்களுடைய கரங்கள்‌ என்‌ கண்களை மூடியபோது, என்‌ தேகம்‌ செயலற்று ஸ்தம்பித்தது. என்‌ 
உள்ளத்திலோ ஆயிரக்கணக்கான அலைகள்‌ எழுந்து விழுந்து அல்லோலகல்லோலம்‌ செய்தன. 


"பிறகு நீங்கள்‌ என்‌ பக்கத்தில்‌ வந்து உட்கார்ந்து என்‌ கையை உங்கள்‌ கையோடு 
சேர்த்துக்‌ கொண்டீர்கள்‌. நான்‌ செயலற்றுச்‌ சும்மா இருந்தேன்‌. 'சிவகாமி! என்‌ பேரில்‌ 
கோபமா?' என்றீர்கள்‌. நான்‌ மெளனமாய்‌ உங்களைப்‌ பார்த்தேன்‌. 'ஆமாம்‌ கோபம்‌ தான்‌ 
போலிருக்கிறது!' என்று கூறி, தங்களுடைய யாத்திரையைப்‌ பற்றி ஏதேதோ சொல்லிக்‌ 
கொண்டே போனீர்கள்‌. ஆனால்‌, நீங்கள்‌ சொன்னது ஒன்றும்‌ என்‌ காதில்‌ ஏறவேயில்லை. 
'நீங்கள்‌ என்‌ அருகில்‌ உட்கார்ந்திருக்கிறீர்கள்‌; நம்‌ இருவருடைய கரங்களும்‌ 
ஒன்றுபட்டிருக்கின்றன' என்னும்‌ ஒரு உணர்ச்சி தான்‌ என்‌ மனதில்‌ இருந்தது. அந்த நினைவு 
என்னை வான வெளியிலே தூக்கிக்‌ கொண்டுபோய்‌ மேக மண்டலங்களின்‌ மேல்‌, மிதக்கச்‌ 
செய்தது. தடாகத்துத்‌ தண்ணீரில்‌ மிதக்கும்‌ தாமரை இலைகளின்‌ மேலே நின்று என்னை 
நடனமாடச்‌ செய்தது. தண்ணீருக்குள்ளே அமுக்கிக்‌ கீழே கீழே கொண்டு போய்‌ மூச்சுவிட 
முடியாமல்‌ என்னைத்‌ திக்குமுக்காடச்‌ செய்தது!..." "என்னை எத்தகைய அசடாகச்‌ செய்து 
விட்டாய்‌ நீ! நான்‌ சொன்னதையெல்லாம்‌ நீ வெகு கவனமாகக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்ததாக 
எண்ணியல்லவா என்‌ யாத்திரை அனுபவங்களையெல்லாம்‌ உனக்குச்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தேன்‌?" 


"கடைசியாக, நீங்கள்‌ விடை பெற்றுச்‌ சென்றபோது, 'சீக்கிரத்தில்‌ திரும்பி வருவேன்‌' 
என்று சொல்லிவிட்டுச்‌ சென்றீர்கள்‌. அப்புறம்‌ சில காலம்‌ நான்‌ தரையிலே நடக்கவேயில்லை. 
ஆனந்த வெள்ளத்தில்‌ மிதந்து கொண்டேயிருந்தேன்‌. என்‌ வாழ்க்கையில்‌ ஒரு மகத்தான 
அதிசயம்‌ அபூர்வமான புதுமை - யாருக்கும்‌ கிடைக்காத அற்புதமான பாக்கியம்‌ கிடைத்து 
விட்டதாகத்‌ தோன்றியது. அதனால்‌ என்‌ கண்களுக்கு உலகமே புதிய தோற்றம்‌ கொண்டது. 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ அதுவரை காணாத வனப்புக்களையெல்லாம்‌ கண்டேன்‌. மல்லிகையும்‌ 
முல்லையும்‌ செண்பகமும்‌ அதற்குமுன்‌ நான்‌ என்றும்‌ அறியாத நறுமணத்தை அளித்தன. நீல 
வானம்‌ புதிய மெருகுடன்‌ பிரகாசித்தது. பட்சிகளின்‌ கானத்தில்‌ புதிய இனிமை தென்பட்டது. 
மூங்கில்‌ காடுகள்‌ காற்றில்‌ அசையும்போது உண்டாகும்‌ சத்தம்‌ முன்னெல்லாம்‌ அழுகைச்‌ 
சத்தமாக எனக்குத்‌ தோன்றும்‌. இப்போது அதுவே ஆனந்த கீதமாக என்‌ காதில்‌ ஒலித்தது. 
செடிகளும்‌ கொடிகளும்‌ பட்சிகளும்‌ பூச்சிகளும்‌ ஆயிரம்‌ ஆயிரம்‌ குரல்களில்‌ 'சிவகாமி! நீ 
கொடுத்து வைத்தவள்‌; பாக்கியசாலி என்ற ஆதரவோடு சொல்வதாகத்‌ தோன்றியது. இரவிலே 
வானத்து நட்சத்திரங்கள்‌ முன்‌ எப்போதையும்விடக்‌ குதூகலமாக என்னைப்‌ பார்த்துச்‌ சிரித்தன. 
வெண்மதியாகிய தந்தத்‌ தோணியின்‌ மேலே அமர்ந்து வானக்‌ கடலில்‌ அந்த விண்மீன்களிடையே 
சுற்றி வந்தபோது, இப்போது நான்‌ தனியாகச்‌ சுற்றவில்லை; தோணியில்‌ என்‌ அருகில்‌ நீங்களும்‌ 
வீற்றிருந்தீர்கள்‌! எல்லையற்ற உள்ளக்‌ கடலிலே தாலாட்டிய சிந்தனை அலைகளுக்கு மத்தியில்‌ 
மிதந்த வாழ்க்கைத்‌ தெப்பத்தில்‌ நான்‌ மட்டும்‌ தனியாக இருக்கவில்லை; பக்கத்தில்‌ தாங்களும்‌ 
இருந்தீர்கள்‌. அப்போதெல்லாம்‌ எனக்குத்‌ தானாகவே பாட்டுப்‌ பாடத்‌ தோன்றியது. 
ஆட்டத்தில்‌ அளவில்லாத உற்சாகம்‌ உண்டாயிற்று. நடனக்‌ கலையில்‌ நான்‌ அடைந்த துரிதமான 
அபிவிருத்தியைக்‌ கண்டு என்‌ தந்தையே பிரமித்துப்‌ போனார்‌...."' 


"சக்கரவர்த்தியும்‌ நானும்‌ கூடத்தான்‌ அதிசயம்‌ அடைந்தோம்‌. பரத சாஸ்திரம்‌ எழுதிய 
முனிவருக்கே எட்டாத நடனக்‌ கலை விந்தைகளெல்லாம்‌ உன்‌ ஆட்டத்தில்‌ வெளியாவதாக என்‌ 
தந்‌ைத அடிக்கடி சொன்னார்‌. காஞ்சி மாநகரில்‌ இராஜ சபையில்‌ அரங்கேற்றம்‌ நடத்த 
வேண்டும்‌ என்று அவர்தான்‌ வற்புறுத்தினார்‌." "பிரபு! அந்தத்‌ துரதிர்ஷ்டம்‌ பிடித்த அரங்கேற்றம்‌ 
நடக்கும்‌ சமயத்தில்‌ என்‌ மன நிலை மாறிவிட்டது. அந்த மாறுதலை நினைத்தால்‌ எனக்கே 
அதிசயமாயிருக்கிறது. மூன்று வருஷ பிரிவுக்குப்‌ பிறகு தங்களைப்‌ பார்த்ததும்‌ எனக்குண்டான 
சந்தோஷம்‌, குதூகலம்‌ எல்லாம்‌ சில நாளைக்குள்‌ எங்கேயோ போய்விட்டன. வரவர, 
தங்களுடைய நினைவு எனக்கு மகிழ்ச்சியை அளிப்பதற்கு மாறாகத்‌ துன்பத்தைத்‌ தர 
ஆரம்பித்தது. எதைப்‌ பார்த்தாலும்‌ பிடிக்காமல்‌ போய்விட்டது. சந்திரனும்‌ நட்சத்திரங்களும்‌ 


64 


வெறுப்பை அளிக்கத்‌ தொடங்கின. பொழுது விடிந்தால்‌ ஏன்‌ விடிகிறது என்று தோன்றியது. 
இரவு வந்தால்‌ ஏன்‌ இருட்டுகிறது என்று தோன்றுகிறது. பூக்களைக்‌ கண்டால்‌ கசக்கி எறியத்‌ 
தோன்றியது. என்‌ கண்களிலிருந்து தூக்கம்‌ மாயமாய்ப்‌ போய்விட்டது. அருமையாக வளர்த்த 
மான்‌ குட்டியையும்‌ கிளியையும்‌ வெறுக்கத்‌ தொடங்கினேன்‌. நடனக்‌ கலையிலே கூட எனக்கு 
ஆசை குன்றத்‌ தொடங்கியது. 'ஆட்டமும்‌ பாட்டமும்‌ என்ன வேண்டிக்‌ கிடக்கிறது?' என்று 
எண்ணத்‌ தொடங்கி விட்டேன்‌... இந்தச்‌ சமயத்தில்தான்‌ அரங்கேற்றம்‌ நடந்தது; அபசகுனம்‌ 
போல்‌ அது நடுவில்‌ நின்றுபோனதில்‌ எனக்குத்‌ திருப்தியே உண்டாயிற்று..." "அரங்கேற்றத்து 
க்குப்‌ பிறகு தாமரைக்‌ குளக்கரையில்‌ நாம்‌ சந்தித்தபோதும்‌ நீ ஒரு மாதிரி வருத்தத்துடனேதான்‌ 
பேசினாய்‌. என்னிடம்‌ வாக்குறுதி கேட்டாய்‌! எனக்கு அதெல்லாம்‌ பெருவியப்பாயிருந்தது.." 


"பிரபு! அச்சமயம்‌ தங்களுடைய திருமணத்தைப்‌ பற்றிய பிரஸ்தாபம்‌ என்‌ காதில்‌ 
விழுந்தது. ஏற்கனவே வேதனைக்குள்ளாயிருந்த என்‌ உள்ளத்தில்‌ அது வேலினால்‌ குத்துவது 
போலிருந்தது. தாங்கள்‌ எனக்கே முழுவதும்‌ உரியவராயிருக்க வேண்டுமென்று கருதினேன்‌. 
தங்களைப்‌ பார்க்காமல்‌ ஒரு கணம்‌ போவது ஒரு யுகமாயிருந்தது. என்னுடைய 
தூண்டுதலினாலேதான்‌ என்‌ தந்தை காஞ்சிக்கு நாவுக்கரசர்‌ பெருமானைப்‌ பார்ப்பதற்கு வந்தார்‌. 
அன்று நடந்ததைத்‌ தாங்கள்‌ அறிவீர்கள்‌..." "அன்று நடந்ததை மட்டும்‌ அல்ல, சிவகாமி! உன்‌ 
உள்ளத்தின்‌ நிலைமையையும்‌ அன்றைக்குத்‌ தெரிந்து கொண்டேன்‌. அதனாலேதான்‌ மறுநாளே 
கண்ணபிரானிடம்‌ ஓலை கொடுத்து அனுப்பினேன்‌." 


"அந்த ஓலையிலிருந்து நான்‌ காஞ்சிக்கு வருவது தங்களுக்கு விருப்பமில்லையென்று 
அறிந்தேன்‌. தங்களைப்‌ பார்க்காமல்‌ நான்‌ கழித்த எட்டு மாதமும்‌ எனக்கு எட்டு யுகமாயிருந்தது. 
நாளுக்கு நாள்‌ என்‌ மன வேதனையும்‌ நெஞ்சு வலியும்‌ அதிகமாகி வந்தன. தங்களிடமிருந்து 
ஓலை வந்த இரண்டொரு தினங்கள்‌ சிறிது உற்சாகமாயிருப்பேன்‌, பிறகு துன்பம்‌ 
அதிகமாகிவிடும்‌. தங்களை ஒரு நாளும்‌ இனிப்‌ பார்க்கப்‌ போவதில்லையென்றும்‌, என்னுடைய 
பகற்‌ கனவு ஒரு நாளும்‌ நிறைவேறப்‌ போவதில்லையென்றும்‌ தோன்றும்‌. 'இப்படி எதற்காக உயிர்‌ 
வாழவேண்டும்‌? இந்த வாழ்நாளை முடித்துக்‌ கொள்ளலாம்‌' என்று அடிக்கடி எண்ணமிடத்‌ 
தொடங்கினேன்‌. இப்படியே கொஞ்சநாளிருந்தால்‌ எனக்குப்‌ பைத்தியமே பிடித்துவிடலாம்‌ 
என்று அடிக்கடி தோன்றியது.... பிரபு! தங்களுடைய விருப்பத்தின்படி அரண்ய வீட்டிலேயே 
காத்திராமல்‌ ஏன்‌ யாத்திரை கிளம்பி வந்தேன்‌ என்று இப்போது தெரிகிறதா?" என்று சிவகாமி 
முடித்தாள்‌. "தெரிகிறது, சிவகாமி! இப்படிப்‌ பிரளய வெள்ளத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு 
இரண்டு பேரும்‌ திண்டாட வேண்டும்‌. இந்த ஜன சூன்யமான ஏகாந்தத்‌ தீவிலே வந்து ஒதுங்க 
வேண்டும்‌ என்பதற்காகத்தான்‌! இது தெரியாதா என்ன?" என்று மாமல்லர்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கும்‌ போதே அந்தத்‌ தீவைப்‌ பற்றிய அவருடைய வார்த்தையைப்‌ பொய்ப்படுத்திக்‌ 
கொண்டு, சற்றுத்‌ தூரத்தில்‌ வாத்திய கோஷங்களும்‌ ஜனங்களின்‌ ஆரவார ஒலிகளும்‌ கேட்டன. 
இருவரும்‌ திடுக்கிட்டு எழுந்திருந்தார்கள்‌. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


முப்பத்துமூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
வரவேற்பு 


வாத்திய கோஷத்தையும்‌ ஆரவாரத்தையும்‌ கேட்டு ஆயனரும்‌ அத்தையும்‌ அங்கே வந்து 
சேர்ந்தார்கள்‌. ஜனக்கூட்டம்‌ நெருங்கி வந்து கொண்டிருந்தது. கொஞ்ச தூரத்தில்‌ 
கூட்டத்திலிருந்து ஒரு தனி உருவம்‌ வெளிப்பட்டு முன்னதாக விரைந்து வந்தது. அந்த 
உருவத்தைப்‌ பற்றி எவ்விதச்‌ சந்தேகமும்‌ ஏற்பட நியாயமில்லை; குண்டோதரனுடைய 
உருவந்தான்‌ அது! 


குமார சக்கரவர்த்திக்குப்‌ பலமான கோபம்‌ உண்டாயிற்று. ஆஹா! இந்த மூடன்‌ என்ன 
காரியம்‌ செய்தான்‌. 'குமார சக்கரவர்த்தி வெள்ளத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டார்‌; இங்கே வந்து 


85 


ஒதுங்கிமிருக்கிறார்‌!' என்று ஊரிலே சொல்லியிருக்கிறான்‌. இவ்விடம்‌ தங்கும்‌ சொற்ப 
நேரத்தைச்‌ சிவகாமியிடம்‌ பேசிக்‌ கொண்டு கழிக்கலாம்‌ என்று நினைத்தால்‌, அதற்கு 
இடமில்லாமல்‌ செய்து விட்டானே! சிவகாமிக்குச்‌ சொல்ல வேண்டியது, கேட்க வேண்டியது 
இன்னும்‌ எவ்வளவோ இருக்கிறதே! சைனியமின்றித்‌ தாம்‌ தனித்து வந்திருப்பது பற்றியும்‌, 
ஆயனரும்‌ சிவகாமியும்‌ தம்முடன்‌ இருப்பது பற்றியும்‌ அவர்கள்‌ என்ன நினைப்பார்கள்‌?... ஆ! 
இந்த மூடன்‌ குண்டோதரன்‌ எவ்வளவு சங்கடமான நிலையில்‌ தம்மைக்‌ கொண்டு வந்து வைத்து 
விட்டான்‌! 


ஆயினும்‌, அவனிடம்‌ தற்போது கோபம்‌ கொள்வதில்‌ பயனில்லை. நடந்த தவறு நடந்து 
விட்டது; எப்படியோ இந்தச்‌ சங்கடமான நிலைமையைச்‌ சமாளித்தாக வேண்டும்‌.... இப்படிச்‌ 
சிந்தனை செய்துகொண்டு சற்றுப்‌ பின்னாலேயே மாமல்லர்‌ ஒதுங்கி நின்றபோது, குண்டோதரன்‌ 
தம்மிடம்‌ வராமல்‌ ஆயனரிடம்‌ நின்று ஏதோ சொல்லுவதைப்‌ பார்த்தார்‌. பிறகு சிவகாமியின்‌ 
காதோடு ஆயனர்‌ ஏதோ சொன்னார்‌. இருவரும்‌ மாமல்லர்‌ இருந்த திசையை நோக்கிப்‌ 
புன்னகை புரிந்தார்கள்‌. 


ஜனக்கூட்டம்‌ இதற்குள்‌ அருகில்‌ வந்துவிட்டது. கூட்டத்‌ தலைவர்களாகத்‌ தோன்றிய 
இருவர்‌, பூரண கும்பத்துடனும்‌ புஷ்பம்‌ தாம்பூலம்‌ பழம்‌ வைத்திருந்த தட்டுக்களுடனும்‌ 
எல்லோருக்கும்‌ முன்னால்‌ வந்தார்கள்‌. குண்டோதரன்‌ அவர்களுக்கு ஆயனச்‌ சிற்பியாரைச்‌ 
சுட்டிக்‌ காட்டினான்‌. கிராமத்‌ தலைவர்களில்‌ ஒருவர்‌ கூறினார்‌; உலகத்தில்‌ எப்பேர்ப்பட்ட 
தீமையிலும்‌ நன்மை ஒன்று உண்டு என்பார்கள்‌. அதுபோல்‌, திருப்பாற்கடல்‌ ஏரி உடைப்பு 
எடுத்ததனால்‌, எங்கள்‌ கிராமம்‌ பாக்கியம்‌ செய்ததாயிற்று. சிற்ப சக்கரவர்த்தி ஆயனரையும்‌, பரத 
சாஸ்திர ராணி சிவகாமி தேவியையும்‌ வரவேற்கும்‌ பேறு எங்களுக்கு வாய்த்தது. வரவேண்டும்‌, 
ஐயா! வருக, தேவி! உங்களுக்கும்‌ உங்கள்‌ சீடர்களுக்கும்‌ எங்களால்‌ முடிந்த 
செளகரியங்களைச்‌ செய்து கொடுக்கிறோம்‌. எத்தனை நாள்‌ முடியுமோ அத்தனை நாள்‌ எங்கள்‌ 
விருந்தினர்களாய்த்‌ தங்கி இருக்க வேண்டுகிறோம்‌." 


இவ்விதம்‌ கிராமத்‌ தலைவர்‌ கூறி முடித்ததும்‌, ஆயனர்‌, 'மகா ஜனங்களே! உங்களுடைய 
அன்புக்கு நானும்‌ என்‌ குமாரியும்‌ என்‌ சீடர்களும்‌ மிகவும்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌! (இந்த 
வெள்ளம்‌ வடிகிற வரையில்‌ உங்களுடைய விருந்தாளியாக நாங்கள்‌ இருந்துதான்‌ தீரவேண்டும்‌!" 
என்றார்‌. பிறகு, கிராமவாசிகளும்‌ ஆயனர்‌ முதலியோரும்‌ கிராமம்‌ இருந்த திசையை நோக்கி 
நடக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 


எல்லாருக்கும்‌ பின்னால்‌ தங்கியிருந்த மாமல்லரோ ஆச்சரியக்‌ கடலில்‌ 
மூழ்கியிருந்தார்‌. அவர்‌ எதிர்பார்த்ததற்கு முற்றும்‌ மாறாகக்‌ காரியங்கள்‌ நடந்தன. சிவகாமி 
அவ்வப்போது கடைக்கண்ணால்‌ பார்த்துப்‌ புன்னகை செய்ததைத்‌ தவிர, மற்றபடி அவர்‌ ஒருவர்‌ 
அங்கு இருப்பதையே கவனிப்பாரைக்‌ காணோம்‌. அவருடைய வியப்பிலே மகிழ்ச்சியும்‌ 
கலந்திருந்தது என்பதைச்‌ சொல்ல வேண்டியதில்லையல்லவா? 'குண்டோதரனை மூடன்‌ என்று 
கருதியது எவ்வளவு தவறு? அவனுடைய புத்திக்‌ கூர்மையே கூர்மை!" என்று அவர்‌ எண்ணமிட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌ போதே, "பிரபு! ஏன்‌ நிற்கிறீர்கள்‌? போகலாம்‌ வாருங்கள்‌!" என்று 
குண்டோதரன்‌ அவர்‌ பின்னாலிருந்து காதோடு சொன்னான்‌. 


"என்னை அவர்கள்‌ அழைக்கவில்லையே? அழையாத இடத்துக்கு நான்‌ எப்படிப்‌ 
போவது?" என்றார்‌ மாமல்லர்‌ நரசிம்மர்‌. "ஏன்‌ அழைக்கவில்லை? ஆயனரிடம்‌, 'உங்களுடைய 
சீடர்களுக்கும்‌ வேண்டிய செளகரியம்‌ செய்து கொடுக்கிறோம்‌!' என்று சொன்னார்களே! காதில்‌ 
விழவில்லையா? நீங்களும்‌ நானும்‌ ஆயனரின்‌ சீடப்‌ பிள்ளைகள்‌!" என்றான்‌ குண்டோதரன்‌. 
"சத்ருக்னரின்‌ ஆட்கள்‌ எல்லாம்‌ உன்னைப்‌ போலவே புத்திசாலிகளாய்‌ இருப்பார்களா, 
குண்டோதரா? அப்படியானால்‌ ஆயிரம்‌ புலிகேசி படையெடுத்து வந்தாலும்‌ நாம்‌ அத்தனை 
பேரையும்‌ யுத்தத்தில்‌ ஜயித்து விடலாம்‌!" என்றார்‌ மாமல்லர்‌. ஆயனரின்‌ 'சீடர்‌'கள்‌ இருவரும்‌ 
ஜனக்‌ கூட்டத்துக்குச்‌ சற்றுப்‌ பின்னால்‌ தங்கிச்‌ சென்றார்கள்‌. மாமல்லர்‌ அப்படி ரொம்பவும்‌ பின்‌ 
தங்கிவிடவில்லை என்பதையும்‌ சிவகாமியின்‌ கடைக்கண்‌ பார்வையைத்‌ தெரிந்து 


86 


கொள்ளக்கூடிய தூரத்திலேயே போனார்‌ என்பதையும்‌ உண்மையை முன்னிட்டு நாம்‌ குறிப்பிட 
வேண்டியிருக்கிறது. 


கிராமத்துக்குக்‌ கிட்டத்தட்டப்‌ போனபோது ஜனக்‌ கூட்டம்‌ மேலும்‌ அதிகமாயிற்று. 
ஊரே திரண்டு வந்து விட்டது போல்‌ தோன்றியது. ஊருக்குள்ளே ஒவ்வொரு வீட்டு வாசலிலும்‌ 
விதவிதமான வர்ணக்‌ கோலங்கள்‌ போட்டு அலங்கரித்திருந்தார்கள்‌. ஊர்வலத்தை ஆங்காங்கு 
நிறுத்திக்‌ கிராமத்துப்‌ பெண்மணிகள்‌, சிவகாமிக்கு ஆரத்தி எடுத்தார்கள்‌. கடைசியில்‌, 
கிராமத்தின்‌ கீழ்ப்‌ புறத்திலிருந்த சிவாலயத்துக்கு அனைவரும்‌ போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌. 


ஆலயம்‌ சின்னதுதான்‌; ஆனால்‌ அழகாயும்‌ சுத்தமாயும்‌ இருந்தது. செங்கல்‌ 
சுண்ணாம்பினால்‌ கட்டப்பட்ட வெளி மதிலைத்‌ தாண்டி உள்ளே போனதும்‌, விசாலமான 
பிரகாரம்‌ ஒரு புல்‌ பூண்டு இல்லாமல்‌ வெகு சுத்தமாயிருந்தது. பலிபீடம்‌, துவஜஸ்தம்பம்‌, நந்தி 
மேடை ஆகியவற்றைத்‌ தாண்டிச்‌ சென்றதும்‌, அடியார்கள்‌ நின்று தரிசனம்‌ செய்வதற்குரிய அர்த்த 
மண்டபம்‌ இருந்தது. ஓட்டினால்‌ கூரை வேயப்பட்ட அர்த்த மண்டபத்துக்கு அப்பால்‌ 
கர்ப்பக்கிருகம்‌. இதன்‌ மேலே, அப்போது புதிதாகத்‌ தமிழகத்தில்‌ வழக்கத்துக்கு வந்து 
கொண்டிருந்த தூங்கானை மாடம்‌ அழகாக விளங்கிற்று. கோவிலுக்குள்‌ நுழையும்போதே 
சாம்பிராணி, சந்தனம்‌ இவற்றின்‌ சுகந்தமும்‌, பன்னீர்‌, பாரிஜாதம்‌ செண்பகம்‌, தாமரை முதலிய 
திவ்ய மலர்களின்‌ நறுமணமும்‌, நெய்‌ விளக்கின்‌ புகை, உடைத்த தேங்காய்‌, உரித்த வாழைப்பழம்‌ 
நாரத்தம்பழச்‌ சாறு, பிழிந்த கரும்பின்‌ ரசம்‌ ஆகியவற்றின்‌ சுவாசனையும்‌ கலந்து வந்து, ஏதோ 
ஒரு தூய்மையான தனி உலகத்துக்குள்ளே வந்திருப்பது போன்ற உணர்ச்சியை உண்டாக்கின. 


ஆயனரும்‌ சிவகாமியும்‌ ஆயனரின்‌ சீடர்களும்‌ அர்த்த மண்டபத்துக்குள்‌ வந்ததும்‌ 
சுவாமிக்குத்‌ தீபாராதனை நடந்தது. பின்னர்‌ அர்ச்சகர்‌ அபிஷேக தீர்த்தமும்‌ விபூதிப்‌ பிரசாதமும்‌ 
கொடுத்தார்‌. அதே மாதிரி அம்பிகையின்‌ சந்நிதியிலும்‌ தீபாராதனை நடந்து குங்கும புஷ்பப்‌ 
பிரசாதங்கள்‌ அளிக்கப்பட்டன. எல்லாம்‌ ஆனபிறகு, அவர்களை வரவேற்ற கிராமத்‌ தலைவர்‌ 
"ஆயனரே! தங்களுடைய குமாரியின்‌ நடனவித்தைத்‌ திறமையைக்‌ குறித்து நாங்கள்‌ ரொம்பவும்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறோம்‌. எங்கள்‌ பாக்கிய வசத்தினால்‌ எதிர்பாராத விதமாக நீங்கள்‌ இந்தக்‌ 
கிராமத்துக்கு வரும்படி நேர்ந்தது. உங்களுக்கு இன்றைக்குத்‌ தொந்திரவு கொடுக்க மனம்‌ 
இல்லை. நாளைய தினம்‌ தங்கள்‌ குமாரி இந்தச்‌ சந்நிதியில்‌ நடனம்‌ ஆடி எங்களை மகிழ்விக்க 
வேண்டும்‌!" என்று விநயமாகக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 


இதற்கு மறுமொழி என்ன சொல்வதென்று தெரியாதவராய்‌ ஆயனர்‌ சிவகாமியை 
நோக்கினார்‌. அவளுடைய முகத்தைப்‌ பார்த்ததும்‌ ஆயனருக்கு மனக்‌ கலக்கம்‌ அதிகமாயிற்று. 
அவர்கள்‌ நின்றுகொண்டிருந்த அர்த்த மண்டபத்தில்‌ மாமல்லர்‌ எங்கே நிற்கிறார்‌ என்பதைச்‌ 
சிவகாமி ஏற்கெனவே தெரிந்து கொண்டிருந்தாள்‌. இது வரையில்‌ வெகு ஜாக்கிரதையாக 
அந்தப்‌ பக்கமே பார்க்காமலிருந்த அவளுடைய கண்கள்‌ பளிச்சென்று மாமல்லருடைய முகத்தை 
ஏறிட்டு நோக்கின. சிவகாமியின்‌ கண்களில்‌ தோன்றிய கேள்விக்கு, மாமல்லரின்‌ முகமலர்ச்சியும்‌ 
அவருடைய கண்களில்‌ தோன்றிய குதூகலமும்‌ மறுமொழி தந்தன. மறுகணம்‌ சிவகாமி ஆயனரை 
நோக்கி, "ஆகட்டும்‌, அப்பா!" என்று மெல்லிய குரலில்‌ கூறினாள்‌. "ஆயனரே! தங்கள்‌ அருமைக்‌ 
குமாரியின்‌ மறுமொழி எங்கள்‌ காதிலும்‌ விழுந்தது மிகவும்‌ சந்தோஷம்‌!" என்றார்‌ கிராமாதிகாரி. 
இதற்குள்ளே, மறுநாள்‌ நடனம்‌ ஆடச்‌ சிவகாமி சம்மதித்து விட்டாள்‌ என்ற செய்தி பரவி, அர்த்த 
மண்டபத்திலும்‌ வெளிப்பிராகாரத்திலும்‌ நின்று கொண்டிருந்த ஜனங்களுக்குள்‌ கலகலப்பு 
ஏற்பட்டு அது ஆரவாரமாக மாறியது. 


இந்தக்‌ கலகலப்புக்கும்‌ ஆரவாரத்துக்கும்‌ இடையே, ஆயனர்‌ கிராமத்‌ தலைவரைப்‌ 
பார்த்து, "ஐயா! சிவகாமியின்‌ நடனப்பயிற்சி நின்று ஏழெட்டு மாதமாகிறது. ஆனாலும்‌ 
பாதகமில்லை, நீங்கள்‌ காட்டும்‌ அன்பானது சிவகாமியின்‌ மனத்தை ரொம்பவும்‌ கவர்ந்திருக்கிறது 
. ஆகையினால்‌, நாளைக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கச்‌ சம்மதிக்கிறாள்‌. 
ஆனால்‌ சிவகாமியின்‌ நடனக்‌ கலையைப்‌ பற்றி நீங்கள்‌ இவ்வளவு தூரம்‌ தெரிந்து 
கொண்டிருப்பது எனக்கு வியப்பாயிருக்கிறது. உங்களுக்கு எவ்விதம்‌ தெரிந்ததோ? ஒருவேளை 


67 


என்‌ சிஷ்யன்‌ குண்டோதரனுடைய வேலையோ இது?" என்று கூறிக்‌ குண்டோதரனை 
நோக்கினார்‌. 


அப்போது கிராமத்‌ தலைவர்‌, "இல்லை, ஐயா இல்லை! தங்கள்‌ குமாரியைப்‌ பற்றி 
ஏற்கனவே எங்களுக்கு நாவுக்கரசர்‌ பெருமான்‌ தெரிவித்திருந்தார்‌'' என்றார்‌. "ஆஹா! 
நாவுக்கரசர்‌ இங்கே வந்திருந்தாரா? உங்களுடைய பாக்கியந்தான்‌ என்ன!" என்றார்‌ ஆயனர்‌. 
"நாங்கள்‌ பாக்கியச்சாலிதான்‌ ஆறு மாதத்துக்கு முன்னால்‌ நாவுக்கரசர்‌ பெருமான்‌ இந்தப்‌ 
புண்ணியம்‌ செய்த கிராமத்துக்கு வந்தார்‌. அவருடைய திருக்கரத்தில்‌ உழவாரப்‌ படை பிடித்து 
இந்த ஆலயத்தின்‌ பிராகாரத்தைச்‌ சுத்தம்‌ செய்தார்‌. நாங்களும்‌ அந்தத்‌ திருப்பணியில்‌ 
ஈடுபட்டோம்‌. அன்றிரவு இந்தச்‌ சந்நிதியில்‌ நாவுக்கரசர்‌ பெருமானின்‌ சீடர்கள்‌ அமுதொழுகும்‌ 
தமிழ்ப்‌ பதிகங்களைப்‌ பாடினார்கள்‌. அவற்றில்‌, முன்னம்‌ அவனுடைய நாமம்‌ கேட்டாள்‌. மூர்த்தி 
அவனிருக்கும்‌ வண்ணம்‌ கேட்டாள்‌. என்னும்‌ பதிகத்தைப்‌ பாடியபோது நாவுக்கரசர்‌ பெருமானின்‌ 
கண்களிலிருந்து தாரை தாரையாய்க்‌ கண்ணீர்‌ வந்தது..." 


இவ்விதம்‌ கிராமத்தலைவர்‌ கூறி வருகையில்‌, ஆயனர்‌, சிவகாமி மாமல்லர்‌ ஆகிய மூன்று 
பேருக்கும்‌ ஏககாலத்தில்‌ ரோமாஞ்சனம்‌ உண்டாயிற்று; அத்தலைவர்‌ மேலும்‌ கூறினார்‌. "பதிகம்‌ 
முடிந்த பிறகு பெருமான்‌ எங்களுக்குச்‌ சிவகாமி தேவியின்‌ நடனத்தைப்‌ பற்றிக்‌ கூறினார்‌. 
தாங்கள்‌ தங்கள்‌ குமாரியுடன்‌ காஞ்சியில்‌ அப்பெருமானுடைய மடத்துக்கு வந்திருந்ததையும்‌, 
அப்போது சிவகாமி இந்தப்‌ பதிகத்துக்கு அபிநயம்‌ பிடித்து மூர்ச்சித்ததையும்‌ பற்றித்‌ 
தெரிவித்தார்‌. நேரில்‌ இவ்வளவு விரைவில்‌ உங்களையே வரவேற்கும்‌ பாக்கியம்‌ எங்களுக்குக்‌ 
கிடைக்குமென்று அப்போது நாங்கள்‌ கனவிலும்‌ கருதவில்லை." "வாகீசப்‌ பெருந்தகைக்கு 
எங்களுடைய ஞாபகம்‌ இருந்தது; நாங்கள்‌ செய்த புண்ணியம்‌!" என்றார்‌ ஆயனர்‌. "நாவுக்கரசர்‌ 
பெருமான்‌ வந்து போன பிறகு இந்த ஊரில்‌ அவருடைய திருப்பெயரால்‌ ஒரு மடாலயம்‌ 
கட்டியிருக்கிறோம்‌. அந்த மடாலயத்தில்‌ முதன்‌ முதலாகத்‌ தாங்களும்‌ தங்கள்‌ புதல்வியுந்தான்‌ 
தங்கப்‌ போகிறீர்கள்‌. இதுவும்‌ நாங்கள்‌ செய்த புண்ணியந்தான்‌!'' என்றார்‌ கிராமத்தலைவர்‌. 
உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


முப்பத்துநான்காம்‌ அத்தியாயம்‌ 
நந்தி மேடை 


அன்றிரவு இரண்டாம்‌ ஜாமத்தின்‌ மத்தியில்‌ நாவுக்கரசர்‌ மடாலயத்தின்‌ வாசலில்‌ 
மாமல்லரும்‌ குண்டோதரனும்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. சாயங்காலமே மேகங்கள்‌ எல்லாம்‌ 
கலைந்து வானம்‌ துல்லியமாயிருந்தது. சரத்கால சந்திரன்‌ பொழிந்த தாவள்யமான நிலவு அந்தச்‌ 
சாதாரண கிராமத்தைக்‌ கந்தர்வலோகமாகச்‌ செய்து கொண்டிருந்தது. சற்றுத்‌ தூரத்தில்‌, 
கிராமக்‌ கோயிலின்‌ தூங்கானை மாடத்துத்‌ தங்க ஸ்தூபி 'தக தக' என்று பிரகாசித்தது. 
அதற்கப்பால்‌ தெரிந்த தென்னை மரங்களின்‌ உச்சியில்‌ பச்சை மட்டைகளின்‌ மீது நிலாமதியின்‌ 
கிரணங்கள்‌, ரசவாத வித்தை செய்து கொண்டிருந்தன. தென்னை மட்டைகள்‌ இளங்காற்றில்‌ 
இலேசாக அசையும்‌ போது, பச்சை ஓலைகள்‌ பளிச்சென்று வெள்ளி ஓலைகளாக மாறுவதும்‌, 
மீண்டும்‌ அவை பச்சை நிறம்‌ பெறுவதும்‌ ஏதோ ஒரு இந்திரஜாலக்‌ காட்சியாகவே தோன்றின. 


"பிரபு! குபேர சம்பத்து வாய்ந்த அரண்மனை உப்பரிகையில்‌ பஞ்சணை மெத்தையில்‌ 
படூத்து உறங்க வேண்டிய தாங்கள்‌, இந்த ஆண்டி மடத்துத்‌ திண்ணையில்‌ அனாதைப்‌ 
பரதேசியைப்‌ போல்‌ படூத்து உறங்குவதா? அந்த எண்ணத்தையே என்னால்‌ சகிக்க 
முடியவில்லையே!" என்றான்‌ குண்டோதரன்‌. "குண்டோதரா!! இத்தனை நேரமும்‌ ஆயனரோடு 
விவாதம்‌ செய்து ஒருவாறு முடிந்தது. நீயும்‌ அதே பாட்டைப்‌ பாட ஆரம்பித்து விட்டாயா?" 
என்றார்‌ மாமல்லர்‌. குண்டோதரன்‌ ஏதோ சொல்ல ஆரம்பித்தான்‌, அதற்கிடங்கொடாமல்‌ 
மாமல்லர்‌ மறுபடியும்‌ கூறினார்‌. 


68 


"என்‌ தந்தை அப்படி என்னை அரண்மனை உப்பரிகையிலேயே எப்போதும்‌ படுக்க 
வைத்து வளர்க்கவில்லை. குண்டோதரா! பஞ்சணை மெத்தையில்‌ பரப்பிய முல்லைப்‌ 
புஷ்பங்களின்‌ மீது படுத்தும்‌ எனக்குப்‌ பழக்கம்‌ உண்டு; நடு காட்டிலே மரத்தின்‌ வேரைத்‌ 
தலையணையாய்க்‌ கொண்டு தரையில்‌ படுத்தும்‌ எனக்குப்‌ பழக்கம்‌ உண்டு. இந்த மடத்துத்‌ 
திண்ணை வழ வழவென்று தேய்ந்து எவ்வளவு மிருதுவாக இருக்கிறது?" என்றார்‌ மாமல்லர்‌. 
"பிரபு! தாங்கள்‌ பரிகாசம்‌ செய்கிறீர்கள்‌ எனக்கோ வேதனையாயிருக்கிறது. இந்தக்‌ கஷ்டம்‌ 
தங்களுக்கு என்னால்‌ வந்ததுதானே என்பதை எண்ணும்போது என்‌ மனம்‌ பதைக்கிறது. நான்‌ 
மட்டும்‌ ஒரு வார்த்தை இந்த ஊர்‌ வாசிகளிடம்‌ தாங்கள்‌ இன்னார்‌ என்பது பற்றிச்‌ 
சொல்லியிருந்தால்‌?..." "குண்டோதரா! பிசகான காரியம்‌ செய்துவிட்டுப்‌ பிறகு 
வருத்தப்படுகிறவர்களை நான்‌ கண்டதுண்டு. நல்ல காரியம்‌ - புத்திசாலித்தனமான காரியம்‌ - 
செய்ததற்காக வருத்தப்படுகிறவர்களை நான்‌ பார்த்ததில்லை; இப்போது உன்னைத்தான்‌ 
பார்க்கிறேன்‌. நான்‌ சக்கரவர்த்தி குமாரன்‌ என்பது தெரியாதபடி ஜனங்களுடன்‌ கலந்து பழகும்‌ 
சந்தர்ப்பம்‌ கிடைக்காதா என்று எவ்வளவோ ஆவல்‌ கொண்டிருந்தேன்‌. அந்த ஆவல்‌ இப்போது 
உன்னால்‌ நிறைவேறுகிறது. ஆஹா! சிவகாமியின்‌ நடனக்‌ கலையின்‌ புகழ்‌ எவ்வளவு தூரம்‌ 
பரவியிருக்கிறதென்பதை இன்று தெரிந்து கொண்டதில்‌ எனக்கு எவ்வளவு சந்தோஷம்‌ 
தெரியுமா?.." 


"பிரபு! சிவகாமி தேவியின்‌ நடனக்‌ கலையின்‌ புகழ்‌ மட்டும்‌ இங்கே 
பரவியிருக்கவில்லை. புள்ளலூர்ப்‌ போரின்‌ கீர்த்தியும்‌ இந்தக்‌ கிராமம்‌ வரையில்‌ வந்து 
எட்டியிருக்கிறது!" "மெய்யாகவா, குண்டோதரா!" "ஆம்‌ பிரபு! அந்தச்‌ சண்டையிலே குமார 
சக்கரவர்த்தி நிகழ்த்திய மகத்தான வீர சாகசச்‌ செயல்களைப்‌ பற்றியும்‌ இங்கேயெல்லாம்‌ 
தெரிந்திருக்கிறது. அதையெல்லாம்‌ பற்றிச்‌ சவிஸ்தாரமாகச்‌ சொல்ல வேண்டூமென்று 
கிராமவாசிகள்‌ என்னைக்‌ கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. அவர்களுக்கு இராத்திரி சாவகாசமாய்ச்‌ 
சொல்லுவதாக வாக்களித்திருக்கிறேன்‌. இப்போது கோவில்‌ பிராகாரத்திலே அவர்கள்‌ 
கூடியிருப்பார்கள்‌, நீங்களும்‌ வருகிறீர்களா?" என்று குண்டோதரன்‌ கேட்டான்‌. "வருகிறேன்‌; 
ஆனால்‌ நீ ஏதாவது விஷமம்‌ செய்து என்னைக்‌ காட்டிக்‌ கொடுத்துவிடக்‌ கூடாது!" என்றார்‌ 
மாமல்லர்‌. 


கோயில்‌ பிரகாரத்தில்‌ நந்தி மேடையின்‌ படிக்கட்டில்‌ குண்டோதரனும்‌ மாமல்லரும்‌ 
உட்கார்ந்திருந்தார்கள்‌. நந்தி மேடை பலிபீடம்‌ இவற்றைச்‌ சுற்றிப்‌ பிரகாரத்தில்‌ செங்கல்‌ 
சுண்ணாம்பினால்‌ தளவரிசை போடப்பட்டிருந்தது. அந்தச்‌ சுத்தமான தளத்தில்‌ கிராமவாசிகள்‌ 
பலர்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. புள்ளலூர்ச்‌ சண்டையைப்‌ பற்றி அவர்களிடம்‌ குண்டோதரன்‌ 
சண்டப்‌ பிரசண்டமாக வர்ணனை செய்தான்‌. அந்தச்‌ சண்டையிலே முக்கியமாகக்‌ குமார 
சக்கரவர்த்தி மாமல்லர்‌ காட்டிய தீர சாகசங்களைப்‌ பற்றி உற்சாகமாக விவரித்தான்‌. 


"மாமல்லர்‌ எப்படிப்‌ போர்‌ செய்தார்‌ தெரியுமா? இந்தக்‌ கணம்‌ பார்த்தால்‌ இங்கே 
இருப்பார்‌; மறுகணம்‌ பார்த்தால்‌ அதோ அந்த மதில்சுவருக்கு அப்பால்‌ இருப்பார்‌. அந்தப்‌ 
பெரிய போர்க்களத்திலே மாமல்லர்‌ எங்கே போரிட்டுக்‌ கொண்டிருக்கிறார்‌ என்பதை எந்த 
நேரத்திலும்‌ கண்டுபிடித்துவிடலாம்‌. மகாவிஷ்ணுவின்‌ சக்கராயுதத்தைப்போல்‌ எங்கே ஒரு 
ஜொலிக்கும்‌ வாள்‌ அதிவேகமாகச்‌ சுழன்று எதிரிகளின்‌ தலைகளை வெட்டிக்‌ குவித்துக்‌ 
கொண்டிருக்கிறதோ, அங்கே மாமல்லர்‌ இருக்கிறார்‌ என்று தெரிந்து கொள்ளலாம்‌. அப்படி 
மின்னல்‌ வேகத்தில்‌ வாளைச்‌ சுழற்றிப்‌ பகைவர்களை ஹதாஹதம்‌ செய்யக்கூடிய வீராதி வீரர்‌ 
வேறு யார்‌? மாமல்லருடைய வாளிலே அன்றைக்கு யமனே வந்து உட்கார்ந்திருந்தான்‌. அவர்‌ 
சக்கராகாரமாகச்‌ சுழன்று வாளை வீசியபோது, ஒன்று, பத்து, ஆயிரம்‌ என்று எதிரிகள்‌ உயிரற்று 
விழுந்தார்கள்‌!..." 


"ஆஹா! அபிமன்யு செய்த யுத்தம்‌ மாதிரி அல்லவா இருக்கிறது!" என்று கூட்டத்தில்‌ 
ஒருவர்‌ கூறினார்‌. அந்த ஊரிலும்‌ சில காலமாக மகாபாரதம்‌ வாசிக்கப்பட்டு வந்தது. அதனால்‌ 
எல்லாரும்‌ அருச்சுனன்‌ - அபிமன்யு நினைவாகவே இருந்தார்கள்‌! குண்டோதரன்‌ கூறினான்‌; 


69 


"ஆம்‌, மாமல்லர்‌ அன்று அபிமன்யு மாதிரிதான்‌ போர்‌ புரிந்தார்‌. ஆனால்‌ ஒரு வித்தியாசம்‌, 
அபிமன்யு போர்க்களத்தில்‌ மாண்டு போனான்‌. புள்ளலூர்ச்‌ சண்டையிலோ மாமல்லரின்‌ வாளுக்கு 
முன்னால்‌ நிற்க முடியாமல்‌ எதிரிகள்‌ புறமுதுகிட்டு ஓடத்‌ தொடங்கினார்கள்‌. எல்லோருக்கும்‌ 
முன்னால்‌ ஒட்டம்‌ பிடித்தவன்‌ கங்க நாட்டு அரசன்‌ துர்விநீதன்‌ தான்‌!" "துர்விநீதன்‌ எந்தப்‌ பக்கம்‌ 
ஓடினானோ?" என்று ஒரு கிராமவாசி கேட்டான்‌. "தெற்கு நோக்கி ஓடி வந்ததாகத்தான்‌ 
கேள்வி. தென்‌ பெண்ணை நதி வரையில்‌ அவனைப்‌ பின்தொடர்ந்து மாமல்லரும்‌ தளபதி 
பரஞ்சோதியும்‌ வந்ததாகக்‌ கூடக்‌ கேள்வி" என்று சொல்லி வந்த குண்டோதரன்‌, மாமல்லர்‌ 
பக்கம்‌ திரும்பிப்‌ பார்த்து, "ஏன்‌ ஐயா, என்‌ கையைக்‌ கிள்ளுகிறீர்‌?" என்றான்‌. 


மாமல்லரின்‌ கண்களில்‌ கோபக்‌ குறி காணப்பட்டது. இதற்குள்‌ கூட்டத்தில்‌ 
இன்னொருவர்‌, "ஆமாம்‌, இந்த விவரமெல்லாம்‌ உனக்கு எப்படி அப்பா தெரிந்தது? ஆயனரின்‌ 
சீடனுக்குப்‌ போர்க்களத்தில்‌ என்ன வேலை?" என்று கேட்டார்‌. "நல்ல கேள்விதான்‌; உன்னிடம்‌ 
உண்மையைச்‌ சொல்லாமல்‌ முடியாது போலிருக்கிறது!" என்று சொல்லிக்‌ கொண்டே 
குண்டோதரன்‌ எழுந்து மாமல்லரிடமிருந்து சற்று அப்பால்‌ போய்‌ நின்றான்‌. 


"இதோ இருக்கிறாரே, என்‌ பக்கத்தில்‌, இவர்‌... இவர்தான்‌... ஏன்‌ ஐயா, இப்படி 
என்னை உறுத்துப்‌ பார்க்கிறீர்‌... இவர்தான்‌ உண்மையில்‌ ஆயனருடைய உத்தம சிஷ்யர்‌. நான்‌ 
பல்லவ சைனியத்தைச்‌ சேர்ந்தவன்‌. துர்விநீதனைத்‌ தொடர்ந்து வந்த மாமல்லருடன்‌ நானும்‌ 
வந்தேன்‌. வழியில்‌ என்‌ குதிரையின்‌ கால்‌ ஒடிந்து விழுந்து விட்டபடியால்‌ பின்‌ தங்கிவிட்டேன்‌. 
பிறகு வெள்ளத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு இவர்களுடைய தெப்பத்தில்‌ ஏறி உயிர்‌ தப்பினேன்‌!" 


உடனே, கூட்டத்திலிருந்தவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ விலாவிலே விரலால்‌ சீண்டியும்‌ 
வேறுவிதமாகக்‌ கவனத்தை இழுத்தும்‌ காதோடு இரகசியம்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. 
குண்டோதரன்‌ ஆயனரின்‌ சிஷ்யனாக இருக்க முடியாது' என்று அவர்களில்‌ பலர்‌ முன்னாடியே 
ஊகித்ததாகச்‌ சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. "மாமல்லரும்‌ ஒரு வேளை இந்த வெள்ளத்தில்‌ 
அகப்பட்டுக்‌ கொண்டிருக்கலாமோ?" என்று ஒருவர்‌ கூறினார்‌. "அதை நினைத்தால்‌ எனக்கு 
ரொம்பவும்‌ கவலையாயிருக்கிறது!" என்றான்‌ குண்டோதரன்‌. "ஒருவேளை இங்கேயே அவரும்‌ 
வந்து ஒதுங்கினாலும்‌ ஒதுங்கலாம்‌" என்று இன்னொருவர்‌ சொன்னார்‌. "ஒதுங்கினாலும்‌ ஒது 
ங்கலாம்‌!" என்றான்‌ குண்டோதரன்‌. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


முப்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
"கள்வரோ நீர்‌?" 


மறுநாள்‌ மாலை நேரத்தில்‌ மண்டபத்துக்‌ கிராமத்துச்‌ சிவன்‌ கோயில்‌ கண்கொள்ளாக்‌ 
காட்சி அளித்துக்‌ கொண்டிருந்தது. கோயிலின்‌ முன்‌ கோபுர வாசலைப்‌ பசுமையான வாழை 
மரங்களும்‌, மகர தோரணங்களும்‌ திரைச்‌ சீலைகளும்‌ அலங்கரித்தன. உள்ளே அர்த்த 
மண்டபத்தையும்‌ வெளிக்‌ கோபுரத்தையும்‌ சேர்த்துப்‌ பிராகாரத்தில்‌ விஸ்தாரமான பந்தல்‌ 
போட்டிருந்தார்கள்‌. பந்தல்‌ முனைகளில்‌ வரிசை வரிசையாகத்‌ தந்த வர்ணமுள்ள 
இளந்தென்னங்‌ குருத்துத்‌ தோரணங்களும்‌ அவற்றின்‌ இடையிடையே செந்தாமரை 
மொட்டுக்களும்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்தன. 


அந்த நாளில்‌ தமிழ்நாட்டில்‌ நீர்வளமுள்ள ஒவ்வொரு கிராமத்திலும்‌ தாமரைக்குளம்‌ 
உண்டு. குளத்திலே தண்ணீர்‌ இருப்பதே தெரியாதவண்ணம்‌ தாமரை இலைகளும்‌ மலர்களும்‌ 
மொட்டுக்களும்‌ நிறைந்திருக்கும்‌. எனவே, கோயில்‌ விக்கிரங்களுக்கு வேறு அபூர்வ 
புஷ்பங்களைச்‌ சாத்திவிட்ட்த்‌ தாமரை மொட்டுக்களையும்‌ மலர்களையும்‌ கோயிலின்‌ 
அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்துவார்கள்‌. இவ்விதம்‌ அமோகமாக அலங்கரிக்கப்பட்டி ருந்த 
கோயிலில்‌ அஸ்தமிப்பதற்கு முன்னால்‌ ஊர்‌ ஜனங்கள்‌ எல்லாரும்‌ வந்து கூடி விட்டார்கள்‌. 


90 


ஸ்தீரிகள்‌, குழந்தைகள்‌ ஒருவரும்‌ மிச்சமில்லாமல்‌ வந்து அவரவர்களும்‌ போட்டியிட்டு முன்னால்‌ 
இடம்‌ பிடித்துக்‌ கொண்டு உட்கார்ந்தார்கள்‌. சூரியன்‌ அஸ்தமித்ததும்‌ நூற்றுக்கணக்கான அகல்‌ 
விளக்குகள்‌ ஏற்றப்பட்டு ஆலயம்‌ ஒளிமயமாக விளங்கிற்று. அதே சமயத்தில்‌ சிவகாமிதேவியின்‌ 
திவ்ய நடனத்தைப்‌ பார்ப்பதற்காகவே விஜயம்‌ செய்கிறவனைப்போல்‌ பூரண சந்திரனும்‌ 
உதயமானான்‌. 


ஆயனரும்‌ சிவகாமியும்‌ கோயிலின்‌ கோபுர வாசலுக்குள்ளே பிரவேசித்ததும்‌ 
கூட்டத்தில்‌ கலகலப்பு உண்டாயிற்று. பந்தலுக்குத்‌ தென்புறத்தில்‌ அமைந்திருந்த அரங்க 
மேடையிலே வந்து சிவகாமி நின்றதும்‌ கூட்டத்தில்‌ நிசப்தம்‌. ஸ்திர்களும்‌ பேச்சை 
நிறுத்தினார்கள்‌ அழுத குழந்தைகளும்‌ வாய்‌ மூடின. அந்த மண்டபப்பட்டுக்‌ கிராமத்து ஜனங்கள்‌ 
அதுவரையில்‌ அம்மாதிரி கண்‌ கூசும்படியான திவ்ய செளந்தரியத்தைக்‌ கண்டதில்லை. 


சிவகாமியின்‌ நடன அலங்காரமும்‌ அணிகலன்களும்‌ அவளுடைய முகத்தில்‌ அப்போது 
பிரகாசித்த தெய்வீக களையும்‌ கிளர்ச்சியும்‌ பார்த்தவர்களைத்‌ திகைக்கச்‌ செய்தன. ஆரம்பத்‌ 
திகைப்பு ஒருவாறு மாறியதும்‌ ஒருவருக்கொருவர்‌ தங்களுடைய வியப்பைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ள ஆரம்பித்தார்கள்‌. "தேவலோகத்து நடன மாதர்களான அரம்பை, ஊர்வசி 
முதலியவர்கள்‌ இப்படித்தான்‌ இருந்திருக்க வேண்டும்‌!" என்றார்‌ ஒருவர்‌. "ஒருநாளும்‌ இல்லை 
அவர்கள்‌ இவ்வளவு அழகாக ஒரு நாளும்‌ இருந்திருக்க முடியாது!" என்றார்‌ இன்னொருவர்‌. 
"இந்தப்‌ பெண்ணுடனே அந்தத்‌ தேவலோக கணிகையரை ஒப்பிடுவது பிசகு. 
தில்லையம்பலத்தில்‌ நடராஜப்‌ பெருமானுக்குப்‌ போட்டியாக நடனமாடிய சிவகாமி 
தேவியேதான்‌ இப்படி அவதாரம்‌ எடுத்து வந்திருக்கிறாள்‌! என்று ஒரு பக்தர்‌ கூறினார்‌. 
"இல்லாமலா, நாவுக்கரசர்‌ பெருமான்‌ அவ்வளவு பாராட்டினார்‌!" என்று இன்னொரு பக்தர்‌ 
பரவசமாகச்‌ சொன்னார்‌. 


பளிச்சென்று சொல்லி வைத்தாற்போல்‌ சபையிலே மறுபடியும்‌ பரிபூரண நிசப்தம்‌ 
ஏற்பட்டது. சிவகாமி நடனமாட ஆரம்பித்து விட்டாள்‌! ஆயனரின்‌ கரதாளத்துக்கும்‌ அவர்‌ பாடிய 
ஸ்வரஜதிகளுக்கும்‌ இணங்கச்‌ சிவகாமி ஆடினாள்‌! உள்ளூர்‌ மத்தள வித்வான்‌ ஒருவர்‌ வாணாளில்‌ 
என்றுமறியாத உற்சாகத்துடன்‌ மத்தளம்‌ வாசித்தார்‌. 'கும்‌ கும்‌' என்னும்‌ மத்தளச்‌ சத்தத்தோடு 
கலந்து பாதச்‌ சதங்கை ஒலி 'கல்‌ கல்‌' என்று சப்திக்கச்‌ சிவகாமி நிருத்தம்‌ ஆடினாள்‌. 


அந்த நிருத்தத்தில்‌ மின்னலின்‌ விரைவு காணப்பட்டது; மான்‌ குட்டியின்‌ துள்ளல்‌ 
தோன்றியது; கான மயிலின்‌ சாயல்‌ விளங்கியது. சில சமயம்‌ சிவகாமி பூமியிலே நின்று ஆடினாள்‌; 
சில சமயம்‌ வானமண்டலத்துக்குச்‌ சென்று வெண்மதியின்‌ கிரணங்களில்‌ ஆடினாள்‌. சில சமயம்‌ 
நட்சத்திர மண்டலத்துக்கே சென்று விண்மீன்களின்‌ மத்தியில்‌ பம்பரம்‌ போலச்‌ சுழன்று 
ஆடினாள்‌. சிவகாமி அவ்விதம்‌ சுழன்றாடியபோது பார்த்துக்‌ கொண்டிருந்தவர்களின்‌ கண்கள்‌ 
சுழன்றன; அரங்க மேடையும்‌ அகல்‌ விளக்குகளும்‌ சுழன்றன. கோயில்‌ சுழன்றது; கோபுரங்கள்‌ 
சுழன்றன; தூங்கானை மாடத்துத்‌ தங்க ஸ்தூபி சுழன்றது; வானமும்‌ பூமியும்‌ கீழ்‌ மேலாகச்‌ 
சுழன்றன; சந்திரனும்‌ நட்சத்திர மண்டலங்களும்‌ சுழன்று சுழன்று வந்தன. இவ்விதம்‌ வெவ்வேறு 
காலப்‌ பிரமாணங்களில்‌, வெவ்வேறு ஜதிகளில்‌ விதவிதமான நிருத்த வகைகளை ஆடிச்‌ 
சபையோரைக்‌ கிறுகிறுக்க அடித்த பிறகு சிவகாமி சிறிது நேரம்‌ சிரம பரிகாரம்‌ செய்து 
கொள்வதற்காக மேடைக்குப்‌ பின்புறம்‌ சென்றாள்‌. அப்போது சபையில்‌ பிரமாதமான ஆரவாரம்‌ 
எழுந்தது. ஆயனரின்‌ அரண்ய வீட்டில்‌ எட்டு மாதம்‌ இருந்தும்‌ சிவகாமியின்‌ நடனத்தைப்‌ 
பார்த்தறியாதவனான குண்டோதரனும்‌ மற்றச்‌ சபையினரைப்‌ போலவே பரவசமடைந்து 
போயிருந்தான்‌. நடனம்‌ நின்ற பிறகும்‌ அவன்‌ தன்னை மறந்த நிலையிலேயே இருந்தபடியால்‌, 
பக்கத்திலிருந்த மாமல்லரைப்‌ பார்த்து, "பிரபு..." என்று ஆரம்பித்தான்‌. மாமல்லரும்‌ சிவகாமியின்‌ 
நடனத்தில்‌ பூரணமாய்‌ ஈடுபட்டிருந்தாராயினும்‌, அவர்‌ தம்மையும்‌ தமது சுற்றுப்புறத்தையும்‌ மறந்து 
விடவில்லை. எனவே, குண்டோதரன்‌ 'பிரபு' என்றதும்‌ அவர்‌ அவனை ஒரு குலுக்குக்‌ குலுக்கினார்‌. 
அதற்குள்‌ பக்கத்திலிருந்த ஐந்தாறு பேரின்‌ கவனமும்‌ குண்டோதரனின்‌ மேல்‌ விழுந்திருந்தது. 
மாமல்லரின்‌ குலுக்கலினால்‌ தனது நினைவு அடைந்த குண்டோதரன்‌ சுவாமி சந்நிதியை 
நோக்கி, "பிரபு!... இந்தத்‌ தெய்வீக நடனம்‌ உனக்குத்தான்‌ பிரீதி!" என்று பக்தி பரவசம்‌ தது 


21 


ம்பிய குரலில்‌ கூறி முடித்தான்‌. "சந்தேகம்‌ என்ன? இறைவனுக்குத்தான்‌ பிரீதி!" என்று 
பக்கத்திலிருந்தவர்களும்‌ ஆமோதித்தார்கள்‌. 


சிவகாமி மீண்டும்‌ அரங்க மேடைக்கு வந்து அபிநயம்‌ பிடிக்கத்‌ தொடங்கினாள்‌. 
திருநாவுக்கரசர்‌ பெருமானின்‌, "வடிவேறு திரிசூலம்‌ தோன்றும்‌ தோன்றும்‌ வளர்சடைமேல்‌ 
இளமதியும்‌ தோன்றும்‌ தோன்றும்‌" என்னும்‌ பாடலுக்குச்‌ சிவகாமி அபிநயம்‌ பிடித்தபோது, 
சபையோர்‌ சாக்ூம£ாத்‌ சிவபெருமானையே நேருக்கு நேர்‌ தரிசித்தவர்களைப்‌ போல்‌ ஆனந்த 
வாரிதியில்‌ முழுகினார்கள்‌. பின்னர்‌, "முன்னம்‌ அவனுடைய நாமம்‌ கேட்டாள்‌" என்னும்‌ 
திருப்பாடலுக்குச்‌ சிவகாமி அபிநயம்‌ பிடிப்பாள்‌ என்று எல்லாரும்‌ எதிர்பார்த்ததற்கு மாறாகச்‌ 
சிவகாமி பின்வரும்‌ பாடலைப்‌ பாடி அபிநயம்‌ பிடிக்கத்‌ தொடங்கினாள்‌: வெள்ளநீர்ச்‌ சடையனார்‌ 
தாம்‌ வினவுவார்‌ போலவந்தென்‌ உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறங்குநான்‌ புடைகள்‌ போந்து 
கள்ளரோ புகுந்தீர்‌ என்னக்‌ கலந்துதான்‌ நோக்கிநக்கு வெள்ளரோம்‌ என்று நின்றார்‌ விளங்கிளம்‌ 
பிறையனாரே! 


ஓர்‌ அறியாப்‌ பெண்ணின்‌ உள்ளமாகிய இல்லத்தினுள்ளே வெள்ள நீர்ச்சடையனாராகிய 
சிவபெருமான்‌ ஏதோ விசாரிக்க வருகிறவர்போல வந்து பிரவேசிக்கிறார்‌. தூங்கிக்‌ 
கொண்டிருந்த பெண்‌ திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாள்‌. கண்ணைக்‌ கசக்கிக்‌ கொண்டு 
பார்க்கிறாள்‌. யாரோ முன்பின்‌ அறியாதவர்‌ எதிரில்‌ நிற்பதைக்‌ கண்டு, "ஐயோ! இப்படிச்‌ 
சொல்லாமல்‌ கொள்ளாமல்‌ என்‌ உள்ளத்திலே புகுந்த நீர்‌ யார்‌? கள்ளரா?" என்று வினவுகிறாள்‌. 
அப்போது வந்தவர்‌ கண்ணோடு கண்‌ கலங்கும்படி அந்தப்‌ பெண்ணை உற்றுப்‌ பார்க்கிறார்‌. 
பார்த்துவிட்டு நகை செய்கிறார்‌; அந்த நகைப்போடு கலந்து, "நானா கள்ளன்‌? கள்ளத்‌ 
தனமென்பதே அறியாத வெள்ளை மனத்தவனாயிற்றே அதற்கு அறிகுறியாக என்‌ மேலேயும்‌ 
வெண்ணீறு பூசியிருக்கிறேன்‌, தெரியவில்லையா?" என்கிறார்‌. வானத்திலே விளங்கிய இளம்‌ 
பிறையைத்‌ திருடித்‌ தம்‌ சிரசிலே அணிந்து கொண்ட பெருமான்தான்‌ இப்படி ஒன்றும்‌ 
தெரியாதவர்‌ போல நடித்தார்‌! ஆகா! அந்த இளம்‌ பிறையின்‌ அழகைச்‌ சொல்வேனா? 
அவருடைய கள்ளத்தனத்தைச்‌ சொல்வேனா? அல்லது கள்ள மற்றவர்‌ போல அவர்‌ நடித்த 
நடிப்பைச்‌ சொல்வேனா?... மேற்கூறிய இவ்வளவு உள்ளப்‌ பாடுகளும்‌ வெளியாகும்படியாகச்‌ 
சிவகாமி தன்‌ முகபாவங்களினாலும்‌, அங்கங்களின்‌ சைகைகளினாலும்‌ கைவிரல்களின்‌ 
முத்திரையினாலும்‌ உணர்ச்சியோடு கலந்து அற்புதமாக அபிநயம்‌ பிடித்தாள்‌. 


பாடலும்‌ அபிநயமும்‌ சபையோருக்கு எல்லையற்ற குதூகலத்தை அளித்துப்‌ பல முறை 
'ஆஹா'காரத்தை வருவித்தது. ஆனாலும்‌ சபையோர்கள்‌ திருப்தியடைந்தவர்களாகக்‌ 
காணவில்லை. அவர்களில்‌ ஒருவர்‌ துணிந்து எழுந்து அரங்க மேடைக்குச்‌ சென்று ஆயனர்‌ 
காதோடு ஏதோ சொன்னார்‌. அது சிவகாமியின்‌ செவியிலும்‌ விழுந்தது. சிவகாமி சிறிது 
தயக்கத்துடனேயே, "முன்னம்‌ அவனுடைய நாமம்‌ கேட்டாள்‌!" என்று பாடிக்கொண்டு அபிநயம்‌ 
பிடிக்க ஆரம்பித்தாள்‌. எவ்வளவோ திறமையுடனே, விதவிதமான உள்ளப்பாடூகள்‌ அற்புதமாக 
வெளியாகும்படி அபிநயம்‌ பிடித்தாள்‌. பாட்டும்‌ அபிநயமும்‌ முடியும்‌ தருவாயில்‌ சபையிலே 
பலருக்கு ஆவேசம்‌ வந்துவிட்டது! 


ஒரு வயது சென்ற கிழவர்‌ எழுந்து நின்று, "நடராஜா, நடராஜா! நர்த்தன சுந்தர 
நடராஜா!" என்று பாடிக்‌ கொண்டே ஒரு காலைத்‌ தூக்கிய வண்ணம்‌ சபையிலே நடனமாடத்‌ 
தொடங்கி விட்டார்‌. "இம்மாதிரி உணர்ச்சி வாய்ந்த அபிநயத்தை இது வரையில்‌ யாரும்‌ 
பார்த்ததில்லை; இனிமேல்‌ பார்க்கப்‌ போவதும்‌ இல்லை" என்று சபையோர்‌ ஒருவருக்கொருவர்‌ 
கூறி மகிழ்ந்தார்கள்‌. ஆனால்‌, இன்று அந்தப்‌ பாடலுக்கு அபிநயம்‌ காஞ்சியில்‌ நாவுக்கரசர்‌ 
பெருமான்‌ சந்நிதியில்‌ அமைந்ததுபோல்‌ அவ்வளவு உணர்ச்சியுடன்‌ அமையவில்லையென்று 
மூன்று பேருக்கு மட்டும்‌ தெரிந்திருந்தது. அந்த மூவர்‌ ஆயனர்‌, மாமல்லர்‌, சிவகாமி 
ஆகியவர்கள்தான்‌. சிவகாமி இன்றைக்கு அபிநயத்தின்‌ முடிவில்‌ மூர்ச்சையடைந்து பூமியில்‌ 
விழுந்துவிடவும்‌ இல்லை! உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


92 


முப்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
புதிய பிறப்பு 


மண்டபப்பட்டுக்‌ கிராமத்துக்கு வந்து சேர்ந்த மூன்றாம்‌ நாள்‌ சாயங்காலம்‌ ஆயனர்‌, 
சிவகாமி, மாமல்லர்‌ ஆகிய மூவரும்‌ கிராமத்துக்கு வெளியே உலாவி வரக்‌ கிளம்பினார்கள்‌. 
பாறையில்‌ படகு மோதி அவர்கள்‌ நீரில்‌ மூழ்கிய இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்‌. வெள்ளம்‌ 
இன்றைக்கு ரொம்பவும்‌ வடிந்து போயிருந்தது. அன்று தண்ணீரில்‌ மூழ்கியிருந்த இடங்களில்‌ 
இன்று நீ வடிந்து பாறைகள்‌ நன்றாய்த்‌ தெரிந்தன. கரையோரத்து மரங்கள்‌ அன்று பாதிக்கு 
மேலே வெள்ளத்தில்‌ மூழ்கியிருந்தன. இன்றைக்கு அதே மரங்களின்‌ வேரின்‌ மீது தண்ணீர்‌ 
'சலசல'வென்று அரித்தோடிக்‌ கொண்டிருந்தது. பாறைப்‌ பிரதேசமாதலால்‌ வெள்ளத்திற்குப்‌ 
பிறகு இடங்கள்‌ வெகு சுத்தமாயிருந்தன. 


அந்தப்‌ பாறைகளைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வந்து பார்ப்பதில்‌ ஆயனர்‌ அடங்காத ஆர்வம்‌ 
கொண்டவராயிருந்தார்‌. இந்தப்‌ பாறையை இன்னின்ன மாதிரி கோவிலாக அமைக்கலாம்‌, 
இன்னின்ன சிற்ப வடிவங்களாகச்‌ செய்யலாம்‌ என்று அவர்‌ உள்ளம்‌ கற்பனை செய்து 
கொண்டிருந்தது. சிவகாமியும்‌ மாமல்லருமோ, மகிழ மரத்தடியில்‌ பாறையின்‌ மீது உட்கார்ந்து 
மெளனம்‌ சாதிப்பதில்‌ அடங்காத பிரியம்‌ கொண்டவர்களாகத்‌ தோன்றினார்கள்‌. 


பகலும்‌ இரவும்‌ மயங்கிக்‌ கலந்திருந்த அந்த நேரத்தில்‌ ஆயனர்‌ அரை மனதாக 
"போகலாமா, சிவகாமி?" என்று கேட்டார்‌. "அப்பா! இன்றைக்கு இருட்டி இரண்டு 
நாழிகைக்குப்‌ பிறகு சந்திரோதயம்‌ ஆகுமல்லவா? அதைப்‌ பார்த்துவிட்டுப்‌ போகலாமே?" 
என்றாள்‌ சிவகாமி. "அதற்கென்ன, அப்படியே செய்யலாம்‌!" என்று கூறி ஆயனர்‌ அவர்களுக்கு 
அருகில்‌ தாமும்‌ உட்கார்ந்தார்‌. சற்று நேரம்‌ மெளனம்‌ குடிகொண்டிருந்தது. 


"இந்த ஊரை விட்டுப்‌ போகவே எனக்கு மனம்‌ வராதென்று தோன்றுகிறது!" என்றார்‌ 
ஆயனர்‌. "இந்த ஊர்‌ அதிர்ஷ்டம்‌ செய்த ஊர்‌, கிராமவாசிகள்‌ சொன்னார்களே, அது 
உண்மைதான்‌!" என்றார்‌ மாமல்லர்‌. "ஏன்‌ அப்பா, அவ்வளவு தூரம்‌ இந்த ஊர்‌ உங்களுக்குப்‌ 
பிடித்துவிட்டதின்‌ காரணம்‌ என்ன?" என்று சிவகாமி கேட்டாள்‌. "இந்தப்‌ பாறைகளைப்‌ 
பார்க்கும்போது எனக்கு ஆசையாயிருக்கிறது. திவ்வியமான கோயில்கள்‌ அமைப்பதற்குக்‌ கை 
ஊறுகிறது." "இன்னும்‌ எத்தனையோ ஊர்களிலேயும்‌ பாறைகள்‌ இருக்கின்றன! என்றாள்‌ 
சிவகாமி. "இந்தக்‌ கிராமவாசிகள்‌ நல்ல ரசிகர்கள்‌; நேற்று உன்‌ நடனத்தைப்‌ பார்த்து எவ்வளவு 
ஆனந்தப்பட்டார்கள்‌!" 


"ஐயா! காஞ்சியில்‌ ரசிகர்கள்‌ இல்லையென்று கூறுகிறீர்களா?" என்று மாமல்லர்‌ 
பொய்க்‌ கோபத்துடன்‌ கேட்டார்‌. "மகேந்திர பல்லவரும்‌ அவருடைய திருக்குமாரரும்‌ இருக்கும்‌ 
காஞ்சியில்‌ ரசிகர்கள்‌ இல்லாமற்‌ போய்‌ விடுவார்களா? அந்த எண்ணத்துடன்‌ நான்‌ 
சொல்லவில்லை. எங்கேயோ போகலாமென்று யாத்திரை கிளம்பியவர்களைக்‌ கடவுளே பார்த்து 
இந்த ஊரில்‌ கொண்டுவிட்டிருக்கிறார்‌. நாங்கள்‌ இங்கேயே இருப்பதுதான்‌ இறைவனுடைய 
சித்தம்‌ என்று தோன்றுகிறது!" "அப்பா! நாகநந்தி பிக்ஷு வெள்ளம்‌ வந்த இரவு போனாரே, அவர்‌ 
என்ன ஆகியிருப்பார்‌?" என்று சிவகாமி கேட்டாள்‌. "ஐயோ! பாவம்‌! என்ன ஆனாரோ, 
தெரியவில்லை. அந்த வயோதிக பிக்ஷுவின்‌ கதியும்‌ என்ன ஆயிற்றோ, தெரியவில்லை!" 


அப்போது மாமல்லர்‌ தம்முடன்‌ வந்த சைனியத்தின்‌ கதி என்ன ஆயிற்றோ என்று 
நினைத்தார்‌. குண்டோதரன்‌ படகு சம்பாதித்துக்கொண்டு வருவதாகச்‌ சொல்லிவிட்டுக்‌ 
காலையிலேயே போனவன்‌, இன்னும்‌ ஏன்‌ திரும்பி வரவில்லை..? சற்று நேரத்துக்கெல்லாம்‌ கீழ்‌ 
அடிவானத்தில்‌ ஏறக்குறைய வட்டவடிவமான சந்திரன்‌ உதயமானான்‌. அவனுடைய 
கிரணங்களினால்‌ வெண்ணிறம்‌ பெற்ற வெள்ளப்‌ பரப்பு தேவர்கள்‌ அமுதத்திற்காகக்‌ கடைந்த 
பாற்கடலைப்போல்‌ ஜொலித்தது. வெள்ளத்திலிருந்து சந்திரன்‌ மேலே கிளம்பியது, அந்தப்‌ 


93 


பாற்கடலிலிருந்து அமுதம்‌ நிறைந்த தங்கக்‌ கலசம்‌ எழுந்தது போலிருந்தது. சிறிது நேரம்‌ 
சந்திரோதயத்தின்‌ அழகைப்‌ பற்றியே பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. பிறகு, ஆயனருக்கு 
இருப்புக்‌ கொள்ளவில்லை. "நிலா வெளிச்சத்தில்‌ ஒரு தடவை இந்தப்‌ பாறைகளைச்‌ சுற்றிப்‌ 
பார்த்துவிட்டு வருகிறேன்‌" என்று சொல்லிவிட்டுப்‌ போனார்‌. 


மாமல்லரும்‌ சிவகாமியும்‌ வெகுநேரம்‌ மெளனமாய்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. 
அவர்களுடைய இரு கைகள்‌ மட்டும்‌ ஒன்று சேர்ந்து அந்தரங்கம்‌ பேசிக்‌ கொண்டிருந்தன. 
அவர்களைச்‌ சுற்றி வெளியிலே மகிழம்‌ பூவின்‌ நறுமணம்‌ நிறைந்து மூச்சுத்‌ திணறும்படிச்‌ செய்தது. 
அவர்களுடைய உள்ளங்களிலே இன்ப உணர்ச்சி ததும்பி மூச்சுத்‌ திணறும்படிச்‌ செய்தது. சிறிது 
நேரத்துக்கெல்லாம்‌ அவர்களுக்குக்‌ கீழேயிருந்த பூமி இலேசாக நழுவி அவர்களை அந்தரத்தில்‌ 
விட்டுச்‌ சென்றது. 


அவர்களுடைய தலைக்கு மேலே வானமானது, சந்திர மண்டலம்‌ நட்சத்திரங்களுடன்‌ 
திடீரென்று மறைந்துவிட்டது! எங்கேயோ, எங்கேயோ, எங்கேயோ எல்லையில்லாத 
வெள்ளத்தில்‌ மிதந்து மிதந்து அவர்கள்‌ போய்க்‌ கொண்டிருந்தார்கள்‌. அவ்விதம்‌ அவர்கள்‌ செய்த 
ஆனந்த யாத்திரை ஒரு கண நேரமா அல்லது நீண்ட பல யுகங்களா என்பது தெரியாதபடி 
காலாதீத நிலையை அடைந்து, மேலே இன்னும்‌ மேலே, அதற்கும்‌ மேலே போய்க்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. திடீரென்று அமுதமளாவிய குளிர்ந்த இளங்காற்று வீசி, மகிழ மரத்தின்‌ 
கிளைகளில்‌ சலசலப்பை உண்டுபண்ணியது. அந்த கிளைகளிலிருந்து மகிழம்‌ பூக்கள்‌ பொல 
பொலவென்று அவர்களுடைய தலைமேல்‌ உதிர்ந்தன. 


இருவரும்‌ தடாலென்று பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்‌. மண்டபப்பட்டுக்‌ 
கிராமத்துப்‌ பாறையின்‌ மேல்‌ மகிழ மரத்தினடியில்‌ தாங்கள்‌ உட்கார்ந்திருப்பதைக்‌ கண்டார்கள்‌. 
"சிவகாமி! என்ன சிந்தித்துக்‌ கொண்டிருந்தாய்‌?" என்று மாமல்லர்‌ கேட்டபோது, வெகு வெகு 
வெகு தூரத்திலிருந்து அவருடைய குரல்‌ கேட்டது போலிருந்தது. "பிரபு! கையைக்‌ 
கெட்டியாகப்‌ பிடித்துக்‌ கொள்ளுங்கள்‌; விழுந்து விடுவேன்‌ போலிருக்கிறது!" என்றாள்‌ சிவகாமி. 
"ஏன்‌ சிவகாமி உன்‌ உடம்பு இப்படி நடுங்குகிறது? குளிர்‌ காற்றினாலா?" என்று மாமல்லர்‌ 
கேட்டார்‌. "இல்லை, பிரபு! குளிர்‌ இல்லை; என்‌ உடம்பு கொதிக்கிறதைப்‌ பாருங்கள்‌!" என்று 
சிவகாமி சொன்னபோது அவளுடைய குரலும்‌ நடுங்கிற்று. "பின்‌ ஏன்‌ இவ்விதம்‌ நடூங்குகிறாய்‌?" 
"ஏதோ பயமாயிருக்கிறது நான்‌ உமிரோடுதானிருக்கிறேனா?" "இது என்ன கேள்வி? உயிரோடு 
இல்லாவிட்டால்‌ எப்படி என்னுடன்‌ பேசமுடியும்‌?" 


"சற்று முன்னால்‌ எனக்கு எங்கேயோ வானமார்க்கத்தில்‌ பிரயாணம்‌ போவதுபோல்‌ 
தோன்றியது. சத்தமில்லாத ஒரு தெய்வீக சங்கீதம்‌ எங்கிருந்தோ வந்து கொண்டிருந்தது. அதன்‌ 
தாளத்துக்கிணங்க என்‌ ஆத்மா நடனமாடிக்‌ கொண்டு மேலுலகம்‌ சென்றது... அதெல்லாம்‌ 
பிரமைதானே? உண்மையாக நான்‌ இறந்து போய்விடவில்லையே?" "ஆம்‌; சிவகாமி! ஒரு 
விதத்தில்‌ நாம்‌ இருவருமே இறந்து விட்டோம்‌. ஆனால்‌, மறுபடியும்‌ பிறந்திருக்கிறோம்‌. 
இருவருக்கும்‌ இது புனர்ஜன்மந்தான்‌. மூன்று நாளைக்கு முன்னால்‌ நாம்‌ இந்தக்‌ கிராமத்துக்கு 
வந்தபோது தனித்தனி உயிருடனும்‌ உள்ளத்துடனும்‌ இருந்தோம்‌. இன்று அந்தச்‌ சிவகாமி 
இல்லை நீ; நானும்‌ அந்த நரசிம்மவர்மன்‌ இல்லை. என்‌ உயிரிலும்‌ உள்ளத்திலும்‌ நீ 
கலந்திருக்கிறாய்‌. அப்படியே உன்‌ உயிரிலும்‌ உள்ளத்திலும்‌ நான்‌ கலந்து போயிருக்கிறேன்‌. 
ஆகையால்‌, நாம்‌ இருவரும்‌ மரணமடைந்து மறு பிறப்பும்‌ அடைந்துவிட்டோம்‌; எல்லாம்‌ மூன்றே 
நாளில்‌!..." 


"நிஜமாக மூன்று நாள்தானா? என்னால்‌ நம்பமுடியவில்லை. எத்தனையோ நீண்ட காலம்‌ 
மாதிரி தோன்றுகிறது!" "அதுவும்‌ உண்மையே, இந்த மூன்று நாள்‌ வெறும்‌ மூன்று நாள்‌ அல்ல. 
இதற்கு முன்‌ எத்தனையோ ஜன்மங்களில்‌ நாம்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்திருக்கிறோம்‌; 
காதலித்திருக்கிறோம்‌; பிரிந்திருக்கிறோம்‌; சேர்ந்திருக்கிறோம்‌. அவ்வளவு அனுபவங்களையும்‌ 
இந்த மூன்று தினங்களில்‌ திரும்ப அனுபவித்தோம்‌." "இதோடு எல்லாம்‌ முடிந்து 
போய்விட்டதா?" "எப்படி முடிந்துவிடும்‌? பல ஜன்மங்களில்‌ தொடர்ந்து வந்த உறவு இந்த 


94 


ஜன்மத்தோடு மட்டும்‌ எப்படி முடியும்‌?" "வருகிற ஜன்மங்களைப்‌ பற்றி நான்‌ கேட்கவில்லை. இந்த 
ஜன்மத்தைப்பற்றித்தான்‌ கேட்கிறேன்‌. (இந்த ஜன்மத்தில்‌ எப்போதும்‌ இப்படியே இருக்குமா?" 
"எது இப்படி இருக்குமா என்று கேட்கிறாய்‌?" "உங்களுடைய அன்பைத்தான்‌ கேட்கிறேன்‌!" 


மாமல்லர்‌ தமக்கு அருகில்‌ பாறையில்‌ உதிர்ந்து கிடந்த மகிழம்‌ பூக்களைத்‌ திரட்டிச்‌ 
சிவகாமியின்‌ கையில்‌ வைத்தார்‌. "சிவகாமி என்னுடைய அன்பு மல்லிகை - முல்லை மலர்களைப்‌ 
போல்‌ இன்றைக்கு மணத்தை வாரி வீசிவிட்டு நாளைக்கு வாடி வதங்கி மணமிழந்து போவதன்று. 
என்‌ அன்பு மகிழம்‌ பூவை ஒத்தது; நாளாக ஆக அதன்‌ மணம்‌ அதிகமாகும்‌. வாடினாலும்‌ காய்ந்து 
உலர்ந்தாலும்‌ அதன்‌ மணம்‌ வளர்ந்து கொண்டுதானிருக்கும்‌.... அன்றைக்குத்‌ தாமரைக்‌ 
குளக்கரையில்‌ என்னிடம்‌ வாக்குறுதி கேட்டாயே, ஞாபகம்‌ இருக்கிறதா?" "இருக்கிறது!" 
"அந்த வாக்குறுதியை இப்போதும்‌ கோருகிறாயா?" "வேண்டாம்‌ பிரபு! வாக்குறுதி வேண்டாம்‌! 
தங்களுடைய மன்னிப்புத்தான்‌ வேண்டும்‌!" "எதற்கு மன்னிப்பு?" என்றார்‌ மாமல்லர்‌. "தங்களைப்‌ 
பற்றிச்‌ சந்தேகம்‌ கொண்டதற்குத்‌ தான்‌. தங்களைப்‌ பற்றி ஒரு துஷ்ட நாகம்‌ கூறிய விஷங்கலந்த 
மொழிகளை நம்பியதற்காகத்தான்‌!" என்றாள்‌ சிவகாமி. 


அப்போது இலேசாகச்‌ சரசரவென்ற சத்தம்‌ சமீபத்தில்‌ கேட்கவே, சிவகாமி 
மிரண்டுபோய்ச்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தாள்‌. மரக்கிளைகளின்‌ நிழலும்‌ நிலா வெளிச்சமும்‌ மாறி 
மாறித்‌ தரையில்‌ படிந்திருந்த இடத்தில்‌ அவர்களுக்குச்‌ சமீபத்தில்‌ ஒரு பாம்பு நெளிந்து 
நெளிந்து போய்க்‌ கொண்டிருந்தது. "ஐயோ! அப்பா! பாம்பு!" என்று சிவகாமி அலறிக்‌ கொண்டு 
எழுந்தாள்‌. மாமல்லரும்‌ குதித்து எழுந்து, சிவகாமியை ஆதரவுடன்‌ தன்னோடு சேர்த்து 
அணைத்துக்‌ கொண்டார்‌. "பயப்படாதே, சிவகாமி! நானிருக்கும்போது என்ன பயம்‌?" என்றார்‌. 
உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


முப்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
தியாகப்‌ போட்டி 


சிவகாமியின்‌ அலறலைக்‌ கேட்ட சர்ப்பம்‌ சற்று நேரம்‌ திகைத்து நின்றது பிறகு, தன்‌ 
வழியே போய்விட்டது. தூரத்தில்‌ பாறைகளுக்கு அப்பாலிருந்து, "சிவகாமி! என்னைக்‌ 
கூப்பிட்டாயா?" என்று ஆயனரின்‌ குரல்‌ கேட்டது. "இல்லை அப்பா!" என்று சிவகாமி உரத்த 
குரலில்‌ கூறினாள்‌. இந்த இரண்டு வார்த்தைகள்‌ மாமல்லருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியையும்‌ நன்றி 
உணர்ச்சியையும்‌ உண்டாக்கின என்பதைச்‌ சிவகாமி அவருடைய கரங்களின்‌ ஸ்பரிசத்தினால்‌ 
உணர்ந்தாள்‌. 


இருவரும்‌ மரத்தடியிலிருந்து சற்று அப்பால்‌ சென்று பட்டப்‌ பகல்போல்‌ 
வெளிச்சமாயிருந்த பாறையின்‌ மீது உட்கார்ந்தனர்‌. "மன்னிப்புக்‌ கேட்பதாகச்‌ சொன்னாயே, 
சிவகாமி! எதற்காக?" என்று மாமல்லர்‌ கேட்டார்‌. "தங்களைப்‌ பற்றிப்‌ பொல்லாத வசை 
மொழிகளைக்‌ கேட்டுக்‌ கொண்டு சும்மா இருந்ததற்காக! அம்மொழிகளை நம்பியதற்காக!" 
"இவ்வளவுதானே! மன்னித்து விட்டேன்‌ அப்படி யார்‌ என்னைப்‌ பற்றி என்ன கூறினார்கள்‌?" 
"நாகநந்தி என்னும்‌ புத்த பிக்ஷுவைப்‌ பற்றிப்‌ பேசிக்‌ கொண்டிருந்தோமல்லவா? அவர்தான்‌ 
தங்களைப்‌ 'பயங்கொள்ளிப்‌ பல்லவன்‌' என்றார்‌. தாங்கள்‌ போர்க்களத்துக்குப்‌ போகப்‌ பயந்து 
கொண்டு காஞ்சிக்‌ கோட்டைக்குள்‌ ஒளிந்து கொண்டிருப்பதாகச்‌ சொன்னார்‌, இன்னும்‌ 
என்னவெல்லாமோ சொன்னார்‌..." 


சிவகாமி கூறியதையெல்லாம்‌ கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர்‌, "இதற்காக 
நாகநந்தியின்‌ மேல்‌ எனக்குக்‌ கோபம்‌ இல்லை என்‌ தந்தைபேரில்தான்‌ கோபம்‌. 
இராஜ்யத்தைத்‌ தேடி மகாயுத்தம்‌ வந்திருக்கும்போது நான்‌ கோட்டைக்குள்ளேயே 
அடைப்பட்டுக்‌ கிடந்தால்‌ 'பயங்கொள்ளி' என்று ஏன்‌ ஜனங்கள்‌ சொல்லமாட்டார்கள்‌?... 


95 


அதைப்பற்றி எனக்குக்‌ கவலையில்லை, ஆனால்‌ அதையெல்லாம்‌ நீயும்‌ நம்பினாயா, சிவகாமி?" 
என்றார்‌. "ஆம்‌, பிரபு! நம்பினேன்‌ தங்களைப்‌ பிரிந்திருந்ததில்‌ என்‌ மனவேதனையைச்‌ சகிக்க 
முடியாமல்‌ அந்த அவதூறுகளை நம்பினேன்‌. 'இவ்வளவு மட்டமான மனுஷரின்‌ காதல்‌ இல்லாமற்‌ 
போனால்தான்‌ என்ன?' என்று எண்ணுவதில்‌ ஓர்‌ ஆறுதல்‌ உண்டாயிற்று. ஆனாலும்‌, என்‌ வெளி 
மனம்‌ அப்படி நம்பியதே தவிர, என்‌ உள்நெஞ்சம்‌ 'இதெல்லாம்‌ பொய்‌' என்று சொல்லிக்‌ 
கொண்டிருந்தது. 'மாமல்லர்‌ வீர புருஷர்‌; அவருடைய காதலுக்கு நீ பாத்திரமானவள்‌ அல்ல! 
ஆகையால்‌, அவரைப்‌ பற்றித்‌ தாழ்வாக எண்ணுகிறாய்‌! இது உன்‌ நீச குணம்‌' என்று என்‌ உள்‌ 
இதயம்‌ எனக்கு இடித்துச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தது பிரபு! என்னை மன்னிப்பீர்களா?' 


"சிவகாமி! உன்னை மன்னிப்பதற்குரிய குற்றம்‌ எதுவும்‌ நீ செய்யவில்லை. அவ்வளவு மன 
வேதனைக்கு உன்னை ஆளாக்கியதற்காக நான்தான்‌ மன்னிப்புக்‌ கேட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
இனி மேல்‌ என்னைப்‌ பற்றி அத்தகைய அவதூறுகளை நம்பமாட்டாயல்லவா?" என்று கேட்டார்‌ 
மாமல்லர்‌. "ஒருநாளும்‌ நம்பமாட்டேன்‌; அந்தப்‌ புத்த பிக்ரூவை மறுபடி பார்க்க நேர்ந்தால்‌ 
அவரை இலேசில்‌ விடப்போவதில்லை!" என்றாள்‌ சிவகாமி. பிறகு, திடீரென்று எதையோ 
நினைத்துக்‌ கொண்டு "பிரபு! கூடுவிட்டுக்‌ கூடுபாயும்‌ வித்தை என்று கதைகளில்‌ 
சொல்கிறார்களே? அதிலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டா?" என்று தயக்கத்துடன்‌ கேட்டாள்‌. 
"என்ன கேட்கிறாய்‌, சிவகாமி! நம்பிக்கை உண்டா என்றால்‌?..." 


"ஒரு உமிர்‌ ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்குப்‌ போவது சாத்தியமாகுமா 
என்று கேட்டேன்‌. அதாவது, ஒரு மனுஷர்‌ பாம்பு உருவம்‌ எடுத்துக்‌ கொள்ள முடியுமா?..." 
"இப்படிக்‌ கேட்டபோது சிவகாமியின்‌ உடம்பு மறுபடியும்‌ நடுங்குவதை மாமல்லர்‌ கண்டார்‌. 
உடனே அவளை ஆதரவோடு தன்‌ அகன்ற மார்பிலே சேர்த்து அணைத்துக்‌ கொண்டு, 
"இதென்ன வீண்‌ பீதி! மனுஷனாவது, பாம்பு உருவம்‌ கொள்வதாவது? அப்படி ஒருவன்‌ பாம்பு 
உருவம்‌ எடுத்து உன்னைத்‌ தீண்ட வரும்‌ பட்சத்தில்‌, நான்‌ கருடன்‌ உருவங்கொண்டு வந்து 
அவனை சம்ஹரிப்பேன்‌, அல்லது உன்‌ எதிரே அவனுடைய விஷப்‌ பல்லைப்‌ பிடுங்கி எறிவேன்‌. 
நான்‌ இருக்கும்போது உனக்கு ஏன்‌ பயம்‌?" என்றார்‌. 


"பிரபு! எப்போதும்‌ தாங்கள்‌ என்‌ அருகில்‌ இருந்து என்னைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொண்டிருப்பீர்களா? இந்த ஏழைப்‌ பெண்ணைக்‌ காப்பாற்றுவது ஒன்றுதானா உங்களுக்கு 
வேலை? உங்களுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்து இராஜ்ய லக்ஷ்மி காத்துக்‌ 
கொண்டிருக்கிறாளே?" என்றாள்‌ சிவகாமி. "சிவகாமி! நீ மட்டும்‌ ஒரு வார்த்தை சொல்லு! 
இராஜ்யம்‌ எக்கேடாவது கெடட்டும்‌ என்று விட்டுவிட்டு உன்னோடு இருந்து விடுகிறேன்‌. 
உன்னைவிட எனக்கு இராஜ்யம்‌ பெரிதல்ல..." என்று மாமல்லர்‌ கூறிவந்தபோது, சிவகாமி 
குறுக்கிட்டாள்‌. 


"பிரபு! அவ்வளவு சுயநலக்காரி இல்லை நான்‌. அப்படி உங்களை எனக்கே 
உரிமைப்படுத்திக்‌ கொள்ள வேண்டுமென்ற எண்ணம்‌ எனக்கில்லை. விஸ்தாரமான 
சாம்ராஜயத்திற்கு உரிமை கொண்டவர்‌ தாங்கள்‌. வாழையடி வாழையாக வந்த பல்லவ வம்சத்தின்‌ 
சிம்மாசனத்துக்குத்‌ தனி உரிமை பூண்டவர்‌. எத்தனையோ லட்சம்‌ பிரஜைகள்‌ தங்களுடைய 
தோள்‌ வலியையும்‌ வாள்‌ வலியையும்‌ நம்பி இந்தப்‌ பெரிய ராஜயத்தில்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. பொல்லாத பகைவர்களை விரட்டி அடித்துப்‌ பிரஜைகளைப்‌ பாது 
காக்கும்‌ பொறுப்பு தங்களுடைய இந்த இரு புஜங்களிலும்‌ சார்ந்திருக்கிறது. அத்தகைய 
புஜங்கள்‌ இன்று இந்த ஏழையை அணைத்துக்‌ கொண்டிருப்பது என்னுடைய பூர்வஜன்மத்து 
சுகிர்தம்‌. ஆனால்‌, இந்தப்‌ பாக்கியத்தினால்‌ என்‌ தலை திரும்பிப்‌ போய்விடவில்லை. என்‌ 
பகுத்தறிவை நான்‌ இழந்துவிடவில்லை. பல்லவர்‌ குலம்‌ விளங்கவந்த மாமல்லருடைய வலிமையும்‌ 
வீரமும்‌ கேவலம்‌ இந்தச்‌ சிற்பியின்‌ மகளைப்‌ பாதுகாப்பதற்காக மட்டும்‌ உபயோகப்‌ படவேண்டும்‌ 
என்று ஒருநாளும்‌ சொல்லமாட்டேன்‌. அப்பேர்ப்பட்ட மகா தியாகத்தைத்‌ தங்களிடம்‌ நான்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளவும்‌ மாட்டேன்‌. இந்தக்‌ கிராமவாசிகள்‌ புள்ளலூர்ச்‌ சண்டையில்‌ தாங்கள்‌ 
நிகழ்த்திய வீரச்‌ செயல்களைப்‌ பற்றி உற்சாகமாகப்‌ பேசுவது என்‌ காதில்‌ விழும்‌ போது என்‌ 
உள்ளமும்‌ உடலும்‌ எப்படிப்‌ பூரிக்கின்றன, தெரியுமா?" 


96 


"சிவகாமி இந்தக்‌ கிராமவாசிகள்‌ உன்னுடைய நடனக்‌ கலைத்‌ திறனைப்‌ பற்றி 
பாராட்டும்போது நானும்‌ அப்படித்தான்‌ பூரித்துப்‌ போகிறேன்‌. நினைத்துப்‌ பார்த்தால்‌, 
என்னுடைய சுய நலத்தைப்‌ பற்றி எனக்கு வெட்கமாய்க்கூட இருக்கிறது." "தங்களிடம்‌ ஒரு 
சுயநலத்தையும்‌ நான்‌ காணவில்லையே, பிரபு!" "நீ காணமாட்டாய்‌, சிவகாமி! உன்னுடைய 
காதலாகிற பொன்னாடையினால்‌ என்னை நீ போர்த்திவிட்டுப்‌ பார்க்கிறாய்‌. அதனால்‌ 
என்னிடமுள்ள குற்றங்குறைகளை நீ காணமாட்டாய்‌. ஆனால்‌, என்னுடைய சுயநலத்தை நான்‌ 
நன்றாக உணர்கிறேன்‌. இறைவன்‌ உனக்கு அற்புதமான கலைச்‌ செல்வத்தை அளித்திருக்கிறார்‌. 
அதையெல்லாம்‌ நான்‌ எனக்கென்று ஆக்கிக்‌ கொள்ளப்‌ பார்க்கிறேன்‌. என்னைப்‌ போன்ற 
சுயநலக்காரன்‌ யார்‌? உன்னுடைய அற்புத நடனக்கலை இறைவனுக்கே உரியது. கேவலம்‌ 
மனிதர்களுக்கு உரியதல்ல என்று என்‌ தந்தை கூறுவதுண்டு. அதன்‌ பொருள்‌ நேற்று இந்தக்‌ 
கிராமத்துக்‌ கோயிலில்‌ நீ நடனமாடிய போதுதான்‌ எனக்குத்‌ தெரிந்தது. இறைவனுக்கு உரிய 
நிவேதனப்‌ பொருளை நான்‌ அபகரிக்கப்‌ பார்ப்பது தெய்வத்துக்குச்‌ செய்யும்‌ அபசாரமாகாதா 
என்று கூட எண்ணமிட்டேன்‌..." 


சிவகாமி அப்போது எழுந்து மாமல்லருக்கு முன்புறமாக வந்து குனிந்தாள்‌. அவளுடைய 
உத்தேசத்தை அறிந்து மாமல்லர்‌ அவளைத்‌ தடுப்பதற்கு முன்னால்‌, அவருடைய பாதங்களைத்‌ 
தொட்டுத்‌ தன்‌ கண்களிலே ஒற்றிக்‌ கொண்டாள்‌. பின்னர்‌ அவர்‌ எதிரில்‌ அமர்ந்து கூறினாள்‌; 
"சுவாமி! என்னுடைய நடனக்‌ கலை இறைவனுக்கே உரியதாயிருக்கும்‌ பட்சத்தில்‌, அந்த 
உரிமை பூண்ட இறைவன்‌ தாங்கள்தான்‌. அந்த நாளில்‌ நான்‌ ஆர்வத்துடன்‌ என்‌ தந்தையிடம்‌ 
நடனக்‌ கலையைப்‌ பயின்றதன்‌ காரணம்‌, அடுத்த தடவை தாங்கள்‌ வரும்போது தங்களுக்கு 
ஆடிக்காட்டி மகிழ்விக்கவேண்டும்‌ என்னும்‌ ஆசையே. எனது நடனக்‌ கலை கனிந்து உணர்ச்சியும்‌ 
உயிரும்‌ பெற்றதெல்லாம்‌ தங்களுடைய காதலினால்தான்‌. என்னை மறந்து ஆனந்த பரவச 
நிலையில்‌ நான்‌ ஆடும்போதெல்லாம்‌, தங்களுடைய அன்புக்கு உரிமை பூண்டவள்‌ என்னும்‌ 
எண்ணமே அந்த ஆனந்த பரவசத்துக்கு ஆதாரமாயிருக்கிறது. திருநாவுக்கரசர்‌ பெருமானின்‌ 
இனிய தீந்தமிழ்ப்‌ பாடல்களைப்‌ பாடிக்‌ கொண்டு நான்‌ அபிநயம்‌ பிடிக்கும்போது தங்களுடைய 
திருவுருவந்தான்‌ என்‌ அகக்கண்‌ முன்னால்‌ நிற்கிறது. தங்களால்‌ கிடைத்த இந்தக்‌ கலைச்‌ 
செல்வத்தை வேறொருவருக்கு உரிமையாக்க எனக்குப்‌ பாத்தியதையில்லை. நடனக்‌ கலை 
தெய்வத்துக்கும்‌ எட்டாத கலையாகவே இருக்கட்டும்‌. தங்களைக்‌ காட்டிலும்‌ அது எனக்கு 
உயர்ந்ததல்ல. தாங்கள்‌ வாய்திறந்து ஒரு வார்த்தை சொன்னால்‌ போதும்‌; உடனே அந்த நடனக்‌ 
கலையை இந்த நதிப்‌ பிரவாகத்திலே விட்டூவிட்டு ஒரு முழுக்கும்‌ போட்டு விடுகிறேன்‌." 


மடல்‌ விரிந்த மாதுளை மொட்டுப்‌ போன்ற சிவகாமியின்‌ செவ்விதழ்களை மாமல்லர்‌ 
தமது அகன்ற கரத்தினால்‌ மூடினார்‌. 'சிவகாமி! நீ இப்படியெல்லாம்‌ சொல்லச்‌ சொல்ல என்‌ 
தர்ம சங்கடந்தான்‌ அதிகமாகிறது. ஒருநாள்‌ நீ இந்தக்‌ கலையை விட்டு விடத்தான்‌ 
வேண்டியிருக்கும்‌ என்று எண்ணும்போது எனக்குப்‌ பகீர்‌ என்கிறது; பல்லவ சாம்ராஜ்யத்தின்‌ 
சக்கரவர்த்தினி அரங்க மேடையில்‌ நின்று நடனமாடுவது என்பது நினைக்க முடியாத காரியம்‌ 
அல்லவா? அதை எண்ணும்போதுதான்‌ உண்மையிலேயே நான்‌ உன்னுடைய தந்தையின்‌ சிற்பக்‌ 
கலைச்‌ சீடனாக இருந்திருக்கக்கூடாதா என்று தோன்றுகிறது. அப்படியானால்‌ இந்த மூன்று 
நாட்களைப்போல்‌ நம்‌ வாணாள்‌ முழுவதுமே ஆனந்தமயமாயிருக்குமல்லவா? சாம்ராஜ்யம்‌ 
என்னத்திற்கு? யுத்தமும்‌ இரத்த வெள்ளமுந்தான்‌ என்னத்திற்கு? உண்மையாகவே சொல்கிறேன்‌, 
சிவகாமி! நான்‌ சக்கரவர்த்திக்குச்‌ சொல்லி அனுப்பி விடுகிறேன்‌, எனக்கு இராஜ்யம்‌ வேண்டாம்‌ 
என்று. நானும்‌ நீயும்‌ உன்‌ தந்தையுமாகப்‌ படகில்‌ ஏறிக்‌ கொண்டு கிளம்புவோம்‌. ரதியையும்‌, 
சுகரையும்‌ கூட அழைத்துக்‌ கொள்வோம்‌. எங்கேயாவது கடல்‌ நடுவிலுள்ள தீவாந்தரத்துக்குப்‌ 
போய்ச்‌ சேர்வோம்‌. அங்கே நமது வாணாளை ஆனந்தமாகக்‌ கழிப்போம்‌ என்ன சொல்கிறாய்‌? 
'ஆகட்டும்‌' என்று சொல்லு!" "ஒருநாளும்‌ சொல்லமாட்டேன்‌!" என்று அழுத்தந்திருத்தமாகக்‌ 
கூறிவிட்டுச்‌ சிவகாமி மேலும்‌ சொன்னாள்‌. 


"கதைகளிலே, காவியங்களிலே கேட்டிருக்கிறேன்‌ வீரப்‌ பெண்கள்‌ நாயகர்களுக்குப்‌ 
போர்க்களத்தில்‌ துணை நின்று சாஹஸச்‌ செயல்கள்‌ புரிந்தார்கள்‌ என்று. தசரதருக்குக்‌ 


97 


கைகேயியும்‌, அர்ச்சுனனுக்குச்‌ சுபத்திரையும்‌ போர்க்களத்தில்‌ ரதம்‌ ஓட்டினார்கள்‌ என்றும்‌ 
படித்திருக்கிறேன்‌. அப்பேர்ப்பட்ட பாக்கியத்துக்கு நான்‌ பிறக்கவில்லை. போர்க்களத்திற்கு 
என்னால்‌ வரமுடியாது. இரத்தத்தைக்‌ கண்டால்‌ நான்‌ மூர்ச்சையடைந்து விடுவேன்‌. ஆடவும்‌ 
பாடவும்‌ அலங்காரமாகக்‌ கொலுவிருக்கவும்‌ பிறந்த பேதைப்‌ பெண்‌ நான்‌. ஆனால்‌, தங்களையும்‌ 
என்னைப்‌ போலாக்க உடன்பட மாட்டேன்‌. சிம்மாசனத்தில்‌ அமர்ந்து சாம்ராஜ்யம்‌ ஆளவும்‌ 
போர்க்களத்தில்‌ பகைவர்களை சின்னாபின்னம்‌ செய்யவும்‌ பிறந்த தங்களைக்‌ கல்லுளி பிடித்து 
வேலை செய்ய விடமாட்டேன்‌. வாளும்‌ வேலும்‌ பிடித்து எதிரிகளைத்‌ துவம்ஸம்‌ செய்யவேண்டிய 
கைகளை ஆடல்‌ பாடலுக்குத்‌ தாளம்‌ போடும்படி விடமாட்டேன்‌. சுவாமி! இராஜ்யம்‌ 
என்னத்திற்கு? யுத்தம்‌ என்னத்திற்கு? என்றெல்லாம்‌ இனிமேல்‌ சொல்லாதீர்கள்‌. அவ்விதமே 
தாங்கள்‌ சொன்னால்‌, இந்தப்‌ பாவியின்‌ காரணமாகத்தானே இப்படித்‌ தாங்கள்‌ சொல்கிறீர்கள்‌ 
என்று எண்ணிப்‌ பிராணத்‌ தியாகம்‌ செய்து கொள்வேன்‌!" 


"சிவகாமி! கையில்‌ கல்லுளி பிடித்து வேலை செய்யும்‌ சிற்பியின்‌ இரத்தம்‌ மட்டும்‌ உன்‌ 
உடம்பில்‌ ஓடவில்லை. பழந்தமிழ்‌ நாட்டு வீரத்‌ தாய்மாரின்‌ இரத்தமும்‌ ஓடுகிறது. மணக்கோலம்‌ 
பூண்ட மணவாளனைப்‌ போர்க்களத்துக்கு மனமுவந்து அனுப்பிய வீரத்‌ தமிழ்‌ மங்கையின்‌ இரும்பு 
நெஞ்சம்‌ உன்னிடமும்‌ இருக்கிறது. உண்மையில்‌ வீர பத்தினியாவதற்குரியவள்‌ நீதான்‌! 
போர்க்களத்துக்கு என்னோடு நீ வரவேண்டியதில்லை. ரத சாரத்தியமும்‌ செய்ய 
வேண்டியதில்லை. ஆனால்‌, இனி நான்‌ எப்போது போர்க்களம்‌ சென்றாலும்‌, என்னுடைய 
நெஞ்சில்‌ நீ இருந்து கொண்டிருப்பாய்‌. சற்று முன்‌ நீ கூறிய வீர மொழிகள்‌ என்‌ செவியிலே 
ஒலித்துக்‌ கொண்டிருக்கும்‌. உன்னுடைய காதலின்‌ நினைவு எனக்கு இணையற்ற வீரத்தையும்‌ 
துணிவையும்‌ ஊட்டிக்‌ கொண்டிருக்கும்‌..." 


"சுவாமி! வீர பல்லவ வம்சத்தில்‌ பிறந்து, பதினெட்டு வயதிற்குள்‌ தென்னாட்டிலுள்ள 
மல்லர்களையெல்லாம்‌ வென்று மகாமல்லர்‌ என்று பெயர்பெற்ற தங்களுக்கு இந்த ஏழைப்‌ 
பெண்ணின்‌ நினைவுதானா தீரமும்‌ துணிச்சலும்‌ ஊட்ட வேண்டும்‌? யுத்தத்திலே தாங்கள்‌ 
எதிரிகளைச்‌ சின்னாபின்னம்‌ செய்து உலகமே ஆச்சரியப்படம்படியான வெற்றி கொண்டது 
இந்த ஏழைப்‌ பெண்ணின்‌ ஞாபகத்தில்தானா?... கேவலம்‌ ஒரு எட்டுக்கால்‌ பூச்சியைக்‌ கண்டு 
கதி கலங்குபவள்‌ நான்‌! தங்களுக்கு ஞாபகமிருக்கிறதா? நமது குழந்தைப்‌ பிராயத்தில்‌ ஒருநாள்‌ 
நீங்களும்‌ நானும்‌ என்‌ தந்தையின்‌ சிலைகளுக்குப்‌ பின்னால்‌ ஓடிப்‌ பிடித்து விளையாடிக்‌ 
கொண்டிருந்தபோது, ஒரு பெரிய கரப்பான்‌ பூச்சியைப்‌ பார்த்து, ஓ என்று அலறிவிட்டேன்‌. 
நீங்கள்‌ ஒளிந்துகொண்டிருந்த இடத்திலிருந்து ஓடிவந்து என்னைக்‌ கட்டி அணைத்துத்‌ தேறுதல்‌ 
கூறினீர்கள்‌. 'என்ன? என்ன?' என்று கேட்டீர்கள்‌. நான்‌ முதலில்‌ சொல்வதற்கு வெட்கப்பட்டு 
அப்புறம்‌ உண்மையைச்‌ சொன்னேன்‌. தாங்கள்‌ நம்பவே இல்லை. 'கரப்பான்‌ பூச்சிக்குப்‌ 
பயப்படவாவது? பொய்‌! என்னை ஒளிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளியே வரச்‌ 
செய்வதற்காகவே நீ இப்படிப்‌ பாசாங்கு செய்தாய்‌! என்றீர்கள்‌; நிஜமாக நான்‌ அப்போது 
பயப்பட்டேன்‌. சற்று முன்னால்‌ இங்கே பாம்பைக்‌ கண்ட போதும்‌ எனக்கு உண்மையில்‌ 


பயமாய்த்தான்‌ இருந்தது... பாருங்கள்‌, இப்போது கூட என்‌ உடம்பு நடுங்குவதை!" 


மாமல்லர்‌ மீண்டும்‌ முன்போல சிவகாமியைத்‌ தனது வலிய புஜங்களினால்‌ சேர்த்து 
அணைத்துக்‌ கொண்டு, "இதென்ன அசட்டுத்தனம்‌, சிவகாமி! ஏன்‌ இப்படி நடுங்குகிறாய்‌?" என்று 
கேட்டார்‌. "ஏனோ தெரியவில்லை சில காலமாக எனக்கு அடிக்கடி இம்மாதிரி பயம்‌ 
உண்டாகிறது. ஏதோ ஒரு பெரிய அபாயம்‌, இன்னதென்று தெரியாத விபத்து என்னைத்‌ தேடி 
வந்து கொண்டிருப்பதாகத்‌ தோன்றுகிறது. சுவாமி தங்களிடம்‌ ஒரு இரகசியம்‌ சொல்லுகிறேன்‌. 
என்‌ தந்தையிடம்‌ கூட அதை நீங்கள்‌ சொல்லக்‌ கூடாது..." "சொல்லு, சிவகாமி!" 


"காஞ்சியில்‌ திருநாவுக்கரசர்‌ மடத்திலே நான்‌ மூர்ச்சை அடைந்து விழுந்த அன்று, 
எனக்குப்‌ பிரக்ஞை வந்ததும்‌ தாங்கள்‌ நயன பாஷையில்‌ விடைபெற்றுக்‌ கொண்டுபோய்‌ 
விட்டீர்கள்‌. சற்று நேரம்‌ கழித்து, நானும்‌ என்‌ தந்தையும்‌ வாகீசப்‌ பெருமானிடம்‌ விடைபெற்றுக்‌ 
கொண்டு கமலியின்‌ வீட்டுக்குக்‌ கிளம்பினோம்‌. அப்போது நாவுக்கரசர்‌ என்‌ தந்தையைப்‌ 
பின்னால்‌ நிறுத்திச்‌ சில வார்த்தைகள்‌ மெல்லிய குரலில்‌ கூறினார்‌; 'உங்கள்‌ பெண்‌ மகா 


98 


பாக்கியசாலி! உலகத்தில்‌ இல்லாத தெய்வீக கலை அவளிடம்‌ இருக்கிறது. ஆனால்‌ அவளைப்‌ 
பார்க்கும்போது ஏனோ என்‌ மனதில்‌ துயரம்‌ உண்டாகிறது! ஏதோ ஒரு பெரிய அபாயம்‌ 
அவளுக்கு வரப்போவதாகத்‌ தோன்றுகிறது. ஜாக்கிரதையாகப்‌ பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌' என்று 
அப்பெருமான்‌ கூறியது என்‌ காதிலும்‌ விழுந்தது அதைக்‌ கேட்டதிலிருந்து..." 


"அந்த மகா புருஷர்‌ கூறியது உண்மைதான்‌, சிவகாமி! உனக்குத்தான்‌ பெரிய அபாயம்‌ 
வந்ததே! இந்த வெள்ளத்தைக்‌ காட்டிலும்‌ பெரிய அபாயம்‌ வேறு என்ன வரமுடியும்‌? கடவுள்‌ 
அருளால்‌ அதிலிருந்து தப்பிவிட்டாய்‌!... இனிமேல்‌ ஒன்றும்‌ வராது!" என்று மாமல்லர்‌ உறுதியான 
குரலில்‌ கூறினார்‌. "பிரபு தங்களை என்னுடன்‌ சேர்த்து வைத்து மூன்று தினங்கள்‌ நான்‌ 
சொர்க்கத்தில்‌ இருக்கும்படிச்‌ செய்த வெள்ளத்தை விபத்து என்று எப்படிச்‌ சொல்வேன்‌? 
ஆகையினால்தான்‌, இன்னும்‌ ஏதோ இருக்கிறது என்று எண்ணமிடுகிறேன்‌. ஆனால்‌ இனிமேல்‌ 
என்ன விபத்து வந்தால்‌ என்ன? தங்களுடைய விசால இருதயத்தின்‌ ஒரு மூலையில்‌ எனக்கு ஒரு 
பத்திரமான இடம்‌ இருக்கிறது என்ற நம்பிக்கையே எனக்குத்‌ தைரியமும்‌ உற்சாகமும்‌ ஊட்டி 
வரும்‌. தாங்கள்‌ யுத்தத்தையெல்லாம்‌ முடித்துவிட்டு, தங்கள்‌ தந்தையிடம்‌ அனுமதி பெற்று 
என்னை அழைத்துப்‌ போக வரும்‌ வரையில்‌ நான்‌ இவ்விடத்திலேயே மனநிம்மதியுடன்‌ 
இருப்பேன்‌. தங்களுடைய அன்பாகிய கவசம்‌ என்னைக்‌ காப்பாற்றும்போது, என்ன விபத்து 
என்னை என்ன செய்துவிடும்‌?" 


"மண்டபப்பட்டு அவ்வளவு பாக்கியம்‌ செய்திருக்கிறதா? இங்கேயே தங்கி விடுவதென்று 
தீர்மானம்‌ செய்து விட்டாயா?" என்று மாமல்லர்‌ கேட்டார்‌. அதுதான்‌ அவருடைய விருப்பம்‌ என்று 
குரலிலிருந்தே தெரிந்தது. "ஆம்‌, பிரபு! வேறு எந்த இடத்திலும்‌ நான்‌ மன நிம்மதியுடன்‌ இருக்க 
முடியாது. இந்தக்‌ கிராமத்துக்‌ கோமிலும்‌, இந்தப்‌ பாறைகளும்‌ வராகநதியும்‌ எனக்குப்‌ பல 
இன்ப நினைவுகளை ஊட்டிக்‌ கொண்டிருக்கும்‌. என்‌ தந்தையும்‌ இந்தப்‌ பாறைகளைக்‌ 
கோயில்களாக அமைப்பதில்‌ பெரும்‌ ஆவல்‌ கொண்டிருக்கிறார்‌. அவரும்‌ நிம்மதியாக இருப்பார்‌; 
ஆனால்‌ ஒரே ஒரு விஷயந்தான்‌ கொஞ்சம்‌ மனக்கவலை உண்டாக்குகிறது. அந்த நாகநந்தி 
மட்டும்‌ இங்கே வராமலிருக்க வேண்டும்‌" என்றாள்‌ சிவகாமி. "நாகநந்தி இங்கே வரமாட்டார்‌! 
அந்தக்‌ கவலை உனக்கு வேண்டாம்‌!" என்றார்‌ மாமல்லர்‌. குண்டோதரனிடம்‌ 
நாகநந்தியைப்பற்றித்‌ தெரிந்து கொண்டிருந்ததனால்தான்‌ அவர்‌ அவ்விதம்‌ உறுதியாய்க்‌ 
கூறினார்‌. அதே சமயத்தில்‌ அவர்கள்‌ பேசிக்‌ கொண்டிருந்த பாறைக்குப்‌ பின்னால்‌ ஒளிந்து 
கேட்டுக்‌ கொண்டிருந்த புத்த பிக்ஷுவின்‌ உருவம்‌ மெதுவாக எழுந்து அப்பால்‌ சென்றது! 
உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


முப்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
சந்திரன்‌ சாட்சி 


இரவு ஜாம நேரத்துக்கு மேல்‌ மாமல்லர்‌, சிவகாமி, ஆயனர்‌ ஆகியோர்‌ திரும்பிக்‌ 
கிராமத்தை அடைந்தபோது, நாவுக்கரசர்‌ மடத்து வாசலில்‌ பெருங்கூட்டம்‌ நிற்பதைக்‌ 
கண்டார்கள்‌. நிலாவொளியில்‌ அந்தக்‌ கூட்டத்தின்‌ மத்தியில்‌ கத்தி கேடயங்களும்‌, வாள்களும்‌ 
மின்னின. மூன்று பேரும்‌ துணுக்கமடைந்து வீதி முனையில்‌ கோயில்‌ மதில்‌ ஓரமாக ஒதுங்கி 
நின்றார்கள்‌. மடத்து வாசலில்‌ நின்ற வீரர்கள்‌ யாராயிருக்கும்‌ என்ற கேள்வி மூவருடைய 
மனத்திலும்‌ எழுந்தது. 


அன்று காலையில்‌ குண்டோதரனுக்கும்‌ மாமல்லருக்கும்‌ ஒரு சிறு வாக்குவாதம்‌ நடந்தது 
. மேலே நடக்கவேண்டிய காரியத்தைப்‌ பற்றித்தான்‌. வராக நதியில்‌ வெள்ளம்‌ வடிந்து 
விட்டபடியால்‌, பானைத்‌ தெப்பம்‌ ஒன்று கட்டி, அதில்‌ தம்மை வராக நதிக்கு அக்கரையில்‌ 
கொண்டுபோய்‌ விட்டுவிட்டுக்‌ குண்டோதரன்‌ திரும்பி வந்துவிட வேண்டும்‌ என்றும்‌, தாம்‌ 
அங்கிருந்து காஞ்சிக்குப்‌ போய்‌ விடுவதென்றும்‌, குண்டோதரன்‌ ஆயனருக்கும்‌ சிவகாமிக்கும்‌ 


99 


துணையாக மண்டபப்பட்டுக்‌ கிராமத்திலேயே சில காலம்‌ இருக்க வேண்டும்‌ என்றும்‌ மாமல்லர்‌ 
சொன்னார்‌. 


குண்டோதரன்‌ இதை மறுத்து, தான்‌ முதலில்‌ அக்கரை சென்று பல்லவ சைனியத்தைப்‌ 
பற்றித்‌ தகவல்‌ விசாரித்து வருவதாகவும்‌, அதற்குப்‌ பிறகு என்ன செய்வதென்பதை முடிவு செய்து 
கொள்ளலாமெனவும்‌ கூறினான்‌. மாமல்லரும்‌ இன்னும்‌ ஒருநாள்‌ சிவகாமியுடன்‌ இருக்கலாம்‌ 
என்ற ஆசையினால்‌ அதற்கு இணங்கினார்‌. ஆனாலும்‌ அன்றைக்கெல்லாம்‌ அவருக்கு அடிக்கடி 
மனதில்‌ பரபரப்பு உண்டாகிக்‌ கொண்டிருந்தது. சாயங்காலம்‌ ஆக ஆக, "குண்டோதரன்‌ ஏன்‌ 
இன்னும்‌ வரவில்லை?" "எத்தனை நாள்‌ இங்கே சும்மா உட்கார்ந்திருப்பது?"" என்ற எண்ணங்கள்‌ 
அவ்வப்போது அவர்‌ உள்ளத்தில்‌ தோன்றி அல்லல்‌ செய்தன. மோகன நிலவொளியில்‌ 
சிவகாமியுடன்‌ பேசிக்‌ கொண்டிருந்த போதுகூட நடுநடுவே மாமல்லரின்‌ மனம்‌, "குண்டோதரன்‌ 
இதற்குள்‌ வந்திருப்பானோ? என்ன செய்தி கொண்டு வந்திருப்பான்‌?" என்று எண்ணமிட்டுக்‌ 
கொண்டுதான்‌ இருந்தது. 


இப்போது மடத்து வாசலில்‌ கூட்டத்தைக்‌ கண்டதும்‌, அதிலும்‌ வாள்கள்‌ வேல்களின்‌ 
ஒளியைக்‌ கண்டதும்‌, மாமல்லருடைய மனத்தில்‌ ஏக காலத்தில்‌ பல கேள்விகள்‌ எழுந்தன. 
இவர்கள்‌ யார்‌? பகைவர்களா? பல்லவ வீரர்களா? பல்லவ வீரர்களாயிருந்தால்‌ இங்கு நாம்‌ 
இருப்பது தெரிந்து வந்திருக்கிறார்களா? தெரிந்தவர்களாயிருந்தால்‌, திடீரென்று நம்மைக்‌ 
கண்டதும்‌ கோஷம்‌ இடூவார்களே? கிராமவாசிகளுக்குத்‌ தெரிந்து போய்விடுமே? 
மாமல்லருடைய மனத்‌ தயக்கத்தையும்‌ அதன்‌ காரணத்தையும்‌ ஒருவாறு அறிந்துகொண்ட 
ஆயனர்‌, "பிரபு! தாங்களும்‌ சிவகாமியும்‌ சற்று இவ்விடமே நில்லுங்கள்‌. நான்‌ முன்னால்‌ சென்று 
வந்திருப்பவர்கள்‌ யார்‌ என்று பார்க்கிறேன்‌" என்று கூறிச்‌ சென்றார்‌. 


சிவகாமியும்‌ மாமல்லரும்‌ கோயில்‌ மதில்‌ ஓரத்தில்‌ மதிலுக்குள்ளிருந்து கொப்புங்‌ 
கிளையுமாய்‌ வெளியே படர்ந்திருந்த மந்தார மரத்தின்‌ அடியில்‌ நின்றார்கள்‌. அப்போது மாமல்லர்‌ 
மடத்து வாசலில்‌ நின்ற கூட்டத்திலிருந்து வந்த சத்தத்தைக்‌ காது கொடுத்துக்‌ கவனமாய்க்‌ 
கேட்டார்‌. கலகலவென்று எழுந்த பல பேச்சுக்குரல்களுக்கிடையில்‌ தளபதி பரஞ்சோதியின்‌ 
குரல்‌ கணீரெனக்‌ கேட்டது. கிராமவாசிகள்‌ பலர்‌ ஏக காலத்தில்‌ மறு மொழி கூறினார்கள்‌. 
அந்தப்‌ பல குரல்களுடன்‌ சுகப்பிரம்ம முனிவரும்‌ சேர்ந்து, "மாமல்லா! மாமல்லா!" என்று கீச்சுக்‌ 
குரலில்‌ கூவிய சத்தம்‌ எழுந்தது. 


மாமல்லரின்‌ மனக்‌ குழப்பமெல்லாம்‌ ஒரு நொடியில்‌ நீங்கிவிட்டது. "நமது தளபதி 
பரஞ்சோதிதான்‌ வந்திருக்கிறார்‌! வா! சிவகாமி! நாமும்‌ போகலாம்‌!" என்று அவர்‌ உற்சாகம்‌ தது 
ம்பும்‌ குரலில்‌ கூறி மேலே நடக்கத்‌ தொடங்கியபோது, சிவகாமி அவருடைய கரத்தை மெது 
வாகத்‌ தொட்டு, பிரபு!" என்றாள்‌. மந்தார மரத்துக்‌ கிளைகளின்‌ வழியாக வந்த பால்‌ நிலவின்‌ 
ஒளியில்‌ அவளுடைய கண்களில்‌ துளித்திருந்த இரு கண்ணீர்த்‌ துளிகளும்‌ முத்துப்போல்‌ 
பிரகாசித்ததை மாமல்லர்‌ பார்த்தார்‌. "என்‌ கண்ணே! இது என்ன?" என்று மாமல்லர்‌ 
அருமையுடன்‌ கூறி, தமது அங்கவஸ்திரத்தினால்‌ கண்ணீரைத்‌ துடைத்தார்‌. "உங்கள்‌ 
தளபதியின்‌ குரல்‌ கேட்டதும்‌ இந்தப்‌ பேதைப்‌ பெண்‌ அவசியமில்லாமல்‌ போய்‌ 
விட்டேனல்லவா?" என்று சிவகாமி விம்மினாள்‌. 


இவ்விதம்‌ நேரும்‌ என்று சற்றும்‌ எதிர்பாராத மாமல்லர்‌ அவளுக்கு எவ்விதம்‌ தேறுதல்‌ 
சொல்லுவதென்று தெரியாமல்‌ சற்றுத்‌ திகைத்து நின்றார்‌. பின்னர்‌, "என்‌ ஆருயிரே! ஏன்‌ 
இவ்விதம்‌ பேசுகிறாய்‌? சற்று முன்னால்‌ நீதானே உன்‌ வாயார வீரமொழிகள்‌ புகன்று என்னைப்‌ 
போர்க்களத்துக்குப்‌ போகும்படி ஏவினாய்‌? போகவேண்டிய சமயம்‌ வந்திருக்கும்போது 
இவ்விதம்‌ நீ கண்ணீர்விட்டால்‌, நான்‌ என்ன தைரியத்துடன்‌ போவேன்‌?" என்று கூறி, 
சிவகாமியின்‌ அழகிய முகவாயைப்‌ பிடித்து நிமிர்த்தினார்‌. அப்போது சிவகாமியின்‌ முகத்தில்‌ 
நிலாமதியின்‌ கிரணங்கள்‌ நேராக விழ, அவளுடைய இயற்கைப்‌ பொன்னிற முகம்‌ தந்த நிறம்‌ 
பெற்றுத்‌ திகழ்ந்தது. 


100 


சிவகாமி அவருடைய கரத்தைத்‌ தன்‌ முகவாயிலிருந்து எடுத்துத்‌ தன்‌ கண்களிலே 
சேர்த்துக்‌ கண்ணீரால்‌ நனைத்த வண்ணம்‌ "இந்தப்‌ பேதை நெஞ்சம்‌ ஏனோ காரணமில்லாத பீதி 
கொண்டிருக்கிறது. என்‌ வாணாளின்‌ இன்பம்‌ இன்றோடு முடிந்து விட்டதுபோல்‌ தோன்றுகிறது. 
பிரபு! என்னை மறக்க மாட்டீர்கள்‌ அல்லவா? மத்த யானையின்‌ மேலேறி யுத்த களத்தில்‌ 
சத்ருக்களைத்‌ துவம்ஸம்‌ செய்யும்போதும்‌ அகில சாம்ராஜ்யத்தின்‌ சக்கரவர்த்தியாகி மணிமுடி 
தரித்து ரத்தின சிங்காதனத்தில்‌ அமர்ந்திருக்கும்‌ போதும்‌ இந்த ஏழைச்‌ சிற்பியின்‌ மகளை 
மறவாமலிருப்பீர்கள்‌ அல்லவா?" என்று கேட்டாள்‌. 


மாமல்லர்‌ வானக்கடலிலே மிதந்த பூரணச்‌ சந்திரனைச்‌ சுட்டிக்காட்டி, "சிவகாமி! 
அதோ, அமுத நிலவைச்‌ சொரிந்து கொண்டு வானவீதியில்‌ பவனி வரும்‌ சந்திரன்‌ சாட்சியாகச்‌ 
சொல்கிறேன்‌, கேள்‌! இந்த ஜன்மத்தில்‌ உன்னை நான்‌ மறக்க மாட்டேன்‌ என்று வாக்குறுதி 
கூறுவதில்‌ பொருள்‌ இல்லை. நான்‌ முயன்றாலும்‌ அது முடியாத காரியம்‌. உன்‌ மனத்தில்‌ காரணம்‌ 
இன்றித்‌ தோன்றும்‌ பீதிக்கு ஏதாவது உண்மையில்‌ காரணம்‌ இருக்குமானால்‌ ஒன்றே ஒன்றுதான்‌ 
இருக்க முடியும்‌. ஒருவேளை போர்க்களத்தில்‌ நான்‌ வீரமரணம்‌ அடைவேன்‌..." "ஐயோ! அப்படிச்‌ 
சொல்லாதீர்கள்‌ ஒருநாளும்‌ அப்படி நேராது!" என்று விம்மலுடன்‌ உரத்துக்‌ கூவினாள்‌ சிவகாமி. 


மாமல்லர்‌ சொன்னார்‌; "அப்படி நேரவில்லையென்றால்‌, உன்னை நான்‌ மறப்பது என்ற 
பேச்சுக்கே இடமில்லை. யுத்தமெல்லாம்‌ முடிந்து இந்தப்‌ பரந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்குச்‌ 
சக்கரவர்த்தியாகி நான்‌ ரத்தின சிங்காதனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ காலம்‌ வரும்‌ போது, நீயும்‌ என்‌ 
அருகிலேதான்‌ வீற்றிருப்பாய்‌. ஆனால்‌ போர்க்களத்துக்குப்‌ போகும்போது, வெற்றி அல்லது வீர 
மரணத்தை எதிர்பார்த்துத்தான்‌ போக வேண்டும்‌. நான்‌ போர்க்களத்தில்‌ உயிர்‌ துறக்க 
நேர்ந்தால்தான்‌ என்ன, சிவகாமி! எதற்காகக்‌ கவலைப்படவேண்டும்‌? இந்த ஒரு பிறப்போடு, 
நமது காதல்‌ முடிந்து விட்டதா? ஒருநாளும்‌ இல்லை. போர்க்களத்தில்‌ உயிர்‌ போகும்போது 
எனக்கு நினைவிருந்தால்‌ பிறை சூடும்‌ பெருமானைத்‌ தியானித்து, 'இந்தப்‌ புண்ணிய பாரத 
பூமியிலே பாலாறும்‌ பெண்ணையும்‌ காவேரியும்‌ அமுதப்‌ பிரவாகமாய்ப்‌ பெருகும்‌ தமிழகத்திலே, 
மீண்டும்‌ வந்து பிறக்கும்‌ வரம்‌ தாருங்கள்‌' என்று கேட்பேன்‌. அவ்விதமே இந்தத்‌ தமிழகத்திலே 
பிறந்து, ஊர்‌ ஊராய்‌ அலைந்து திரிவேன்‌. பூர்வ ஜன்மங்களிலே நான்‌ காதலித்த செளந்தரிய 
வடிவத்தை, மோகன உருவத்தை, ஜீவனுள்ள தங்க விக்கிரகத்தைத்‌ தேடிக்கொண்டு 
அலைவேன்‌. இம்மாதிரி கார்த்திகை மாதத்துத்‌ தாவள்யமான நிலவொளியிலே உன்னை மீண்டும்‌ 
காண்பேன்‌. கண்டதும்‌ தெரிந்து கொள்வேன்‌ நீதான்‌ என்று. 'இந்தப்‌ பெண்ணின்‌ முகத்திலே தது 
ம்பும்‌ செளந்தரியம்‌, இவளுக்குச்‌ சொந்தமானதில்லை. பல ஜன்மங்களிலே தொடர்ந்து வந்த என்‌ 
காதலின்‌ சக்திதான்‌ இந்த மோகனத்தை அளித்திருக்கிறது' என்று தெரிந்து கொள்வேன்‌. உன்‌ 
கண்களில்‌ ஜொலிக்கும்‌ மின்‌ ஒளியிலே என்‌ உயிரின்‌ சுடரைக்‌ கண்டு தெரிந்து கொள்வேன்‌. 
உன்‌ இதழ்களின்‌ புன்னகையில்‌ என்‌ இருதயத்தின்‌ தாபம்‌ தணிவதை உணர்ந்து அறிந்து 
கொள்வேன்‌ இவள்தான்‌ என்‌ சிவகாமி! ஜன்ம ஜன்மங்களிலெல்லாம்‌ என்‌ உயிரிலே கலந்த 
இன்ப ஒளி இவள்தான்‌; சரத்கால சந்திரனின்‌ மோகன நிலவில்‌ நான்‌ பார்த்துப்‌ பார்த்து மகிழ்ந்த 
செளந்தரிய வதனம்‌ இது தான்‌! இந்தக்‌ கருங்குவளைக்‌ கண்களிலேதான்‌ என்னுடைய 
விழிகளாகிய வண்டுகள்‌ ஓயாது மொய்த்து மதுவருந்தி மயங்கின!' என்று தெரிந்து தெளிவேன்‌. 
சிவகாமி, வாக்குறுதி போதுமா? திருப்தியடைந்தாயா?" 


மாமல்லரின்‌ கவி இருதயத்திலிருந்து பிரவாகமாய்ப்‌ பொழிந்த அமுதச்‌ சொற்கள்‌ 
சிவகாமியைத்‌ திக்குமுக்காடச்‌ செய்தன. அவளுடைய தேகம்‌ சிலிர்த்தது! புளகாங்கிதம்‌ 
உண்டாயிற்று; தரையிலே நிற்கிறோமா, வானவெளியில்‌ மிதக்கிறோமா என்று தெரியாத 
நிலையை அவள்‌ அடைந்தாள்‌. திடீரென்று கலகலத்வனியையும்‌, "அதோ மாமல்லர்‌!" "அதோ 
பல்லவ குமாரர்‌!'' என்ற குரல்களையும்‌, "மாமல்ல பல்லவேந்திரர்‌ வாழ்க!" "வாழ்க! வாழ்க!" என்ற 
கோஷங்களையும்‌ கேட்டுச்‌ சிவகாமி சுயப்‌ பிரக்ஞை அடைந்தாள்‌. "எனக்கு திருப்திதான்‌! 
ஜனங்கள்‌ இங்கு வருவதற்குள்‌ தாங்கள்‌ முன்னால்‌ செல்லுங்கள்‌!" என்று கூறினாள்‌. உள்ளுறை 
அட்டவணைக்குத்‌ திரும்ப 


101 


முப்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
"விடு படகை!" 


கூட்டத்தில்‌ எல்லாருக்கும்‌ முன்னதாகத்‌ தளபதி பரஞ்சோதி விரைந்து வந்து 
மாமல்லருக்கு வணக்கம்‌ செலுத்தி, "பிரபு! இதென்ன இப்படி செய்து விட்டீர்களே! 
எங்களையெல்லாம்‌ கதிகலங்க அடித்து விட்டீர்களே?" என்றார்‌. மாமல்லர்‌ பரஞ்சோதியை 
ஆர்வத்துடன்‌ ஆலிங்கனம்‌ செய்து கொண்டு, "உங்களுக்கெல்லாம்‌ ரொம்பவும்‌ கவலைதான்‌ 
அளித்துவிட்டேன்‌. அப்புறம்‌ நீங்கள்‌ என்ன செய்தீர்கள்‌? வெள்ளத்தினால்‌ நமது படையில்‌ சேதம்‌ 
அதிகம்‌ உண்டா?" என்று கேட்க, பரஞ்சோதி, "சூலபாணியின்‌ அருளால்‌ நல்ல சமயத்தில்‌ 
எச்சரிக்கப்பட்டோம்‌. அதனால்‌ உயிர்ச்சேதம்‌ ஒன்றுமில்லை, எத்தனையோ விஷயங்கள்‌ 
சொல்ல வேண்டும்‌; பேச வேண்டும்‌ வாருங்கள்‌ பிரபு! இந்தக்‌ கோயிலுக்குள்‌ சிறிது போய்ப்‌ 
பேசலாம்‌!" என்று கூறினார்‌. இருவரும்‌ கைகோத்துக்‌ கொண்டு உற்சாகமாக நடந்து சென்று 
முன்‌ கோபுர வாசல்‌ வழியாகக்‌ கோயிலுக்குள்‌ பிரவேசிக்க பின்னோடு கூட்டமாக வந்த 
கிராமவாசிகளைக்‌ கோயிலுக்குள்‌ செல்லாதபடி வீரர்கள்‌ தடுத்து நின்றார்கள்‌. 


மாமல்லரும்‌ பரஞ்சோதியும்‌ அவ்விதம்‌ குதூகலமாகப்‌ பேசிக்‌ கொண்டு போனதையும்‌, 
சற்றுப்‌ பின்னால்‌ மரத்தடியில்‌ நின்ற தன்னை யாரும்‌ கவனியாததையும்‌ கண்ட சிவகாமிக்குப்‌ 
பெரும்‌ மனோவேதனை உண்டாயிற்று. ஆயனரும்‌ அவரோடு ரதியும்‌ சுகரும்‌ மட்டும்‌ சிவகாமி 
நிற்குமிடம்‌ வந்தார்கள்‌. "இனிமேல்‌ நீங்கள்தான்‌ என்‌ உண்மையான சிநேகிதர்கள்‌!" என்று 
கூறுவது போல்‌, ரதியையும்‌ சுகரையும்‌ சிவகாமி தடவிக்‌ கொடுத்தாள்‌. முன்னால்‌ சென்ற 
கூட்டத்தின்‌ ஆரவாரம்‌ சற்று அடங்கியதும்‌ இவர்கள்‌ மடத்தை நோக்கிச்‌ சென்றார்கள்‌. 


வழியில்‌ கோயில்‌ வாசலை நெருங்கிச்‌ சென்றபோது, அங்கே கூடியிருந்த 
கிராமவாசிகள்‌ சிலர்‌ பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள்‌ சிவகாமியின்‌ காதில்‌ விழுந்தன. 
"பல்லவ குமாரர்‌ இப்படி நம்மை ஏமாற்றி விட்டாரே?" "நான்தான்‌ சொன்னேனே, முகத்தில்‌ 
இராஜ களை வடிகிறதென்று? கேவலம்‌ சிற்பியின்‌ முகமா அது?" "தகப்பனாரைப்‌ போலவே 
புதல்வரும்‌ வேஷம்‌ போடுவதில்‌ வெகு சமர்த்தர்‌ போலிருக்கிறது!" "ஆயனர்‌ குடும்பத்தைக்‌ 
காப்பாற்றுவதற்காகவே இந்த வெள்ளத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டாராமே?" "என்னதான்‌ 
அபிமானம்‌ இருந்தாலும்‌ அவ்வளவு தூரத்துக்குப்‌ போயிருக்கக்கூடாது. ஏதாவது அபாயம்‌ 
நேர்ந்திருந்தால்‌ பல்லவ சாம்ராஜ்யத்தின்‌ கதி என்ன ஆகிறது?" 


"மாமல்லரைவிடப்‌ பரஞ்சோதி பெரிய வீரராமே?" "அதெல்லாம்‌ இல்லை; இரண்டு 
பேரும்‌ சமம்தான்‌!" "யார்‌ சொன்னது? மாமல்லருக்குச்‌ சமமான வீரர்‌ உலகத்திலேயே 
கிடையாது. பரஞ்சோதியை போர்க்களத்திற்குச்‌ சக்கரவர்த்தி அழைத்துப்‌ போயிருந்தார்‌. 
அதனால்‌ அவருடைய வீரம்‌ வெளியாயிற்று. மாமல்லர்‌ முதன்‌ முதலில்‌ புள்ளலூர்ச்‌ சண்டையில்‌ 
தானே கலந்து கொண்டார்‌? அங்கே பரஞ்சோதி இருந்த இடம்‌ தெரியாமல்‌ 
போய்விடவில்லையா?" "அவர்களுக்குள்ளே வித்தியாசமே கிடையாதாம்‌. அவ்வளவு 
அந்நியோன்னிய நண்பர்களாம்‌; நாம்‌ ஏன்‌ வித்தியாசப்படுத்திப்‌ பேசவேண்டும்‌?" "எது 
எப்படியாவது இருக்கட்டும்‌; இரண்டு பேரும்‌ நம்‌ ஊரில்‌ விருந்துண்ணாமல்‌ திரும்பிப்‌ போகக்‌ 
கூடாது!" இந்த மாதிரி பலவிதமான பேச்சுக்களையும்‌ காதில்‌ வாங்கிக்‌ கொண்டு சிவகாமி 
மடத்துக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தாள்‌. அவளுடைய உள்ளம்‌ அளவில்லாத பெருமையையும்‌ சொல்ல 
முடியாத வேதனையையும்‌ மாறி மாறி அடைந்து கொண்டிருந்தது. 


கிராமவாசிகளின்‌ விருப்பத்தின்படியே மாமல்லரும்‌ பரஞ்சோதியும்‌ மற்ற வீரர்களும்‌ 
கிராமவாசிகள்‌ அவசரமாகப்‌ பக்குவம்‌ செய்து அன்புடன்‌ அளித்த விருந்தை உண்டார்கள்‌. 
விருந்து முடியும்போது அர்த்த ராத்திரிக்கு மேலே ஆகிவிட்டது. பொழுது விடிந்த பிறகு 
போகலாம்‌ என்று கிராமப்‌ பெரியோர்கள்‌ கேட்டுக்கொண்டது பயன்படவில்லை. இரவுக்கிரவே 
கிளம்ப வேண்டியது அவசியமாயிருந்தது. புறப்படுகிற சமயம்‌ வந்தபோது, ஆயனரிடமும்‌ 


102 


சிவகாமியிடமும்‌ விடைபெற்றுக்கொள்ள மாமல்லர்‌ மடத்துக்குள்ளே சென்றார்‌. "ஆயனரே! 
உங்களிடம்‌ விடைபெறுவது எனக்குச்‌ சங்கடமாய்த்தானிருக்கிறது. ஆயினும்‌ என்ன செய்யலாம்‌! 
புலிகேசியின்‌ படைகள்‌ காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றனவாம்‌. உடனே வரும்படி 
சக்கரவர்த்தி சொல்லியனுப்பியிருக்கிறார்‌'' என்றார்‌ மாமல்லர்‌. 


மாமல்லரிடம்‌ அளவில்லாத அன்பும்‌ மரியாதையும்‌ கொண்டவரான ஆயனர்‌, "பிரபு! 
இவ்வளவு நாள்‌ தாங்கள்‌ இங்கிருந்தது நாங்கள்‌ செய்த பாக்கியம்‌. இதற்குமேல்‌ நாங்கள்‌ 
ஆசைப்படக்கூடாது போய்‌ வாருங்கள்‌. உங்களை வழி அனுப்ப நாங்களும்‌ நதிக்கரை வரையில்‌ 
வரலாமல்லவா?" என்றார்‌. "அவ்வளவு தூரம்‌ வருவது அவசியமில்லை; இஷ்டப்பட்டால்‌ 
வாருங்கள்‌!" என்றார்‌ மாமல்லர்‌. மாமல்லர்‌ சிவகாமியை நோக்கியபோது அவள்‌ வேறு பக்கம்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. அந்த அபூர்வான காதலர்க்கு மத்தியில்‌ திடீரென்று ஒரு திரை 
விழுந்துவிட்டது போலிருந்தது. 


இரவு மூன்றாம்‌ ஜாமம்‌ முடியும்‌ சமயத்தில்‌, சந்திரன்‌ மேற்கு வானவட்டத்தின்‌ அடியில்‌ 
பிரகாசித்துக்‌ கொண்டிருந்தபோது, வராக நதியில்‌ ஆயத்தமாக நின்ற படகுகளில்‌ மாமல்லர்‌, 
பரஞ்சோதி முதலியோர்‌ ஏறிக்‌ கொண்டார்கள்‌. கரையிலே கிராமவாசிகளும்‌ ஆயனரும்‌ 
சிவகாமியும்‌ நின்றார்கள்‌. இத்தனை நேரமும்‌ எங்கேயோ போய்விட்டு அப்போது தான்‌ ஓட்ட 
ஓட்டமாய்த்‌ திரும்பி வந்திருந்த குண்டோதரனும்‌ பின்னால்‌ நின்றான்‌, நதிக்கரையிலும்‌ மாமல்லர்‌ 
சிவகாமியுடனும்‌ பேசுவதற்கு வசதி கிடைக்கவில்லை! படகில்‌ ஏறிக்‌ கொண்டதும்‌ அவர்‌ 
கரையிலிருந்த சிவகாமியை உற்று நோக்கினார்‌. சிவகாமியும்‌ அவரை அப்போது ஆர்வத்துடன்‌ 
ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. ஏதாவது சொல்லவேண்டுமென்று மாமல்லருடைய உதடுகள்‌ துடித்தன; 
ஆனால்‌, வார்த்தை ஒன்றும்‌ வரவில்லை. தளபதி பரஞ்சோதி, "விடு படகை!" என்று 
கட்டளையிட்டார்‌. படகு சென்றதும்‌, சிவகாமிக்கு தன்‌ வாழ்நாளில்‌ இன்பத்தையெல்லாம்‌ அந்தப்‌ 
படகு கொண்டு போவது போல்‌ தோன்றியது. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


நாற்பதாம்‌ அத்தியாயம்‌ 
வாக்குவாதம்‌ 


நள்ளிரவைப்‌ பட்டப்பகலாகச்‌ செய்த பால்‌ நிலவில்‌, படகுகள்‌ வராக நதியைத்‌ தாண்டி 
அக்கரையை அடைந்தன. கரை சேரும்‌ வரையில்‌ மாமல்லர்‌ பேசவில்லை. பூர்த்தியடைந்த 
காதலினால்‌ கனிந்திருந்த அவருடைய உள்ளம்‌ கனவு லோகத்திலேயே சஞ்சரித்துக்‌ 
கொண்டிருந்தது. யுத்தம்‌ முடிந்த பிறகு, வாதாபியின்‌ அரக்கர்‌ படையை ஹதம்‌ செய்து அழித்து 
வெற்றிமாலை சூடிய பிறகு, காஞ்சியில்‌ தாமும்‌ சிவகாமியும்‌ ஆனந்தமாகக்‌ கழிக்கப்‌ போகும்‌ 
நாட்களைக்‌ குறித்து மனோராஜ்யத்தில்‌ அவர்‌ ஆழ்ந்திருந்தார்‌. பாலாற்றில்‌ இது மாதிரியே 
வெண்மதி தண்ணிலவைப்‌ பொழியும்‌ இரவுகளில்‌ தாமும்‌ சிவகாமியுமாகப்‌ படகிலே ஆனந்தமாய்‌ 
மிதந்து செல்லப்‌ போகும்‌ நாட்களைப்‌ பற்றி அவர்‌ எண்ணமிட்டார்‌. 


படகு தடார்‌ என்று கரையில்‌ மோதி நின்றதும்‌, மாமல்லரும்‌ கனவு லோகத்திலிருந்து 
பூவுலகத்துக்கு வந்தார்‌. கரையில்‌ சற்று தூரத்தில்‌ பறந்து கொண்டிருந்த ரிஷபக்‌ கொடியையும்‌, 
அதைச்‌ சுற்றிலும்‌ நின்று கொண்டிருந்த பல்லவர்‌ படையையும்‌ பார்த்தார்‌. தம்முடன்‌ வந்த 
வீரர்களில்‌ மிகப்‌ பெரும்பான்மையோர்‌ அங்கிருப்பதைக்‌ கண்டு அவருக்குக்‌ குதூகலம்‌ 
உண்டாயிற்று. சட்டென்று மாமல்லருக்குக்‌ கண்ணபிரான்‌ ஞாபகம்‌ வந்தது. படகிலிருந்து கீழே 
இறங்கும்போதே, "தளபதி! கண்ணபிரான்‌, எங்கே? அவன்‌ உங்களுடன்‌ 'வருகிறேன்‌' என்று 
சொல்லவில்லையா?" என்று கேட்டுக்கொண்டே இறங்கினார்‌. "சொல்லாமலிருப்பானா? 
தானும்‌ வருவதாகத்‌ தான்‌ பிடிவாதம்‌ பிடித்தான்‌. நான்தான்‌ இங்கேயே இருந்து 
குதிரைகளுக்குத்‌ தீனி போட்டுக்‌ கவனிக்கும்படி கட்டளையிட்டேன்‌. ஆறு காத தூரம்‌ ஒரே 
மூச்சில்‌ நாம்‌ போகவேண்டும்‌ அல்லவா?" என்றார்‌ தளபதி பரஞ்சோதி. 


103 


இருவரும்‌ பல்லவர்‌ படையருகே சென்றபோது, "பல்லவ குமாரர்‌ வாழ்க!" "வீர 
மாமல்லர்‌ வாழ்க! வாழ்க!" என்ற கோஷம்‌ ஆயிரம்‌ கண்டங்களிலிருந்து கிளம்பி எதிரொலி 
செய்தது. அணிவகுத்த படையிலிருந்து ஒரு வீரன்‌ முன்னால்‌ வந்து நின்றான்‌. "வரதுங்கா! என்ன 
சேதி?" என்று பரஞ்சோதி கேட்டார்‌. "தாங்கள்‌ இங்கிருந்து சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ 
இரண்டு வீரர்கள்‌ குதிரை மீது வந்தார்கள்‌. அவர்கள்‌ ரதத்துடன்‌ கண்ணபிரானையும்‌ பத்துப்‌ 


போர்‌ வீரர்களையும்‌ அழைத்துச்‌ சென்றார்கள்‌..." "என்ன? கண்ணபிரானை அழைத்துச்‌ 
சென்றார்களா?" என்று பரஞ்சோதி பரபரப்புடன்‌ கேட்டார்‌. "ஆம்‌, தளபதி! அவசர காரியமாகக்‌ 
காஞ்சிக்குப்‌ போக வேண்டும்‌ என்று சொன்னார்கள்‌..." "அந்த வீரர்கள்‌ யார்‌? தெரியாதா?..." 


வரதுங்கன்‌ சற்று தயங்கிவிட்டு, "தூதுவர்களில்‌ ஒருவர்‌, தமது பெயர்‌ வஜ்ரபாகு என்று 
சொன்னார்‌. இன்னொருவர்‌ ஒற்றர்‌ படைத்‌ தலைவர்‌ சத்ருக்னன்‌. சிங்க இலச்சினைக்‌ 
காட்டியபடியால்‌ கண்ணபிரானையும்‌, வீரர்களையும்‌ அனுப்பினேன்‌. இதோ தளபதிக்கு அவர்கள்‌ 
கொடுத்த விடேல்‌ விடுகு!"(விடை*வேல்‌*+விடுக: அதாவது ரிஷபமும்‌ வேலும்‌ அடையாளமிட்ட 
பல்லவ சக்கரவர்த்தியின்‌ ஓலை) என்று கூறி ஓலையை நீட்டினான்‌. 


வஜ்ரபாஹு என்று சொன்னவுடனேயே பரஞ்சோதியும்‌ மாமல்லரும்‌ ஒருவரையொருவர்‌ 
பார்த்துக்‌ கொண்டார்கள்‌. வந்தவர்‌ சக்கரவர்த்திதான்‌ என்று இருவருக்கும்‌ தெரிந்து போய்‌ 
விட்டது. பரஞ்சோதி அவசரமாக ஓலையை வாங்கி நிலா வெளிச்சத்தில்‌ பார்த்தார்‌; அதில்‌ பின்‌ 
வருமாறு எழுதியிருந்தது. "தளபதி பரஞ்சோதிக்கு மகேந்திர போத்தரையர்‌ எழுதுவது; நான்‌ 
செளக்கியம்‌. துர்விநீதன்‌ மழவராய கோட்டையில்‌ சிறையில்‌ இருக்கிறான்‌. வாதாபிப்‌ படை 
திருப்பதியைத்‌ தாண்டிவிட்டதாம்‌. மாமல்லனை அழைத்துக்‌ கொண்டு ஒரு கணம்‌ கூட வழியில்‌ 
தாமதியாமல்‌ காஞ்சி வந்து சேரவும்‌. மாமல்லன்‌ வருவதற்கு மறுத்தால்‌ இந்தக்‌ கட்டளையைக்‌ 
காட்டி அவனைச்‌ சிறைப்படுத்திக்‌ கொண்டு வரவும்‌." இதற்கு கீழே விடை வேல்‌ 
முத்திரையிட்டிருந்தது; முத்திரைக்குக்‌ கீழே மறுபடியும்‌ எழுதியிருந்தது. "ஒருவேளை நீங்கள்‌ 
வருவதற்குள்‌ கோட்டைக்‌ கதவு சாத்தியாகிவிட்டால்‌, புத்த பகவானைத்‌ தியானம்‌ செய்யவும்‌." 


பரஞ்சோதி படித்துவிட்டு ஓலையை மாமல்லரிடம்‌ கொடுத்தார்‌. மாமல்லர்‌ ஓலையை 
வாங்கிப்‌ படித்தார்‌; படித்து விட்டுப்‌ பரஞ்சோதியை நோக்கினார்‌. "பல்லவ குமாரா! தொந்தரவு 
கொடுக்காமல்‌ உடனே கிளம்புகிறீர்களா? உங்களைச்‌ சிறைப்படுத்தக்‌ கட்டளையிடட்டுமா?" 
என்று தளபதி பரஞ்சோதி வேடிக்கை கலந்த குரலில்‌ கேட்டார்‌. "ஆம்‌, தளபதி! என்னைச்‌ 
சிறைப்படுத்தியே கொண்டு போங்கள்‌. படையெடுத்து வரும்‌ பகைவர்களுக்குப்‌ பயந்து 
கோட்டைக்குள்‌ ஒளிந்து கொள்ளும்‌ நாட்டிலே சிறையாளியாயிருப்பதேமேல்‌" என்று மாமல்லர்‌ 
கூறி, மார்பில்‌ அணிந்திருந்த ஆபரணங்களையும்‌, இடுப்பில்‌ செருகியிருந்த உடைவாளையும்‌ 
கழற்றிக்‌ கீழே எறிந்தார்‌. அப்போது பரஞ்சோதியும்‌ தமது உடைவாளையும்‌ தலைப்பாகையையும்‌ 
எடுத்துத்‌ தரையில்‌ எறிந்து விட்டுச்‌ சொன்னார்‌; "எனக்கும்‌ இந்தத்‌ தளபதி உத்தியோகம்‌ 
வேண்டியதில்லை. தம்மை நம்பி வந்த படை வீரர்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டு, ஒரு 
நாட்டியக்காரப்‌ பெண்ணின்‌ காதலைத்‌ தேடி ஓடும்‌ குமார சக்கரவர்த்தியின்‌ கீழ்த்‌ 
தளபதியாயிருப்பதைக்‌ காட்டிலும்‌ 'நமப்‌ பார்வதி பதயே! ஹர ஹர மகாதேவா!' என்று பஜனை 
செய்து கொண்டு ஊர்‌ ஊராய்ப்‌ போகலாம்‌. இதோ நான்‌ கிளம்புகிறேன்‌; நீங்களும்‌ உங்கள்‌ 
வீரர்களும்‌ எப்படியாவது போங்கள்‌!" 


மாமல்லர்‌ சற்று நேரம்‌ பூமியையும்‌ சற்று நேரம்‌ வானத்தையும்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்து 
விட்டு, "தளபதி! கிளம்புங்கள்‌, போகலாம்‌; நமக்குள்‌ சண்டை போட்டுக்‌ கொண்டிருப்பதற்கு 
இது தருணமல்ல. காஞ்சி மாநகரை நெருங்கிப்‌ பகைவர்கள்‌ வந்து கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களைத்‌ தடுத்து நிறுத்தாமற்‌ போனால்‌ நீங்களும்‌ நானும்‌ கையிலே வாள்‌ பிடித்து என்ன 
பயன்‌? என்‌ தந்தையிடம்‌ கோட்டைக்‌ கதவைச்‌ சாத்தக்‌ கூடாதென்றும்‌, காஞ்சிக்கு வெளியே 
பகைவர்களுடன்‌ போர்‌ நடத்தியே தீர வேண்டும்‌ என்றும்‌ கோரப்‌ போகிறேன்‌ நீர்‌ என்னை 
ஆமோதிப்பீர்‌ அல்லவா?" 


104 


பரஞ்சோதி ஒரு கணம்‌ யோசித்துவிட்டு, "ஐயா! மகேந்திர பல்லவர்‌ தங்களைப்‌ 
பெற்றெடுத்த தந்தை; அவரிடம்‌ உரிமையுடன்‌ சண்டை பிடித்து எதையும்‌ தாங்கள்‌ கேட்கலாம்‌. 
ஆனால்‌ பல்லவேந்திரர்‌ என்னுடைய தந்தையும்‌, சக்கரவர்த்தியும்‌, சேனாதிபதியும்‌ மட்டும்‌ அல்ல; 
அவரே என்னுடைய கடவுள்‌. அவருடைய சித்தம்‌ எதுவோ, அதுதான்‌ என்னுடைய விருப்பம்‌. 
அதற்கு மாறாக என்னால்‌ ஒன்றும்‌ சொல்லவும்‌ முடியாது; செய்யவும்‌ முடியாது. ஆனால்‌, 
தங்களுடைய தந்தையின்‌ கட்டளை பெற்றுத்‌ தாங்கள்‌ பகைவர்களுடன்‌ போரிடச்‌ செல்லும்‌ 
பட்சத்தில்‌ தங்களுக்கு ஒரு அடி முன்னாலே நான்‌ இருப்பேன்‌. என்‌ உடம்பில்‌ உயிர்‌ உள்ள 
வரையில்‌ இந்த வாக்கை மீறமாட்டேன்‌!" என்றார்‌. நண்பர்கள்‌ இருவரும்‌ ஆயத்தமாக நின்ற 
குதிரைகள்‌ மீதேறிக்‌ 'கல்வியிற்‌ கரையிலாத காஞ்சி மாநகரை' நோக்கி விரைந்தார்கள்‌. 
உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


நாற்பத்தோராம்‌ அத்தியாயம்‌ 
பிழைத்த உயிர்‌ 


வராக நதியில்‌ சென்று கொண்டிருந்த படகுகளையே சிவகாமி உற்றுப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கையில்‌, ஆயனர்‌ பின்னால்‌ மூச்சு வாங்க ஓடி வந்தது யார்‌ என்று திரும்பிப்‌ 
பார்த்தார்‌. குண்டோதரன்‌ பின்னால்‌ நிற்பதைக்‌ கண்டு, "அப்பனே! இத்தனை நேரம்‌ எங்கே 
போயிருந்தாய்‌?" என்று கேட்டார்‌. "அதை ஏன்‌ கேட்கிறீர்கள்‌, ஐயா! அக்கரைக்கு நான்‌ போய்த்‌ 
தளபதியிடம்‌ மாமல்லர்‌ இங்கு பத்திரமாயிருப்பதைத்‌ தெரிவித்துவிட்டுத்‌ திரும்பினேன்‌. 
தளபதியும்‌ வீரர்களும்‌ படகுகள்‌ சம்பாதித்துக்கொண்டு வருவதற்குள்ளே நான்‌ முன்னால்‌ வந்து 
விட வேண்டுமென்றுதான்‌ விரைந்து வந்தேன்‌. வந்து பார்த்தால்‌ ஆற்றங்கரையில்‌ நான்‌ 
கட்டிவிட்ட்ப்‌ போன பானைத்‌ தெப்பத்தைக்‌ காணோம்‌. மாலை நேரத்து மங்கலான 
வெளிச்சத்தில்‌ யாரோ ஒருவர்‌ தெப்பத்தைச்‌ செலுத்திக்‌ கொண்டு இந்தக்‌ கரையண்டை வந்து 
கொண்டிருந்தது தெரிந்தது. மொட்டைத்‌ தலையையும்‌ காவித்‌ துணியையும்‌ பார்த்தால்‌, புத்த 
பிக்ஷு மாதிரி இருந்தது. நம்ம நாகநந்தியடிகள்‌ தானாக்கும்‌ என்று கூப்பிட்டுப்‌ பார்த்தேன்‌. 
பிக்ஷு திரும்பிப்‌ பார்க்கவே இல்லை. எனக்கு அசாத்திய கோபம்‌ வந்துவிட்டது. 
உலகத்திலேயுள்ள காவித்துணி அணிந்த புத்த பிக்ஷுக்களையெல்லாம்‌ வாயில்‌ வந்தபடி உரத்த 
குரலில்‌ திட்டினேன்‌. என்னுடைய குரலைக்‌ கேட்டுவிட்டு, நதிக்‌ கரையோடு வந்த இரண்டு பேர்‌ 
என்னிடம்‌ வந்து, 'என்ன அப்பா சமாசாரம்‌?' என்று விசாரித்தார்கள்‌. நான்‌ விஷயத்தைச்‌ 
சொன்னேன்‌. நாகநந்தி பிக்ருூவைத்‌ தேடிக்கொண்டுதான்‌ அவர்களும்‌ வந்தார்கள்‌ என்று 
தெரிந்தது. அப்புறம்‌ நாங்கள்‌ மூன்று பேருமாக மரக்‌ கட்டைகளையும்‌ கொடிகளையும்‌ கொண்டு 
தெப்பம்‌ கட்டிக்கொண்டு இக்கரைக்கு வந்து சேர்ந்தோம்‌. உடனே, அவசர அவசரமாக நமது 
மடத்துக்கு ஓடினேன்‌. அதற்குள்‌ மாமல்லர்‌ புறப்பட்டு விட்டார்‌ என்றும்‌, நீங்களும்‌ வழியனுப்பப்‌ 
போயிருக்கிறீர்கள்‌ என்றும்‌ தெரிந்தது. மறுபடியும்‌ இவ்விடம்‌ ஓடிவந்து பார்த்தால்‌, அதற்குள்‌ 
எல்லாரும்‌ படகிலே ஏறிக்கொண்டு விட்டார்கள்‌. பாருங்கள்‌ ஐயா! இராஜ குலத்தினரை மட்டும்‌ 
நம்பவே கூடாது. மாமல்லர்‌ என்னிடம்‌ சொல்லிக்‌ கொள்ளாமலே கிளம்பி விட்டார்‌ 
பார்த்தீர்களா? ஏதடா, மூன்று நாளாய்‌ உயிருக்குயிரான சிநேகிதனைப்போலப்‌ பழகினோமே 
என்ற ஞாபகம்‌ கொஞ்சமாவது இருந்ததா?" 


இவ்விதம்‌ மூச்சு விடாமல்‌ குண்டோதரன்‌ பேசியதையெல்லாம்‌ ஒரு காதினால்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்த சிவகாமி, "ஆமாம்‌ குண்டோதரா! 'இராஜ குலத்தவரை நம்பவே கூடாதுதான்‌!" 
என்றாள்‌. ஆயனர்‌, "அதெல்லாம்‌ இருக்கட்டும்‌, குண்டோதரா! நாகநந்தி இந்தக்‌ கிராமத்துக்கு 
வந்தாரென்றா சொல்லுகிறாய்‌? நான்‌ பார்க்கவில்லையே?" "நாகப்பாம்பு அவ்வளவு சுலபமாக 
வெளியிலே தலைகாட்டி விடுமா? புற்றிலே ஒளிந்து கொண்டிருக்கும்‌" என்றான்‌ குண்டோதரன்‌. 
"பெரியவர்களைப்‌ பற்றி அப்படியெல்லாம்‌ சொல்லாதே, குண்டோதரா! நாகநந்தி பெரிய 
மகான்‌. உண்மையில்‌, அவரும்‌ இந்தக்‌ கிராமத்திலேயே தங்கிவிட்டால்‌ எனக்கு வெகு 
சந்தோஷமாயிருக்கும்‌. பாறைக்‌ கோயில்கள்‌ அமைப்பது பற்றி அவர்‌ நல்ல நல்ல யோசனைகள்‌ 


105 


கூறுவார்‌!" என்றார்‌ ஆயனர்‌. பிறகு, "இன்னும்‌ யாரோ இரண்டு பேர்‌ நாகநந்தியைத்‌ தேடிக்‌ 
கொண்டு வந்தார்கள்‌ என்றாயே! அவர்கள்‌ யார்‌?" என்று கேட்டார்‌. 


"குருநாதரே! அந்த மனிதர்கள்‌ கூடச்‌ சிற்பக்‌ கலையிலே ரொம்பப்‌ பிரியம்‌ உள்ளவர்கள்‌ 
போலிருக்கிறது. நம்முடைய பானைத்‌ தெப்பம்‌ பாறையிலே மோதி உடைந்ததே, அதே 
இடத்தில்தான்‌ நாங்களும்‌ மரக்‌ கட்டைத்‌ தெப்பத்தில்‌ வந்து இறங்கினோம்‌. பாறைகளைப்‌ 
பார்த்ததும்‌ அந்த மனிதர்களில்‌ ஒருவர்‌ என்ன சொன்னார்‌ தெரியுமா; உங்களைப்‌ போலவே 
'இந்தப்‌ பாறைகளைக்‌ குடைந்து எவ்வளவு அழகான கோயில்கள்‌ அமைக்கலாம்‌!' என்றார்‌. 
எனக்கு அதிசயமாயிருந்தது "என்‌ குருவும்‌ அப்படித்தான்‌ சொன்னார்‌!" என்றேன்‌. 'யார்‌ உன்‌ 
குரு?! என்று அந்த மனிதர்‌ கேட்டார்‌. உங்கள்‌ பெயரைச்‌ சொன்னதும்‌ அவர்‌ மிகவும்‌ 
ஆச்சரியப்பட்டார்‌. உங்களைக்‌ கூட அவருக்குத்‌ தெரியும்‌ போலிருக்கிறது, குருவே!" "அப்படி 
யார்‌, என்னைத்‌ தெரிந்தவர்‌? பாறைகளைப்‌ பார்த்ததும்‌ கோயில்‌ ஞாபகம்‌ வரக்கூடியவர்‌ நான்‌ 
அறிந்த வரையில்‌ ஒரே ஒருவர்தான்‌ உண்டு. அவர்‌ இங்கே வருவதற்கு நியாயம்‌ இல்லையே! 
வேறு யாராயிருக்கும்‌?" என்றார்‌ ஆயனர்‌. "அவர்கள்‌ இந்த ஆற்றங்கரை ஓரத்திலேதான்‌ 
எங்கேயோ படுத்துத்‌ தூங்கிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. நான்‌ தேடிப்‌ பிடித்து அழைத்துக்‌ 
கொண்டு வருகிறேன்‌. நீங்கள்‌ முன்னால்‌ போங்கள்‌, குருவே!" என்றான்‌ குண்டோதரன்‌. 


இதற்குள்‌ படகுகள்‌ வராக நதியில்‌ பாதிக்கு மேல்‌ கடந்து சென்று விட்டபடியால்‌, 
மண்டபப்பட்டு வாசிகள்‌ ஒருவருக்கொருவர்‌, "திரும்பிப்‌ போகலாமா?" என்று கேட்டுக்‌ கொண்டு, 
கிராமத்தை நோக்கிக்‌ கிளம்பத்‌ தொடங்கினார்கள்‌. அவர்களுடன்‌ ஆயனரும்‌ சிவகாமியும்‌ 
புறப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. போகும்போது அந்த கிராமவாசிகள்‌ மாமல்லரின்‌ அரிய குணங்களைப்‌ 
பற்றியும்‌, பரஞ்சோதிக்கும்‌ அவருக்கும்‌ உள்ள சிநேகத்தைப்‌ பற்றியும்‌ பாராட்டிப்‌ பேசிக்கொண்டு 
போனது சிவகாமியின்‌ காதில்‌ விழுந்து கொண்டிருந்தது. மாமல்லரின்‌ பிரிவினால்‌ வறண்டு 
உலர்ந்துபோன அவள்‌ உள்ளத்தில்‌ அந்த வார்த்தைகள்‌ இன்ப மழைத்‌ துளிகளைப்‌ போல்‌ 
விழுந்தன. 


ஆயனர்‌ முதலியவர்களைப்‌ பிரிந்து நதிக்கரையோடு சென்ற குண்டோதரன்‌ நிலா 
வெளிச்சத்தில்‌ அங்குமிங்கும்‌ பார்த்துக்‌ கொண்டே சென்றான்‌. பாறைகள்‌ நிறைந்த இடத்தை 
அணுகிய போது இன்னும்‌ சர்வஜாக்கிரதையாக முன்னும்‌ பின்னும்‌ பார்த்துக்‌ கொண்டு 
சென்றான்‌. சட்டென்று பாறை மறைவிலிருந்து இருவர்‌ வெளிப்பட்டதும்‌ ஒருகணம்‌ திகைத்து 
விட்டு, அவர்கள்‌ இன்னார்‌ என்று தெரிந்து கொண்டதும்‌, எதிரில்‌ வணக்கத்துடன்‌ நின்றான்‌. 
"குண்டோதரா! நல்ல காரியம்‌ செய்தாய்‌! எங்களை இப்படிக்‌ காக்க வைத்துவிட்டுப்‌ போயே 
போய்விட்டாயே? நீ உயிரோடிருக்கிறாயா, அல்லது யமலோகத்துக்கே போய்‌ விட்டாயா 
என்றே எங்களுக்குச்‌ சந்தேகம்‌ வந்துவிட்டது!" என்றார்‌ ஒற்றர்‌ தலைவர்‌ சத்ருக்னன்‌. 
"எஜமானனே! உங்கள்‌ புண்ணியத்தினால்‌ உயிர்‌ பிழைத்தேன்‌' கொஞ்சம்‌ 
அஜாக்கிரதையாயிருந்திருந்தால்‌ நிஜமாகவே யமலோகத்துக்குப்‌ போயிருப்பேன்‌. இந்தக்‌ 
கூரிய கத்தி என்‌ நெஞ்சிலே பதிந்திருக்கும்‌!" என்று குண்டோதரன்‌ கூறி, நாகவடிவமாகப்‌ பிடி 
அமைந்திருந்த ஒரு அபூர்வமான சிறு கத்தியை எடுத்து நீட்டினான்‌. உள்ளுறை 
அட்டவணைக்குத்‌ திரும்ப 


நாற்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
விஷக்‌ கத்தி 


குண்டோதரன்‌ நீட்டிய கத்தியைச்‌ சத்ருக்னன்‌ வாங்குவதற்காகக்‌ கையை 
நீட்டியபோது, "ஜாக்கிரதை! சத்ருக்னா! கத்தியை ஜாக்கிரதையாக வாங்கு!" என்றார்‌ 
வஜ்ரபாஹுவின்‌ வேஷத்திலிருந்த மகேந்திர பல்லவர்‌. பிறகு குண்டோதரனைப்‌ பார்த்து 
"இவ்வளவு அஜாக்கிரதையாக இந்தக்‌ கத்தியை மடியில்‌ கட்டிக்‌ கொண்டு வந்தாயே? இது 


106 


நெஞ்சில்‌ பதிய வேண்டிய அவசியமில்லை; இதன்‌ மூனை உடம்பிலே பட்டூச்‌ சிறுகாயம்‌ 
ஏற்பட்டால்‌ போதும்‌; இரத்தத்தில்‌ விஷங்கலந்து ஆள்‌ ஒரு முகூர்த்தத்தில்‌ செத்துப்‌ போவான்‌," 
என்றார்‌. "ஐயோ!" என்றான்‌ குண்டோதரன்‌. "போகட்டும்‌! பிக்ஷுவை எங்கே விட்டுவிட்டு 
வந்தாய்‌ சீக்கிரம்‌ சொல்லு!" என்று சக்கரவர்த்தி கேட்டார்‌. 


குண்டோதரன்‌ அவருடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லாமல்‌, "கடவுள்தான்‌ 
காப்பாற்றினார்‌! என்று கூறினான்‌ அவனுடைய உடம்பு நடுங்கிற்று. சத்ருக்னன்‌ கோபமாக, 
"ஆம்‌, குண்டோதரா! உன்னுடைய தாமதத்தினால்‌ காரியம்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ கடவுள்தான்‌ 
காப்பாற்றினார்‌. பல்லவேந்திரர்‌ கேட்பதற்கு மறுமொழி சீக்கிரம்‌ சொல்லு. இத்தனை நேரம்‌ 
நாங்கள்‌ காஞ்சி மார்க்கத்தில்‌ பாதி தூரம்‌ போயிருக்க வேண்டும்‌" என்றான்‌. 


குண்டோதரன்‌ இன்னும்‌ கலக்கம்‌ தீராதவனாய்‌, "என்ன சொல்லவேண்டும்‌?" என்று 
கேட்டான்‌. சத்ருக்னனுடைய கையிலிருந்த கத்தியை நோக்கியபோது, அவனுடைய 
தேகமெல்லாம்‌ மீண்டும்‌ பதறி நடுங்கியது. "நாசமாய்ப்‌ போயிற்று! இன்றைக்கு உனக்கு என்ன 
வந்து விட்டது, குண்டோதரா! உடனே பிரபுவின்‌ கேள்விக்கு மறுமொழி சொல்லு. 
இல்லாவிட்டால்‌ இந்த விஷக்கத்தி உன்‌ நெஞ்சில்‌ பாயப்‌ போகிறது!" என்று சத்ருக்னன்‌ 
கத்தியை ஓங்கினான்‌. "'எஜமானனே! என்‌ முட்டாள்தனத்துக்குத்‌ தக்க தண்டனை தான்‌. இந்த 
ஏழையின்‌ உயிர்‌ போனால்‌ மோசம்‌ ஒன்றுமில்லை நஞ்சுண்ட கண்டரின்‌ அருளினால்‌ பல்லவ 
குமாரருக்கு ஒன்றும்‌ நேராமல்‌ போயிற்றே!" என்றான்‌ குண்டோதரன்‌. 


இதைக்‌ கேட்டு, எதற்கும்‌ கலங்காமல்‌ மலைபோல்‌ நிற்கும்‌ வழக்கமுடைய மகேந்திர 
பல்லவர்கூடச்‌ சற்று நடுங்கி விட்டார்‌. "குண்டோதரா! இந்த விஷக்கத்தி மாமல்லன்‌ மேல்‌ 
பாய்வதற்கிருந்ததா!" "ஆம்‌, பிரபு! ஐந்தாறு தடவை புத்த பிக்ஷு இந்தக்‌ கத்தியை வைத்துக்‌ 
கொண்டு, மாமல்லரின்‌ முதுகை நோக்கிக்‌ குறி பார்த்தார்‌. அதைப்‌ பார்த்துக்‌ கொண்டு நான்‌ 
சும்மாயிருந்தேன்‌. தங்களுடைய கட்டளையினாலேதான்‌! ஒஇல்லாவிட்டால்‌?... என்று 
குண்டோதரன்‌ பற்களை 'நறநற' வென்று கடித்தான்‌. 


உண்மையிலேயே, மாமல்லர்‌ அன்று இரவு தப்பிப்‌ பிழைத்தது தமிழகம்‌ செய்திருந்த 
தவப்‌ பயன்‌ என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. மகிழ மரத்தினடியில்‌ மாமல்லரும்‌ சிவகாமியும்‌ அமர்ந்து 
மதுரத்‌ தமிழ்மொழியிலும்‌ மெளன பரிபாஷையிலும்‌ காதல்‌ சம்பாஷணை நடத்திக்‌ 
கொண்டிருந்தபோது, அவர்கள்‌ இருந்த பாறைக்குப்‌ பின்னாலிருந்த புத்த பிக்ஷு விஷக்‌ 
கத்தியைக்‌ கையில்‌ வைத்துக்கொண்டு குறிபார்த்த வண்ணமிருந்தார்‌. ஆனால்‌ 
எக்காரணத்தினாலோ எறிவதற்குத்‌ தயங்கினார்‌. மாமல்லரின்‌ பக்கத்திலே சிவகாமி இருந்ததும்‌, 
தப்பித்‌ தவறிக்‌ கத்தி அவள்‌ மேல்‌ விழுந்து விடுமோ என்ற எண்ணமும்தான்‌ பிக்ஸுவுக்கு 
அத்தகைய தயக்கத்தை அளித்ததோ என்னமோ, யாருக்குத்‌ தெரியும்‌? பிறகு, சிவபெருமான்‌ 
உகந்தணியும்‌ ஆபரணமான நாகப்‌ பாம்பு அங்கு வந்து சேர்ந்தது. சிவகாமியும்‌ மாமல்லரும்‌ மகிழ 
மரத்தடியிலிருந்து கிளம்பி நிலா வெளிச்சம்‌ பளிச்சென்று எரிந்த விசாலமான பாறையில்‌ போய்‌ 
உட்காருவதற்குக்‌ காரணமாயிற்று. புத்த பிகூருவும்‌ தாம்‌ ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளிக்‌ 
கிளம்பி வேறிடத்துக்குப்‌ போய்‌ மறைந்து கொண்டார்‌. இதையெல்லாம்‌ இன்னொரு பாறை 
மறைவிலிருந்து பார்த்துக்‌ கொண்டிருந்த குண்டோதரனுடைய கை ஊறியது. பின்புறமாகச்‌ 
சென்று புத்த பிக்ஷுவின்‌ கழுத்தைப்‌ பிடித்து நெரித்துக்‌ கொன்றுவிட வேண்டுமென்ற அடங்காத 
ஆர்வம்‌ அவனுக்கு உண்டாயிற்று. அந்த ஆர்வத்தை அவன்‌ அடக்கிக்‌ கொண்டு பொறுமையுடன்‌ 
இருந்ததன்‌ காரணம்‌ மகேந்திர சக்கரவர்த்தியின்‌ கண்டிப்பான கட்டளைதான்‌. 


அன்று மாலை சக்கரவர்த்தியும்‌ சத்ருக்னனும்‌ குண்டோதரனும்‌ மரக்கட்டைத்‌ 
தெப்பத்தில்‌ வராக நதியைத்‌ தாண்டிக்‌ கரையில்‌ இறங்கியபோது, சற்றுத்‌ தூரத்தில்‌ ஒரு 
பாறையின்‌ மேல்‌ புத்த பிக்ஷு நின்று சுற்றுமுற்றும்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டார்கள்‌. 
அப்போது சக்கரவர்த்தி குண்டோதரனைப்‌ பார்த்துச்‌ சொன்னார்‌; "குண்டோதரா! இத்தனை 
காலமாக நீ செய்திருக்கும்‌ வேலையெல்லாவற்றையும்‌ விட முக்கியமான வேலை உனக்கு 
இப்போது தரப்‌ போகிறேன்‌. அதில்‌ ஒரு அணுவளவுகூடப்‌ பிசகாமல்‌ சர்வ ஜாக்கிரதையாய்ச்‌ 


107 


செய்து முடிக்கவேண்டும்‌. இந்த பிக்ஷுவை ஒரு கண நேரங்கூட விடாமல்‌ நீ பின்‌ தொடர்ந்து 
போக வேண்டும்‌. உன்‌ கண்பார்வையிலிருந்து அவர்‌ அகலுவதற்கு இடம்‌ கொடுக்கக்கூடாது. நீ 
அவரைப்‌ பின்‌ தொடர்கிறாய்‌ என்பதும்‌ அவருக்குத்‌ தெரியக்கூடாது. ஆற்றுக்கு அக்கரையில்‌ 
எங்களுக்குக்‌ கொஞ்சம்‌ வேலை இருக்கிறது. திரும்பிப்‌ போய்‌ அதை முடித்துவிட்டு இதே 
இடத்திற்கு மறுபடியும்‌ வந்து சேருகிறோம்‌. இவ்விடத்தில்‌ உனக்காகக்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. சந்திரன்‌ தலைக்குமேல்‌ வரும்போது நீ இங்கே வந்து எங்களுக்குச்‌ 
சமாசாரம்‌ தெரிவிக்க வேண்டும்‌. பிக்ஷு எங்கே போனார்‌, என்னென்ன செய்தார்‌ என்று 
தெரியப்படுத்த வேண்டும்‌. ஆனால்‌ அவர்‌ முன்னால்‌ மட்டும்‌ நீ எதிர்ப்‌ படவே கூடாது." இவ்விதம்‌ 
கட்டளையிட்டு, "நான்‌ சொன்னதையெல்லாம்‌ நன்றாய்‌ மனதில்‌ வாங்கிக்‌ கொண்டாயா, 
குண்டோதரா! எல்லாம்‌ தவறின்றிச்‌ செய்வாயா?" என்று சக்கரவர்த்தி கேட்டார்‌. "அப்படியே 
செய்வேன்‌, பிரபு!" என்று ஒப்புக்கொண்டு பிக்ஷுவைத்‌ தொடர்ந்தான்‌ குண்டோதரன்‌. இதன்‌ 
காரணமாகத்தான்‌ பிக்ஷுவின்‌ மேல்‌ பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கிக்கொண்டு 
குண்டோதரன்‌ பலமுறையும்‌ சும்மா இருக்க வேண்டியதாயிற்று. 


ஆயனரும்‌ சிவகாமியும்‌ மாமல்லரும்‌ பாறைப்‌ பிரதேசத்திலிருந்து கிராமத்தை நோக்கிப்‌ 
புறப்பட்ட போது, அவர்களுக்குச்‌ சற்றுப்‌ பின்னால்‌ பாதை ஓரத்து மரஞ்செடிகளிலும்‌ புதர்களிலும்‌ 
மறைந்து புத்த பிக்ஷு சென்றார்‌. புத்த பிக்ஷு அறியாமல்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்து 
குண்டோதரனும்‌ போகலானான்‌. கிராமத்தின்‌ முனையிலேயிருந்த கோயிலின்‌ மதிலை 
நெருங்கியதும்‌, மடத்து வாசலில்‌ கூட்டமாக நிற்பவர்கள்‌ யார்‌ என்று பார்த்து வர ஆயனர்‌ 
சென்றாரல்லவா? அப்போது சிவகாமிக்கும்‌ மாமல்லருக்கும்‌ அன்பு மொழிகள்‌ பேசவும்‌, பரஸ்பரம்‌ 
பிரதிக்ஞை செய்து கொள்ளவும்‌ மறுபடி ஒரு சந்தர்ப்பம்‌ கிடைத்தது. அவர்கள்‌ நின்ற இடம்‌ 
கோயில்‌ மதில்‌ திருப்பத்தின்‌ ஒரு முனை, அதே முனையின்‌ மற்றொரு திருப்பத்தில்‌ நின்ற புத்த 
பிக்ஷுவுக்கும்‌ தமது கத்தி முனையைக்‌ குறிபார்க்க ஒரு சந்தர்ப்பம்‌ கிடைத்தது. ஆனால்‌ 
குறிபார்த்த கத்தியை எறிவதற்கு மட்டும்‌ சந்தர்ப்பம்‌ கிடைக்கவில்லை. ஏனெனில்‌, பிக்ஷுவின்‌ 
கை எட்டக்‌ கூடிய இடத்திலே சிவகாமியும்‌ அவளுக்கு அந்தண்டைப்‌ புறத்தில்‌ மாமல்லரும்‌ 
நின்று கொண்டிருந்தார்கள்‌. சிவகாமியும்‌ மாமல்லரும்‌ இடம்‌ மாறி நிற்கும்‌ நேரத்தைப்‌ பிக்ஷு 
எதிர்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 


கோயில்‌ மதிலுக்கு எதிர்ப்புறத்திலே இருந்த தோட்ட வேலிக்குப்‌ பின்னால்‌ மறைந்து 
நின்று மேற்படிக்‌ காட்சியைக்‌ குண்டோதரன்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. இரண்டு மூன்று 
தடவை பிக்ஷு கத்தியை ஓங்கியதைப்‌ பார்த்த பிறகு இனிமேல்‌ பொறுக்க முடியாதென்று 
குண்டோதரன்‌ அவர்மேல்‌ பாய்வதற்குச்‌ சித்தமானபோது, நல்லவேளையாக ஊர்ப்‌ பக்கமிருந்து 
தளபதி பரஞ்சோதியும்‌ மற்ற வீரர்களும்‌ திடூதிடுவென்று வந்து விட்டார்கள்‌. பிக்ஷுவும்‌ உடனே 
நகர்ந்து பின்னால்‌ போய்‌ விட்டார்‌. மாமல்லரைப்‌ பரஞ்சோதி அழைத்துக்கொண்டு போனதையும்‌ 
அவர்களுக்குப்‌ பின்னால்‌ ஆயனரும்‌ சிவகாமியும்‌ சென்றதையும்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌ 
குண்டோதரன்‌. சற்றுப்‌ பின்னர்‌ புத்த பிக்ஷு அதே மதில்‌ முனைக்கு அருகில்‌ வந்து நிற்பதையும்‌ 
கண்டான்‌. பின்னர்‌, குண்டோதரன்‌ சற்றும்‌ எதிர்பாராத காரியம்‌ ஒன்றைப்‌ புத்த பிக்ஷு செய்தார்‌. 
கோயில்‌ பிரகாரத்துக்கு உட்புறமிருந்து வெளியே படர்ந்திருந்த மரக்கிளைகளை இலேசாகப்‌ 
பிடித்துக்கொண்டு மதிலின்‌ மேல்‌ ஏறி உட்புறம்‌ குதித்தார்‌. 


அடுத்த கணத்தில்‌ குண்டோதரன்‌ புத்த பிக்ஷு சற்று முன்‌ நின்ற இடத்துக்கு வந்து 
சேர்ந்தான்‌. ஒரு வினாடி நேரம்‌ அவனுடைய நெஞ்சு தொண்டைக்கு வந்துவிட்டது. ஏனெனில்‌, 
அவன்‌ நின்ற இடத்துக்கு வெகு சமீபத்தில்‌ ஒரு சிறு பாம்பு நெளிவதைக்‌ கண்டான்‌. அங்கிருந்து 
துள்ளி நகர்ந்து கொண்டு மறுபடியும்‌ பாம்பு இருந்த இடத்தைப்‌ பார்த்தபோது அவனுக்குச்‌ சிறிது 
வியப்புண்டாயிற்று. ஏனெனில்‌ பாம்பு அசையாமல்‌ கிடந்த இடத்திலேயே கிடந்தது. மறுபடியும்‌ 
உற்றுப்‌ பார்த்தபின்‌, 'களுக்‌' என்று தனக்குத்தானே சிரித்துக்‌ கொண்டான்‌. உண்மையில்‌ அது 
பாம்பு இல்லையென்றும்‌, நாகம்‌ போன்ற பிடியமைந்த கத்தி என்றும்‌ தெரிந்தது. அந்தக்‌ 
கத்தியை விரைந்து எடுத்து மடியிலே கட்டிக்‌ கொண்ட பிறகு, மதில்மேல்‌ ஏறுவதற்காக 
அண்ணாந்து பார்த்தான்‌. 


108 


அச்சமயம்‌ மதிலுக்கு அப்புறத்தில்‌ மரக்கிளைகள்‌ அசையும்‌ சத்தம்‌ உண்டாகவே, 
சட்டென்று ஒரு சந்தேகம்‌ உதித்தது. உடனே மதில்‌ முனையின்‌ இன்னொரு பக்கத்துக்கு 
நகர்ந்து சுவரோடு சுவராக ஒட்டிக்கொண்டு நின்றான்‌. அவன்‌ அப்படி நகர்ந்து நின்றதுதான்‌ 
தாமதம்‌, புத்த பிக்ஷுவின்‌ தலை மதில்‌ சுவர்‌ மேலே காணப்பட்டது. பிக்ஷு வெளிப்புறம்‌ 
இறங்குவதற்கு அதிக நேரம்‌ ஆகவில்லை. இறங்கியவர்‌ தரையிலே உற்றுப்‌ பார்த்த வண்ணம்‌ 
எதையோ தேடத்‌ தொடங்கினார்‌. அவர்‌ எதைத்‌ தேடுகிறார்‌ என்பதை ஊகித்து உணர்ந்து 
கொண்ட குண்டோதரன்‌ சிறிதும்‌ சத்தமில்லாதபடி மதில்மேல்‌ ஏறிக்‌ கோயிலுக்குள்ளே 
குதித்தான்‌. அவன்‌ குதித்த இடத்துக்கு வெகு சமீபத்தில்‌ மதில்‌ சுவரை ஒட்டிக்‌ கோயில்‌ 
மடைப்பள்ளி இருந்தது. மடைப்பள்ளி சுவருக்குப்‌ பின்னால்‌ அவன்‌ மறைந்து நின்று கொண்டான்‌. 


சற்று நேரத்துக்குப்‌ பிறகு புத்த பிக்ஷு மறுபடியும்‌ கோயில்‌ பிராகாரத்துக்குள்ளே 
குதித்தார்‌. குதித்த இடத்தில்‌ பன்னீர்‌ மரத்தடியில்‌ குனிந்து தேடினார்‌. அதிலும்‌ பயனின்றி அவர்‌ 
நிமிர்ந்தபோது, அவருடைய மூச்சு நாகப்‌ பாம்பின்‌ சீறலைப்‌ போல்‌ தொனிப்பதைக்‌ கேட்டு, 
அஞ்சா நெஞ்சமுடைய குண்டோதரன்‌ கூட நடுங்கினான்‌. புத்த பிக்ஷு பன்னீர்‌ மரத்தடியில்‌ 
சற்று நேரம்‌ நிற்பதும்‌, பிராகாரத்தில்‌ கொஞ்ச தூரம்‌ நடந்து சென்று வெளிப்பக்கம்‌ எட்டிப்‌ 
பார்த்துவிட்டுத்‌ திரும்புவதுமாயிருந்தார்‌. இடையிடையே கோயிலுக்கு வெளியிலிருந்து போர்‌ 
வீரர்களின்‌ ஜயகோஷமும்‌ கிராமவாசிகளின்‌ ஆரவார முழக்கமும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தன. 


ஏறக்குறைய அர்த்தராத்திரி ஆனபோது, சந்தடி அடங்கியது. கோயிலின்‌ 
கர்ப்பக்கிருஹக்‌ கதவுகளைச்‌ சாத்தித்‌ தாளிடும்‌ சத்தம்‌ கேட்டது. இதற்குப்‌ பிறகு 
நாகநந்தியடிகள்‌ மரத்தடியிலிருந்து எழுந்து கோயில்‌ பிராகாரத்தைச்‌ சுற்றி நடக்கத்‌ 
தொடங்கினார்‌. மடைப்பள்ளியின்‌ கதவு திறந்திருப்பதைப்‌ பிக்ஷு பார்த்து விட்டு உள்ளே 
நுழைந்ததைக்‌ கண்டான்‌ குண்டோதரன்‌. சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தான்‌; இரண்டே எட்டில்‌ 
மடைப்பள்ளி வாசலுக்குச்‌ சென்று கதவை லேசாகச்‌ சாத்தி வாசற்புறத்துத்‌ தாழ்ப்பாளை இழுத்து 
ப்‌ போட்டான்‌. உடனே மதில்‌ சுவர்‌ ஏறிக்‌ குதித்து வெளியில்‌ வந்து வராக நதியின்‌ தோணித்‌ 
துறையை நோக்கி விரைந்து சென்றான்‌. படகுகள்‌ கிளம்பிய பிறகே குண்டோதரன்‌ தோணித்‌ 
துறைக்கு வந்து சேர்ந்தான்‌ என்பதை முன்‌ அத்தியாயத்தில்‌ பார்த்தோம்‌. உள்ளுறை 
அட்டவணைக்குத்‌ திரும்ப 


நாற்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
பிக்ஷு யார்‌? 


பிக்ஷுவிடம்‌ தான்‌ கவர்ந்து கொண்டு வந்தது விஷக்‌ கத்தி என்று தெரிந்து நடுங்கிய 
குண்டோதரனைப்‌ பார்த்து, "பிக்ரவை எங்கே விட்டுவிட்டு வந்தாய்‌? சீக்கிரம்‌ சொல்‌!" என்று 
சக்கரவர்த்தி கேட்டார்‌. "கோயில்‌ மடைப்பள்ளிக்குள்ளே அடைத்துத்‌ தாளிட்டு 
வந்திருக்கிறேன்‌, பிரபு!" என்றான்‌ குண்டோதரன்‌. "நல்ல காரியம்‌ செய்தாய்‌! வா, போகலாம்‌! 
கிராமத்துக்கு வழி காட்டு!" என்றார்‌ மகேந்திர பல்லவர்‌. அப்போது சத்ருக்னன்‌, "பிரபு! 
கிராமத்துக்கு நாம்‌ ஏன்‌ இப்போது போக வேண்டும்‌? நாம்‌ வந்த காரியம்‌ ஆகிவிட்டது. புத்த 
பிக்ரஈவைக்‌ குண்டோதரன்‌ கவனித்துக்‌ கொள்ளுவான்‌ நாம்‌ போகலாம்‌, வாருங்கள்‌!" என்று 
கவலை தொனித்த குரலில்‌ கூறினான்‌. 


மகேந்திர பல்லவர்‌, "இல்லை சத்ருக்னா! நாம்‌ வந்த காரியம்‌ இன்னும்‌ ஆகவில்லை. 
வாதாபிப்‌ படைகளைத்‌ தடூப்பதைக்‌ காட்டிலும்‌ முக்கியமான காரியம்‌ இங்கே நமக்கு 
இருக்கிறது. துரோகி துர்விநீதனைச்‌ சிறைப்படுத்தியது பெரிய காரியமில்லை. நாகநந்தி 
பிக்ஷுவைச்‌ சிறைப்பிடித்துக்‌ கொண்டு போனோமானால்‌, இந்த யுத்தத்தில்‌ நமக்கு முக்கால்‌ 
பங்கு வெற்றி கிடைத்து விட்டது" என்றார்‌. "பிரபு! அவ்வளவு முக்கியமான காரியமாயிருந்தால்‌, 


109 


பிக்ஷ்வை வெகு நாளைக்கு முன்பே சுலபமாகச்‌ சிறைப்படுத்தியிருக்கலாமே? ஆயனர்‌ 
வீட்டிலேயே பிடித்திருக்கலாமே?" 


"இத்தனை நாளும்‌ பிக்ஷு சுயேச்சையாக இருத்தல்‌ நான்‌ உத்தேசித்திருந்த 
காரியங்களுக்கு அவசியமாயிருந்தது. இனிமேல்‌ அவர்‌ வெளியில்‌ இருந்தால்‌ பாதகம்‌ விளையும்‌." 


"பிரபு! பிக்ஸுவைச்‌ சிறைப்‌ பிடிக்கும்‌ வேலையை என்னிடமும்‌ குண்டோதரனிடமும்‌ 
ஒப்படையுங்கள்‌. தாங்கள்‌ உடனே புறப்பட்டுச்‌ செல்லுங்கள்‌. ஆற்றுக்கு அக்கரையில்‌ 
கண்ணபிரான்‌ ரதத்தைப்‌ பூட்டி ஆயத்தமாய்‌ வைத்திருந்தான்‌." "இந்த வேலையை உங்கள்‌ 
இருவரிடம்‌ கூட ஒப்படைக்க முடியாது சத்ருக்னா! நானேதான்‌ செய்தாக வேண்டும்‌. 
குண்டோதரா! போ முன்னால்‌!" என்றார்‌ மகேந்திர பல்லவர்‌. 


அதற்கு மேல்‌ சத்ருக்னன்‌ வாய்‌ திறக்கவில்லை. மூன்று பேரும்‌ ஏறக்குறைய பொழுது 
புலரும்‌ சமயத்தில்‌ மண்டபப்பட்டூுக்‌ கிராம எல்லையை அடைந்து, கோயில்‌ வெளி மதிலைத்‌ 
தாண்டிக்‌ குதித்து உள்ளே சென்றார்கள்‌. மடைப்பள்ளியின்‌ கதவு வெளித்‌ தாளிட்டபடி 
இருந்தது. சற்று கர்வத்துடனேயே குண்டோதரன்‌ அந்த வெளித்‌ தாளை அப்புறப்படுத்திக்‌ 
கதவைத்‌ திறந்தான்‌. மூவரும்‌ உள்ளே பிரவேசித்தார்கள்‌ நாலாபுறமும்‌ நன்றாய்ப்‌ பார்த்தார்கள்‌. 


மடைப்பள்ளியின்‌ உட்புறம்‌ சூனியமாயிருந்தது! மேற்கூரையில்‌ சில ஓடுகள்‌ 
எடுக்கப்பட்டபடியினால்‌ உண்டாகியிருந்த துவாரம்‌, பிக்ஷு எவ்விதம்‌ அங்கிருந்து தப்பிச்‌ 
சென்றார்‌ என்பதை துலாம்பரமாகத்‌ தெரியப்படுத்தியது. "நினைத்தேன்‌, சத்ருக்னா! 
பிக்ஷுவைச்‌ சிறைப்‌ பிடிக்கும்‌ வேலையை உங்களிடம்‌ நான்‌ ஒப்புவியாததன்‌ காரணம்‌ இப்போது 
தெரிகிறதா?" என்றார்‌ மகேந்திர பல்லவர்‌. "குண்டோதரா! பல்லவேந்திரர்‌ கூறியது காதில்‌ 
விழுந்ததா? காஞ்சி ஒற்றர்‌ படைக்கு நீ அழியாத அவமானத்தை உண்டு பண்ணிவிட்டாய்‌!" 
என்றான்‌ சத்ருக்னன்‌. "எஜமானே! அந்த அவமானத்தை இன்றைக்கே போக்கி விடுகிறேன்‌. 
கருணை புரிந்து தங்களிடமுள்ள கத்தியை இங்கே கொடுங்கள்‌. நாகநந்தி பிக்ஷு இந்த 
கிராமத்திலேதான்‌ இன்னும்‌ இருக்கவேண்டும்‌. நாளைப்‌ பொழுது விடிவதற்குள்‌ அவரைக்‌ 
கண்டுபிடித்து அவருடைய தேகத்தில்‌ இந்த விஷக்‌ கத்தியைப்‌ பதித்துக்கொல்லாவிட்டால்‌, 
என்னுடைய நெஞ்சிலே இதைப்‌ பதித்துக்‌ கொண்டு உயிரை விடுவேன்‌" என்றான்‌ 
குண்டோதரன்‌. 


சத்ருக்னன்‌ கத்தியைக்‌ குண்டோதரனிடம்‌ கொடுக்க யத்தனித்தபோது, மகேந்திர 
பல்லவர்‌ குறுக்கிட்டு அதை வாங்கிக்‌ கொண்டார்‌. "குண்டோதரா! இந்த மாதிரி 
அசட்டுத்தனமான சபதம்‌ இனிமேல்‌ செய்யாதே! புத்த பிக்ஷுவின்‌ உடம்பில்‌ இந்தக்‌ கத்தியை நீ 
செலுத்த முடியாது! அவருடைய தேகம்‌ வஜ்ர தேகம்‌. அவரைக்‌ குத்தினால்‌ கத்தியின்‌ 
முனைதான்‌ மழுங்கும்‌. அப்படி அவரை நீ காயப்படுத்தினாலும்‌, இந்தக்‌ கத்தியிலுள்ள விஷம்‌ 
அவரைக்‌ கொல்லாது..." என்றார்‌ மகேந்திர சக்கரவர்த்தி. 


"அது எப்படி, பிரபு! பிக்ஷு மந்திரவாதியா? மந்திர சாதனங்களில்‌ உங்களுக்குக்கூட 
நம்பிக்கை உண்டா?" என்று கேட்டான்‌ சத்ருக்னன்‌. "மந்திரமும்‌ இல்லை; மாயமும்‌ இல்லை. 
விஷத்தை விஷம்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாதல்லவா? புத்த பிக்ஷுவின்‌ தேகத்தில்‌ ஓடும்‌ இரத்தம்‌ 
விஷம்‌ கலந்த இரத்தம்‌. எத்தனையோ காலமாக விஷ மூலிகைகளை அருந்தி உடம்பையே 
விஷமயமாகச்‌ செய்து கொண்டவர்‌ அந்த மகான்‌!" "ஐயோ! என்ன பயங்கரம்‌!" என்றான்‌ 
சத்ருக்னன்‌. "புத்த பிக்ஷுவின்‌ தேகக்‌ காற்றுப்‌ பட்டதும்‌ அக்கம்பக்கத்திலுள்ள நாகங்கள்‌ 
மிரண்டு அங்குமிங்கும்‌ ஓடும்‌!" "ஆம்‌, எஜமானே! நானும்‌ பார்த்திருக்கிறேன்‌. அதன்‌ காரணம்‌ 
இப்போதுதான்‌ தெரிகிறது!" என்று குண்டோதரன்‌ கூறியபோது, அவனுடைய உடம்பு 
நடுங்கிற்று. 

"கெடில நதிக்கரையில்‌ அந்தப்‌ பயங்கரமான சர்ப்பக்‌ குகையைப்‌ பார்த்தோமே, 


ஞாபகமிருக்கிறதா, சத்ருக்னா?" "அதை மறக்க முடியுமா, பிரபு!" "அதன்‌ மர்மம்‌ 
என்னவென்பதைக்‌ கண்டூபிடித்தாயா?" "என்ன யோசித்தாலும்‌ ஊகிக்க முடியவில்லை." "நான்‌ 


110 


சொல்லுகிறேன்‌; காஞ்சிக்‌ கோட்டையை வேறு வழியில்‌ பிடிக்க முடியாவிட்டால்‌, 
கோட்டைக்குள்‌ இருக்கும்‌ குடி தண்ணீரிலெல்லாம்‌ விஷத்தைக்‌ கலந்துவிடலாம்‌ 
என்பதற்காகத்தான்‌...!" "என்ன கொடுமை? இவ்வளவும்‌ கருணாமூர்த்தியான புத்த பெருமானின்‌ 
பெயரால்‌, ஒரு புத்த பிகூடஈவால்‌ செய்யப்படுகிறதா? என்னால்‌ நம்ப முடியவில்லையே!" என்றான்‌ 
சத்ருக்னன்‌. 


"நம்ப முடியாத காரியந்தான்‌ ஆனால்‌ புத்த பிக்ஷு நிஜமான புத்த பிக்ஷு இல்லையே! 
காவித்‌ துணியையும்‌ பெளத்த சங்கங்களையும்‌ தன்னுடைய காரியங்களுக்காக 
உபயோகப்படுத்திக்‌ கொள்ளும்‌ மிக மிகச்‌ சாமர்த்தியசாலியான ஒற்றன்‌ அல்லவா?" 
"அப்பேர்ப்பட்ட கிராதகக்‌ கொலைபாதகனைக்‌ கொல்லாமல்‌ விடவேண்டும்‌ என்கிறீர்களே?" 
"கொல்லுவதனால்‌ பயனில்லை சிறைப்பிடித்து வைத்தோமானால்‌ புலிகேசியுடன்‌ நாம்‌ நடத்தும்‌ 
யுத்தத்தில்‌ ஒரு பெரிய ஆயுதமாகப்‌ பிக்ஷு உபயோகப்படுூவார்‌. "பிரபு! பிக்ஷு யார்‌?" என்று 
கேட்டான்‌ சத்ருக்னன்‌. 


"ஓர்‌ ஊகம்‌ இருக்கிறது; நிச்சயமாகத்‌ தெரிந்த பிறகு சொல்கிறேன்‌, சத்ருக்னா! நீயும்‌ 
உன்‌ சீடன்‌ குண்டோதரனும்‌ இதுவரையில்‌ பல்லவ சாம்ராஜயத்துக்கு எவ்வளவோ மகத்தான 
சேவைகளைப்‌ புரிந்திருக்கிறீர்கள்‌. ஆனால்‌, அவையெல்லாவற்றையும்‌ விடப்‌ பரம முக்கியமான 
காரியம்‌ உங்களால்‌ இப்போது ஆக வேண்டியிருக்கிறது. நான்‌ சொல்லுவதை இருவரும்‌ 
கவனமாகக்‌ கேட்டு அந்தப்படி செய்தால்‌, காரியம்‌ ஜயமாகலாம்‌, என்ன சொல்லுகிறீர்கள்‌?" 
"தங்கள்‌ சித்தம்‌, பிரபு! கட்டளைப்படி அணுவும்‌ பிசகின்றி நடந்துகொள்கிறோம்‌" என்றான்‌ 
சத்ருக்னன்‌. 


பொழுது புலரும்‌ நேரத்தில்‌ பன்னீர்‌ மரத்திலே மலர்ந்து குலுங்கிய புஷ்பங்கள்‌ 
'கம்‌'மென்று மணம்‌ வீசின. ஏறக்குறைய வட்டவடிவமாயிருந்த சந்திரன்‌ பொன்னிறத்தை இழந்து 
வெண்தாமரையின்‌ நிறத்தைப்‌ பெற்று மேற்குத்‌ திசையின்‌ அடியில்‌ அமிழ்ந்துகொண்டிருந்தான்‌. 
அந்த அதிகாலை நேரத்தில்‌ கோயில்‌ பிராகாரத்தில்‌ மடைப்பள்ளி வாசலில்‌ மகேந்திர 
சக்கரவர்த்தி அமர்ந்து சத்ருக்னனையும்‌ குண்டோதரனையும்‌ அருகில்‌ உட்காரச்‌ சொல்லி, 
அவர்கள்‌ செய்ய வேண்டிய காரியங்களைப்பற்றிக்‌ கூறினார்‌. ஒற்றர்கள்‌ இருவரும்‌ மிகக்‌ 
கவனமாகக்‌ கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


நாற்பத்து நாலாம்‌ அத்தியாயம்‌ 
சிங்க இலச்சினை 


மறு நாள்‌ பொழுது விடிந்து சூரியன்‌ வானவெளியில்‌ இரண்டு நாழிகை பிரயாணம்‌ 
செய்திருந்தும்‌, மண்டபப்பட்டுக்‌ கிராமத்து வீதிகளில்‌ ஜன நடமாட்டமும்‌ கலகலப்பும்‌ இல்லை. 
இரண்டு நாளாக இரவில்‌ நடந்த களியாட்டங்களில்‌ ஈடுபட்டதனாலும்‌, எதிர்பாராத விந்தைச்‌ 
சம்பவங்களினால்‌ உள்ளக்‌ கிளர்ச்சியடைந்து தூக்கமின்றி இரவு நேரங்களைக்‌ கழித்ததனாலும்‌, 
அந்தக்‌ கிராமவாசிகள்‌ அன்று காலை கொஞ்சம்‌ மந்தமாகவே இருந்தார்கள்‌. பல வீடுகளில்‌ 
வாசற்‌ கதவுகள்‌ இன்னும்‌ திறக்கப்படாமலே இருந்தன. திருநாவுக்கரசர்‌ மடத்து வாசற்கதவும்‌ 
அவ்வாறு உட்புறம்‌ தாழிடப்பட்டுத்தான்‌ இருந்தது ஆனால்‌ உள்ளே பேச்சுக்‌ குரல்‌ கேட்டது. 


குண்டோதரன்‌, சத்ருக்னன்‌, வஜ்ரபாஹு ஆகிய மூவரும்‌ அந்த வேளையில்‌ மடத்து 
வாசலுக்கு வந்தார்கள்‌. குண்டோதரன்‌ கதவை இடித்தான்‌ உள்ளே கேட்டுக்‌ கொண்டிருந்த 
பேச்சுக்‌ குரலின்‌ சத்தம்‌ உடனே நின்றது. மனிதர்‌ நடமாடூம்‌ சத்தமும்‌, கதவுகள்‌ திறந்து 
மூடப்படும்‌ சத்தமும்‌ கேட்டன. பிறகு, வாசற்‌ கதவு திறந்தது. ஆயனர்‌ வெளியிலே வந்து, 
"நீதானா, குண்டோதரா! இராத்திரியெல்லாம்‌ எங்கே போயிருந்தாய்‌? உன்னை நம்பினால்‌..." 


111 


என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்‌, வஜ்ரபாஹுவையும்‌ சத்ருக்னனையும்‌ பார்த்துவிட்டு, 
"இவர்கள்‌ யார்‌?" என்று கேட்டார்‌. 


"நேற்றிரவு, இரண்டு பேர்‌ வந்திருந்தார்கள்‌ - சிற்பக்‌ கலையில்‌ ஊக்கம்‌ உள்ளவர்கள்‌ 
என்று சொன்னேனே, அவர்கள்தான்‌; இராத்திரியெல்லாம்‌ இவர்களைத்‌ தேடிக்‌ கடைசியில்‌ 
பொழுது விடியும்‌ சமயத்தில்‌ கண்டுபிடித்தேன்‌. தங்களைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்று 
சொன்னபடியால்‌ அழைத்து வந்தேன்‌" என்றான்‌ குண்டோதரன்‌. "அப்படியா! உள்ளே 
வாருங்கள்‌! அம்மா, சிவகாமி! மணை எடுத்துப்‌ போடு" என்றார்‌ ஆயனர்‌. ஆயனருக்குப்‌ பின்னால்‌ 
நின்று சிவகாமி உடனே மணைகளை எடுத்துப்‌ போட்டாள்‌. ஆயனரும்‌, வந்தவர்கள்‌ இருவரும்‌ 
உட்கார்ந்தார்கள்‌. சிவகாமியை வற்புறுத்தி உட்காரச்‌ சொல்லியும்‌ அவள்‌ உட்காரவில்லை. 
புதிதாக வந்த இருவரையும்‌ ஆவலுடன்‌ மாறி மாறிப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
"உங்களைப்பற்றி குண்டோதரன்‌ சொன்னான்‌ - சிற்பத்தில்‌ ஆர்வம்‌ உள்ளவர்கள்‌ என்று. உங்கள்‌ 
இருவருக்கும்‌ எந்த ஊரோ?" என்று ஆயனர்‌ கேட்டார்‌. "குருவே! என்னைத்‌ தெரியவில்லையா?" 
என்றான்‌ சத்ருக்னன்‌. "தெரியவில்லையே, அப்பா! நீ எப்போதாவது என்னிடம்‌ சிற்பம்‌ 
கற்றுக்கொண்டாயா, என்ன?" 


"ஆம்‌, ஐயா! சிவகாமி அம்மையை வேணுமானால்‌ கேளுங்கள்‌ அவருக்கு ஞாபகம்‌ 
இருக்கும்‌." "ஆமாம்‌, அப்பா! இரண்டு மூன்று நாள்‌ இவர்‌ உங்களுடைய சீடராயிருந்தார்‌!" 
என்றாள்‌ சிவகாமி. "என்‌ அதிர்ஷ்டம்‌ அப்படி! நான்‌ வந்த சில நாளைக்கெல்லாம்‌ தாங்கள்‌ 
மாமல்லபுரத்துக்குப்‌ போனீர்கள்‌..." என்றான்‌ சத்ருக்னன்‌. "பிறகு, கொஞ்ச நாளைக்கெல்லாம்‌ 
எல்லா வேலையும்‌ நின்றுவிட்டது. இந்தப்‌ பாழும்‌ யுத்தம்‌ எதற்காக வந்ததோ, எப்போது முடியப்‌ 
போகிறதோ தெரியவில்லை!" என்று ஆயனர்‌ கூறிப்‌ பெருமூச்சு விட்டார்‌. 


இன்னும்‌ கொஞ்சம்‌ பொறுமையாயிருங்கள்‌; ஆயனரே! யுத்தம்‌ சீக்கிரத்தில்‌ முடிந்து 
விடும்‌. தாங்கள்‌ பழையபடி தங்கள்‌ அரண்ய வீட்டுக்குப்‌ போகலாம்‌" என்றார்‌ வஜ்ரபாஹு. அந்தக்‌ 
குரலைக்‌ கேட்டதும்‌ ஆயனர்‌ சிறிது திடுக்கிட்டவராய்‌, வஜ்ரபாஹு வை உற்று நோக்கி, "ஐயா! 
தாங்கள்‌ யாரோ?" என்றார்‌. "என்னை நிஜமாகவே தெரியவில்லையா, ஆயனரே!" "பார்த்த 
ஞாபகமாய்‌ இருக்கிறது." அப்போது சிவகாமி தந்தையின்‌ அருகில்‌ வந்து அவருடைய காதோடு, 
"சக்கரவர்த்தி, அப்பா, தெரியவில்லையா?" என்றாள்‌. 


ஆயனர்‌ அளவிடமுடியாத வியப்புடன்‌ ஒருகணம்‌ வஜ்ரபாஹுவின்‌ முகத்தை உற்று 
நோக்கினார்‌. பின்னர்‌, அவசரமாகப்‌ பீடத்தை விட்டூ எழுந்து, "பிரபு! இது என்ன வேஷம்‌? 
அடையாளமே தெரியவில்லையே?" என்றார்‌. "வேஷம்‌ போடும்‌ கலையில்‌ என்னுடைய 
சாமர்த்தியம்‌ இப்போதுதான்‌ எனக்குத்‌ திருப்தி அளித்தது. போர்க்களத்தில்‌ புலிகேசியின்‌ 
முன்னால்‌ நின்று தூது சொல்லிவிட்டுத்‌ திரும்பியபோது கூட இவ்வளவு திருப்தி எனக்கு 
உண்டாகவில்லை!" என்றார்‌ மகேந்திரர்‌. 


ஆயனர்‌, "பல்லவேந்திரா! குண்டோதரன்‌ நேற்றிரவே என்னிடம்‌ சொன்னான்‌: யாரோ 
இருவர்‌ வந்திருக்கிறார்கள்‌; அவர்கள்‌ இந்தக்‌ கிராமத்துப்‌ பாறைகளைப்‌ பார்த்துவிட்டுக்‌ 
கோயில்‌ அமைப்பதுபற்றிப்‌ பேசினார்கள்‌ என்று. உடனே தங்களுடைய ஞாபகம்‌ எனக்கு வந்தது. 
அப்படிப்பட்ட சிற்ப மனோகற்பனை உள்ளவர்கள்‌ நம்‌ சக்கரவர்த்தியைத்‌ தவிர யார்‌ உண்டு என்று 
எண்ணினேன்‌. கடைசியில்‌ தாங்களாகவே இருக்கிறீர்கள்‌! "பிரபு! இந்த ஏழைச்‌ சிற்பியைப்‌ 
பார்ப்பதற்காக இவ்வளவு தூரம்‌ தேடி வந்தீர்கள்‌? தங்களைப்‌ பார்த்து எத்தனை காலம்‌ 
ஆகிவிட்டது? ஒரு யுகம்‌ மாதிரி இருக்கிறது" என்றார்‌ ஆயனர்‌. "ஆயனரே! உங்களிடம்‌ பொய்‌ 
வேஷத்துடனே வந்தேன்‌. அதோடு பொய்‌ சொல்லவும்‌ விரும்பவில்லை. நான்‌ இங்கே வந்தது 
உங்களைப்‌ பார்ப்பதற்காக அல்ல. என்‌ மகன்‌ மாமல்லனைத்‌ தேடிக்‌ கொண்டு வந்தேன்‌" என்றார்‌ 
சக்கரவர்த்தி. சிவகாமி நாணத்தினால்‌ தலை குனிந்து கொண்டாள்‌. 


ஆயனர்‌ சிறிது தடூமாறிவிட்டு, "பல்லவேந்திரா! மாமல்லர்‌ நேற்று இரவே புறப்பட்டுச்‌ 
சென்று விட்டாரே! குண்டோதரன்‌ சொல்லவில்லையா?" என்று கேட்டார்‌. "மாமல்லனும்‌ 


112 


பரஞ்சோதியும்‌ இத்தனை நேரம்‌ காஞ்சிப்‌ பாதையில்‌ போய்க்கொண்டிருப்பார்கள்‌. வந்த 
இடத்தில்‌ உங்களையும்‌ பார்த்துவிட்டு, மாமல்லனைக்‌ காப்பாற்றியதற்காக நன்றி 
சொல்லிவிட்டுப்‌ போகலாமென்று வந்தேன்‌" என்றார்‌ சக்கரவர்த்தி. "பிரபு! மாமல்லரை நாங்கள்‌ 
காப்பாற்றவில்லையே? வெள்ளத்தில்‌ முழுகிப்‌ போக இருந்த எங்களையல்லவா குமார 
சக்கரவர்த்தி தக்க சமயத்தில்‌ வந்து காப்பாற்றினார்‌!" "ஆம்‌, ஆயனரே! அதுவும்‌ எனக்குத்‌ 
தெரியும்‌. ஆனால்‌, மாமல்லனுடைய உயிரை நீங்கள்‌ காப்பாற்றியதும்‌ உண்மைதான்‌; 'நீங்கள்‌' 
என்றால்‌, முக்கியமாக உங்கள்‌ குமாரியைச்‌ சொல்லுகிறேன்‌. இதோ பார்த்தீர்களா, இந்தக்‌ 
கத்தியை!" என்று சக்கரவர்த்தி கூறி, நாகப்‌ பிடி அமைந்த கத்தியை எடுத்துக்‌ காட்டினார்‌. 
ஆயனர்‌, சிவகாமி இருவரும்‌ அந்தக்‌ கத்தியை இன்னதென்று விளங்காத பயங்கரத்துடன்‌ 
பார்த்தார்கள்‌. "இந்த விஷக்கத்தி மாமல்லன்‌ மேல்‌ பாய்வதற்கு இருந்தது. அப்போது சிவகாமி 
பக்கத்தில்‌ இருந்தபடியால்‌ மாமல்லன்‌ அந்த அபாயத்திலிருந்து தப்பினான்‌!" 


சிவகாமி நடுங்கினாள்‌; அவளுடைய இருதய பீடத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
தெய்வத்தின்பேரில்‌ விஷக்கத்தி பாய்வதற்கு இருந்தது என்று எண்ணியபோது அவளுடைய 
நெஞ்சில்‌ அந்தக்‌ கத்தி பாய்ந்துவிட்டது போன்ற வேதனை உண்டாயிற்று. அவ்விதம்‌ நேராமல்‌ 
தன்னால்‌ மாமல்லரைக்‌ காப்பாற்ற முடிந்தது என்ற எண்ணம்‌ சொல்ல முடியாத 
உள்ளக்கிளர்ச்சியை உண்டாக்கிற்று. ஆனால்‌, தான்‌ காப்பாற்றியது எப்படி என்பது 
தெரியாதபடியால்‌ திகைப்பும்‌ ஏற்பட்டது. "பிரபு! என்ன சொல்கிறீர்கள்‌? குமார 
சக்கரவர்த்தியின்‌ மேல்‌ விஷக்கத்தி ஏன்‌ பாயவேண்டும்‌? அவ்விதம்‌ செய்ய எண்ணிய பாதகன்‌ 
யார்‌? அதை எவ்விதம்‌ சிவகாமி தடுத்தாள்‌? எல்லாம்‌ ஒரே மர்மமாயிருக்கிறதே? சிவகாமி! 
உனக்கு ஏதேனும்‌ தெரியுமா?" என்று ஆயனர்‌ கேட்டார்‌. 


"சிவகாமியைக்‌ கேட்பதில்‌ பயனில்லை; அவளுக்கு ஒன்றும்‌ தெரியாது. சமயம்‌ 
நேரும்போது நானே எல்லாம்‌ சொல்கிறேன்‌. இப்போதைக்கு அபாயம்‌ நீங்கி விட்டது. 
மாமல்லன்‌ காஞ்சிப்‌ பாதையில்‌ வெகு தூரம்‌ இதற்குள்‌ போயிருப்பான்‌ நானும்‌ போக வேண்டியது 
தான்‌. ஆயனரே! இந்த மண்டப்பட்டூக்‌ கிராமம்‌ உங்களுக்குப்‌ பிடித்திருக்கிறதல்லவா; யுத்தம்‌ 
முடியும்‌ வரையில்‌ இங்கேயே நீங்கள்‌ தங்கியிருக்கலாமல்லவா?"' 


"ஆம்‌, பிரபு! அப்படித்தான்‌ உத்தேசம்‌; இந்தக்‌ கிராமவாசிகள்‌ மிகவும்‌ நல்லவர்கள்‌. 
கலை அபிமானம்‌ உள்ளவர்கள்‌, பாறைக்‌ கோவில்கள்‌ அமைக்க உதவி செய்வதாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌." "நானும்‌ அதற்கு ஏற்பாடு செய்கிறேன்‌. உங்களுக்கு வேண்டிய 
திரவியமும்‌, ஆட்களும்‌, கருவிகளும்‌, கொடுத்து உதவும்படி திருக்கோவலூர்க்‌ கோட்டத்து 
அதிகாரிகளுக்குக்‌ கட்டளை அனுப்புகிறேன்‌." "பல்லவேந்திரா! தாங்கள்‌ ஒரு நாளாவது இங்கே 
தங்கலாமா? இன்று சாயங்காலம்‌ பாறைகளைப்‌ போய்ப்‌ பார்த்து எப்படி எப்படிக்‌ கோயில்‌ 
அமைக்கலாம்‌ என்று தீர்மானிக்கலாமே?" 


மகேந்திர சக்கரவர்த்தி சிரித்துவிட்டு, "ஆயனரே! காஞ்சிக்கு மூன்று காத தூரத்தில்‌ 
வாதாபிப்‌ படைகள்‌ வந்து கொண்டிருக்கின்றனவாம்‌. அந்தப்‌ படைகள்‌ காஞ்சிக்கு வருவதற்குள்‌ 
நான்‌ போயாகவேண்டும்‌" என்றார்‌. "அப்படியா! இங்கிருந்து காஞ்சி ஏழு காத தூரம்‌ 
இருக்குமே? எப்படிப்‌ போவீர்கள்‌?" என்று ஆயனர்‌ கவலையுடன்‌ கேட்டார்‌. "அதைப்பற்றிக்‌ 
கவலையில்லை; நதியின்‌ அக்கரையில்‌ கண்ணபிரான்‌ ரதத்துடன்‌ காத்திருக்கிறான்‌." 


அப்போது சிவகாமி ஆயனரைப்‌ பார்த்து, "கமலி செளக்கியமாயிருக்கிறாளா என்று 
கேளுங்கள்‌ அப்பா!" என்றாள்‌. "கமலி செளக்கியம்‌, அம்மா! கண்ணபிரான்‌ உன்னைப்‌ பார்த்துக்‌ 
கமலியைப்‌ பற்றிச்‌ சொல்லவேண்டுமென்று எவ்வளவோ ஆவலுடன்‌ இருந்தான்‌. நான்தான்‌ 
வரக்கூடாதென்று தடுத்து விட்டேன்‌." சிவகாமி மறுபடியும்‌ ஆயனரைப்‌ பார்த்து, "அப்பா! 
கமலிக்கு குழந்தை பிறந்ததும்‌ சொல்லி அனுப்பச்‌ சொல்லுங்கள்‌!" என்றாள்‌. 
எக்காரணத்தினாலோ, மகேந்திர பல்லவரை ஏறிட்டுப்‌ பார்க்கவே அவளுக்குச்‌ 
சங்கோசமாயிருந்தது. 


113 


"ஆகட்டும்‌, சிவகாமி! அப்படியே சொல்லியனுப்பச்‌ சொல்லுகிறேன்‌. ஆயனரே! நான்‌ 
புறப்படட்டுமா? போகும்‌ வழியில்‌ வேணுமானால்‌ சுற்றுப்‌ பாறைகளைப்‌ பார்த்து விட்டுப்‌ 
போகலாம்‌; நீரும்‌ வருகிறீரா?" என்று சக்கரவர்த்தி கேட்டார்‌. "ஆகட்டும்‌ பிரபு! அதைவிட 
எனக்கு என்ன வேலை?" என்று ஆயனர்‌ எழுந்தார்‌. "இன்னும்‌ ஒரு விஷயம்‌ மறந்துவிட்டேன்‌" 
என்று கூறி, மகேந்திர பல்லவர்‌ தமது அங்கிப்‌ பையிலிருந்து அறுகோண வடிவமான பதக்கம்‌ 
ஒன்றை வெளியில்‌ எடுத்தார்‌. அதைக்‌ காட்டி, "ஆயனரே! இது என்ன தெரிகிறதா?" என்று 
சக்கரவர்த்தி கேட்கவும்‌, "தெரிகிறது, பிரபு! சிங்க இலச்சினை" என்றார்‌ ஆயனர்‌. 


"ஆமாம்‌, ஆயனரே! இந்த இலச்சினை பல்லவ இராஜ்யத்தில்‌ மொத்தம்‌ பதினொரு 
பேரிடந்தான்‌ இருக்கிறது. பன்னிரண்டாவது இலச்சினையை உம்மிடம்‌ கொடுக்கிறேன்‌. 
இதைக்‌ காட்டினால்‌, இந்தப்‌ பல்லவ சாம்ராஜ்யத்தின்‌ எந்த மூலை முடுக்கிலுள்ள அதிகாரியும்‌ 
நீர்‌ விரும்பியதைச்‌ செய்வார்‌. எந்தக்‌ கோட்டைக்‌ கதவும்‌ உடனே திறக்கும்‌. இதை வைத்துக்‌ 
கொண்டு என்னையும்‌ மாமல்லனையும்‌ எந்த நேரத்திலும்‌ பார்க்கலாம்‌. இந்த யுத்த காலத்தில்‌ 
உம்மிடம்‌ இது இருக்கட்டும்‌ என்று கொடுக்கிறேன்‌. சர்வ ஜாக்கிரதையாய்‌ வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌, ஏதாவது மிகவும்‌ முக்கியமான காரணம்‌ ஏற்பட்டாலன்றி இதை உபயோகிக்கக்‌ 
கூடாது" என்று கூறிச்‌ சக்கரவர்த்தி இலச்சினையை நீட்டினார்‌. 


"பிரபு! இந்த ஏழைச்‌ சிற்பிக்கு எதற்காக இந்தச்‌ சிங்க இலச்சினை?" என்று ஆயனர்‌ 
அதை வாங்கிக்‌ கொள்ளத்‌ தயங்கினார்‌. "ஆயனரே! இந்தப்‌ பெரிய இராஜ்யத்தில்‌ உம்மையும்‌ 
உம்முடைய குமாரியையும்‌ காட்டிலும்‌ எந்தச்‌ செல்வத்தையும்‌ நான்‌ பெரிதாய்க்‌ கருதவில்லை. 
ஏதாவது ஒரு சமயத்திற்கு வேண்டியதாயிருக்கலாம்‌. ஆகையால்‌, வாங்கிப்‌ பத்திரமாய்‌ வைத்து 
க்கொள்ளும்‌" என்று மகேந்திரபல்லவர்‌ கையை நீட்டிக்‌ கொடுக்க, அதற்கு மேல்‌ ஆயனரால்‌ 
அதை மறுக்க முடியவில்லை. பயபக்தியுடன்‌ வாங்கிக்கொண்டு, "அம்மா சிவகாமி! இதை உன்‌ 
பெட்டியில்‌ பத்திரமாய்‌ வைத்துவிட்டு வா!" என்று சொல்லிக்‌ கொடுத்தார்‌. 


சிவகாமி அந்தச்‌ சிங்க இலச்சினையை வாங்கிக்கொண்டு அடுத்த அறைக்குள்‌ அதைப்‌ 
பத்திரப்படுத்தப்‌ போனாள்‌. அங்கே அந்தக்‌ கிராமத்துப்‌ பெரிய வீட்டுப்‌ பெண்மணிகள்‌ 
அவளுடைய ஆடை ஆபரணங்களை வைத்துக்‌ கொள்வதற்காக அளித்திருந்த அழகிய 
வேலைப்பாடமைந்த பெட்டி இருந்தது. பெட்டியைத்‌ திறந்து அதற்குள்ளே சிங்க 
இலச்சினையைச்‌ சிவகாமி பத்திரப்படுத்தினாள்‌. அவ்விதம்‌ அவள்‌ பெட்டியைத்‌ திறந்து சிங்க 
இலச்சினையை வைத்ததை அதே அறையில்‌ தூணுக்குப்‌ பின்னால்‌ மறைந்திருந்த நாகநந்தி 
பிக்ஷு கவனமாகப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌! உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


நாற்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
பிக்ஷுவின்‌ மனமாற்றம்‌ 


பாறைகளைப்‌ பார்வையிடுவதற்காக மகேந்திர பல்லவர்‌, ஆயனர்‌, சத்ருக்னன்‌ ஆகிய 
மூவரும்‌ மடத்திலிருந்து புறப்பட்ட போது, வாசலில்‌ சிவகாமி வந்து நின்றாள்‌. மகேந்திர பல்லவர்‌ 
தற்செயலாக அவளைப்‌ பார்ப்பது போலப்‌ பார்த்து, "சிவகாமி, நீ கூட எங்களுடன்‌ வருகிறாயா?" 
என்று கேட்டார்‌. சிவகாமி மறுமொழி சொல்லத்‌ தயங்கினாள்‌. ஆயனர்‌ அப்போது, "வா, 
சிவகாமி! போய்‌ விட்டு வரலாம்‌, இங்கே நீ தனியாக என்ன செய்யப்‌ போகிறாய்‌?" என்றார்‌. 
எனவே, சிவகாமியும்‌ புறப்பட்டாள்‌; அவளைத்‌ தொடர்ந்து ரதியும்‌ சுகரும்‌ கிளம்பினார்கள்‌. 


சிவகாமி பின்‌ தங்கியதற்குக்‌ காரணம்‌ இருந்தது. பெட்டிக்குள்‌ சிங்க இலச்சினையை 
வைத்துவிட்டுச்‌ சிவகாமி நிமிர்ந்தபோது தூண்‌ மறைவில்‌ காவித்துணி தெரிந்தது. தூணில்‌ 
மறைந்திருப்பது புத்த பிக்ஸுதான்‌ என்பதையும்‌ உணர்ந்தாள்‌. அன்று அதிகாலையில்‌ வந்து 
அவர்களுடன்‌ பேசிக்‌ கொண்டிருந்த புத்த பிக்ஷு வாசலில்‌ வேற்று மனிதர்‌ குரல்‌ கேட்டதும்‌, 


114 


"பின்புறமாகப்‌ போய்விடுகிறேன்‌" என்று சொல்லிவிட்டுப்‌ போனார்‌. போனவர்‌, எப்படித்‌ திரும்பி 
வந்தார்‌. ஏன்‌ மறைந்து நிற்கிறார்‌?" என்று சிவகாமிக்குச்‌ சற்று வியப்பாயிருந்தது. 


நேற்று வரைக்கும்‌ இம்மாதிரி சந்தர்ப்பம்‌ நேரிட்டிருந்தால்‌ அவள்‌ உடனே கூச்சல்‌ 
போட்டிருப்பாள்‌. ஆனால்‌, காலையில்‌ புத்த பிக்ஷஃவுடன்‌ பேசிக்‌ கொண்டிருந்ததிலிருந்து 
அவளுடைய மனம்‌ அவர்‌ விஷயத்தில்‌ அடியோடு மாறிப்‌ போயிருந்தது. அவர்‌ மேல்‌ முன்னம்‌ 
அவளுக்கு ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள்‌ எல்லாம்‌ நீங்கி நல்ல எண்ணமே உண்டாகியிருந்தது. 
இந்த மனமாறுதலுக்குக்‌ காரணமாயிருந்தது என்னவென்றால்‌ குமார சக்கரவர்த்தி 
மாமல்லரைப்பற்றிப்‌ பிக்ஷ வின்‌ அபிப்பிராயம்‌ அடியோடு மாறிவிட்டதாக அவர்‌ கூறியது தான்‌. 


"மூட ஜனங்கள்‌ கூறியதைக்‌ கேட்டு, மாமல்லரைப்‌ பயங்கொள்ளி என்றும்‌, கோழை 
என்றும்‌ சொன்னேன்‌. அப்படிச்‌ சொன்ன நாவை அறுத்துக்‌ கொள்ளலாம்‌ என்று இப்போது 
தோன்றுகிறது. போர்க்களத்தில்‌ நானே நேரில்‌ பார்த்தேன்‌. அடடா! 'வீரத்துக்கு அர்ச்சுனன்‌' 
என்ற பேச்சை இனிமேல்‌ விட்டு விட்டு, 'வீரத்துக்கு மாமல்லன்‌' என்று வழங்க வேண்டியதுதான்‌. 
ஆயிரம்‌ பேருக்கு மத்தியில்‌ தன்னந்தனியாக நின்று வாளைச்‌ சுழற்றி எப்படி வீரப்போர்‌ 
புரிந்தான்‌! அசகாயசூரன்‌ என்றால்‌ மாமல்லன்தான்‌."' 


இவ்விதம்‌ புத்த பிக்ஷு மாமல்லருடைய வீரத்தை வர்ணித்ததுடன்‌, அவருடைய 
குணத்தையும்‌ பாராட்டினார்‌. மாமல்லனை 'ஸ்திர்லோலன்‌' என்று தாம்‌ கூறியதும்‌ பெருந்தவறு 
என்று அறிந்து கொண்டதாகவும்‌, பெண்களைக்‌ கண்ணெடுத்தே பார்க்காத பரிசுத்தன்‌ என்றும்‌, 
அப்பேர்ப்பட்ட உத்தம வீர புருஷனைக்‌ காதலனாகப்‌ பெறுவதற்கு எந்த இராஜகுமாரி பாக்கியம்‌ 
செய்திருக்கிறாளோ என்றும்‌ சொல்லச்‌ சொல்ல, சிவகாமி தன்னுடைய மகத்தான பாக்கியத்தை 
எண்ணி இறும்பூது அடைந்ததுடன்‌, புத்த பிக்ஷுவின்‌ மீது முன்னெப்போதுமில்லாத நல்ல 
எண்ணமும்‌ விசுவாசமும்‌ கொண்டாள்‌. அசோகபுரத்தில்‌ திடீரென்று புத்த பிக்ஷு மறைந்த 
காரணத்தை ஆயனர்‌ கேட்டதற்கு, நாகநந்தி கூறியதாவது; "அந்த வயிற்றெரிச்சலை ஏன்‌ 
கேட்கிறீர்கள்‌? கங்க நாட்டுத்‌ துர்விநீதனை நான்‌ அறிவேன்‌. பெளத்த சங்கத்தைச்‌ சேர்ந்தவன்‌, 
என்னிடமும்‌ அவனுக்குப்‌ பக்தியுண்டு. குண்டோதரன்‌ அன்று ஓர்‌ ஓலை கொண்டு வந்து 
கொடுத்தானல்லவா? 'துர்விநீதன்‌ காஞ்சி மேல்‌ படை எடுத்து வருகிறான்‌' என்ற செய்தி அந்த 
ஓலையில்‌ இருந்தது. அத்தகைய விபரீத முட்டாள்தனமான காரியத்தை அவன்‌ செய்யாமல்‌ 
தடுக்கலாம்‌, திரும்பிப்‌ போகச்‌ சொல்லலாம்‌ என்ற எண்ணத்துடன்தான்‌ இரவுக்கிரவே ஓடினேன்‌. 
குண்டோதரனுடைய குதிரையைக்‌ கூட அதற்காகத்தான்‌ எடுத்துக்‌ கொண்டேன்‌. 'என்‌ முயற்சி 
பயன்படவில்லை, நான்‌ போவதற்குள்‌ போர்‌ மூண்டுவிட்டது. நான்‌ எதிர்பார்த்தபடியே 
துர்விநீதன்‌ வீர மாமல்லனால்‌ முறியடிக்கப்பட்டு ஓட நேர்ந்தது. எங்கே ஓடினானோ, என்ன கதி 
அடைந்தானோ தெரியாது!" 


இப்படியெல்லாம்‌ மாமல்லருடைய புகழைக்‌ கேட்கக்‌ கேட்கச்‌ சிவகாமிக்கு உள்ளம்‌ 
குளிர்ந்ததுடன்‌ புத்த பிக்ஷுவின்‌ மீது அவளுடைய விசுவாசம்‌ அதிகமாகிக்‌ கொண்டே வந்தது. 
"சுவாமி! தாங்களும்‌ இந்தக்‌ கிராமத்தில்‌ எங்களுடனேயே தங்கிமிருந்து விடுங்களேன்‌!" என்று 
சொன்னாள்‌. அதற்குப்‌ பிக்ஷு; "இல்லை அம்மா, இல்லை! ஓரிடத்தில்‌ தங்கியிருப்பது 
என்னுடைய தர்மத்துக்கே விரோதம்‌. தென்னாடு இப்போது என்னைப்‌ போன்ற பிக்ஷு 
யாத்திரிகர்களுக்குத்‌ தகுந்த இடம்‌ இல்லை. தெற்கேயிருந்து பாண்டியன்‌ படையெடுத்து 
வருகிறான்‌. வடக்கேயிருந்து சளுக்கன்‌ படையெடுத்து வருகிறான்‌. உங்கள்‌ இருவரையும்‌ 
பத்திரமான இடத்தில்‌ விடவேண்டுமென்றுதான்‌ கவலைப்பட்டேன்‌. இந்தக்‌ கிராமம்‌ 
உங்களுக்குத்‌ தகுந்த இடம்தான்‌. புத்த மகாப்‌ பிரபுவின்‌ அருள்‌ இருந்தால்‌ யுத்தமெல்லாம்‌ 
முடிந்த பிறகு, மறுபடியும்‌ உங்களைப்‌ பார்ப்பேன்‌. ஆயனரே! அடுத்த தடவை உங்களைப்‌ பார்க்க 
வரும்போது, அஜந்தா இரகசியத்தைக்‌ கட்டாயம்‌ அறிந்துகொண்டு வருவேன்‌. சிவகாமி! 
இங்கேயே உங்களுடன்‌ தங்கி; உன்னுடைய தெய்வீக நடனக்‌ கலையைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்க எவ்வளவோ இஷ்டந்தான்‌. ஆனால்‌ அதற்குக்‌ கொடுத்து வைக்க வேண்டாமா?..." 
என்று பிக்ஷு கூறியபோது, அவருடைய குரலில்‌ தொனித்த கனிவு, சிவகாமியின்‌ உள்ளத்தை 
உருக்கிவிட்டது. 


115 


இந்தச்‌ சந்தர்ப்பத்திலேதான்‌, வாசலில்‌ குண்டோதரன்‌ கதவை இடிக்கும்‌ சத்தம்‌ 
கேட்டது. அப்போது பிக்ஷு, "ஆயனரே! உங்களுடைய சிஷ்யன்‌ குண்டோதரன்‌ என்‌ பேரில்‌ 
அநாவசியமான சந்தேகம்‌ ஏதோ கொண்டிருக்கிறான்‌. என்னை இங்குப்‌ பார்த்தானானால்‌ 
வீணாக வலுச்‌ சண்டைக்கு வருவான்‌. இன்னும்‌ யாரோ வேற்று மனிதர்கள்‌ வாசலில்‌ 
வந்திருப்பதாகக்‌ கூடத்தோன்றுகிறது. நான்‌ இப்படியே பின்புறமாகப்‌ போய்‌ விடுகிறேன்‌; விடை 
கொடுங்கள்‌" என்று கூறிப்‌ புறப்பட்டார்‌. போகும்போது, "சிவகாமி! மறுபடியும்‌ உங்களைப்‌ 
பார்க்கிறேனோ என்னவோ? ஆனால்‌, நான்‌ எங்கே போனாலும்‌, என்ன செய்தாலும்‌ உன்னை 
மறக்க முடியாது. உன்னை மறந்தாலும்‌ உன்‌ நடனத்தை மறக்க முடியாது" என்று கனிந்த குரலில்‌ 
சொல்லிவிட்டுப்‌ போனார்‌. 


அப்படிப்‌ போனவரைத்‌ திடீரென்று உள்‌ அறையில்‌ தூண்‌ மறைவில்‌ பார்த்ததும்‌ 
சிவகாமிக்குச்‌ சிறிது வியப்பாய்த்தானிருந்தது. ஆயினும்‌ மறுபடியும்‌ தன்னிடம்‌ ஏதோ 
சொல்வதற்காக ஒரு வேளை காத்திருக்கிறாரோ என்னவோ, சக்கரவர்த்தி போன பிறகு 
விசாரித்துக்‌ கொள்ளலாம்‌ என்று வெளி அறைக்கு வந்துவிட்டாள்‌. உண்மையில்‌ பிக்ஷு 
போகாமல்‌ தங்கியிருந்தது, சிவகாமிக்குச்‌ சிறிது மகிழ்ச்சியை அளித்தது என்றே சொல்ல 
வேண்டும்‌. இப்போது மடத்து வாசலில்‌ சக்கரவர்த்தி "நீயும்‌ எங்களுடன்‌ வருகிறாயா?" என்று 
கேட்டதும்‌, தூண்‌ மறைவிலிருந்த புத்த பிக்ரவை நினைத்துக்‌ கொண்டு சிவகாமி ஒருகணம்‌ 
தயங்கினாள்‌. ஆனால்‌ ஆயனரும்‌ சேர்ந்து அழைத்ததும்‌, தடுத்துச்‌ சொல்ல முடியாமல்‌, 
"ஆகட்டும்‌, அப்பா!" என்று சொல்லிப்‌ புறப்பட்டாள்‌. நாகநந்தி பிக்ஷு தான்‌ திரும்பி 
வரும்வரையில்‌ ஒருவேளை அங்கேயே இருக்கலாம்‌ என்ற எண்ணமும்‌ அவள்‌ மனத்தில்‌ இருந்தது. 
உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


நாற்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
திரிமூர்த்தி கோயில்‌ 


பாறைகளை நோக்கி நடந்து போய்க்‌ கொண்டிருந்த போது, மாமல்லரைப்‌ பற்றியோ 
அவருக்கு நேர்ந்த ஆபத்தைப்‌ பற்றியோ சக்கரவர்த்தி ஒன்றும்‌ பேசவில்லை. ஆயனரிடம்‌ சிற்பக்‌ 
கலையைப்‌ பற்றிப்‌ பேச ஆரம்பித்துவிட்டார்‌. இரண்டு பேரும்‌ இந்த உலகத்தையே மறந்து 
பேசிக்‌ கொண்டு போனார்கள்‌. பாறைப்‌ பிரதேசத்தை அடைந்த பிறகும்‌ அப்படித்தான்‌. இந்தப்‌ 
பாறையை யானையாகச்‌ செய்யலாம்‌, இதைச்‌ சிங்கமாகச்‌ செய்யலாம்‌. இதைத்‌ தேராக 
அமைக்கலாம்‌, இதை வஸந்த மண்டபமாக்கலாம்‌ என்றெல்லாம்‌ திட்டம்‌ போட்டுக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. கடைசியாக ஒரு பெரிய பாறையைக்‌ குடைந்து கோமிலாக அமைப்பது 
என்றும்‌ கோயில்‌ வேலையையே முதன்‌ முதலில்‌ தொடங்கவேண்டும்‌ என்றும்‌ தீர்மானித்தார்கள்‌. 


"இந்த ஒரே கோயிலில்‌ மூன்று மூர்த்திகளையும்‌ பிரதிஷ்டை செய்யலாம்‌, ஆயனரே! 
மூன்று கர்ப்பக்‌ கிருஹங்களை அமைத்து விடுங்கள்‌!" என்றார்‌ மகேந்திர பல்லவர்‌. "சுவாமி, 
மூன்று மதத்தினருக்கும்‌ தனித்தனியாக மூன்று கோயில்கள்‌ அமைத்துவிட்டால்‌ நல்லதல்லவா? 
சச்சரவுக்கு இடமில்லாமல்‌ போகுமல்லவா?" என்று ஆயனர்‌ கேட்டார்‌. "மூன்று மதத்தினருக்கா? 
நான்‌ அப்படிச்‌ சொல்லவில்லையே? மும்மூர்த்திகள்‌ என்று யாரைச்‌ சொன்னதாக 
எண்ணினீர்கள்‌?" "சிவபெருமான்‌, புத்ததேவர்‌, ரிஷபதேவர்‌ இவர்களைத்‌ தானே?" "இல்லை, 
ஆயனரே! பிரம்மா, விஷ்ணு, சிவன்‌ ஆகிய திரிமூர்த்திகளைச்‌ சொன்னேன்‌." "அப்படியா?" "ஆம்‌, 
(இன்னும்‌ கொஞ்ச காலத்துக்குப்‌ புத்தர்‌, சமணர்‌ என்று என்னிடம்‌ சொல்லாதீர்‌! ஆயனரே! 
அவர்கள்‌ விஷயத்தில்‌ அப்படி என்‌ மனம்‌ கசந்து போயிருக்கிறது!" "ஐயோ! அருள்‌ நிறைந்த 
தங்கள்‌ உள்ளம்‌ கசந்து போகும்படி அவர்கள்‌ என்ன செய்துவிட்டார்கள்‌?" 


116 


"ஆஹா! சமணர்களுக்கும்‌ புத்தர்களுக்கும்‌ நான்‌ எவ்வளவு கெளரவம்‌ 
கொடுத்திருந்தேன்‌! அவர்களைத்‌ திருப்திப்படுத்த என்னவெல்லாம்‌ செய்தேன்‌! ஒன்றும்‌ 
பயன்படவில்லை. பாடலிபுரத்துச்‌ சமணப்‌ பள்ளியில்‌ துர்விநீதன்‌ ஒளிந்துகொள்ள அவர்கள்‌ இடம்‌ 
கொடுத்தார்கள்‌. பல்லவ சைனியம்‌ அந்தச்‌ சமணப்‌ பள்ளியை இடித்துத்‌ தரைமட்டமாக்கிப்‌ 
பாதாள குகையில்‌ ஒளிந்திருந்த துர்விநீதனைப்‌ பிடிக்கவேண்டியிருந்தது. இப்போது அவர்கள்‌ 
என்ன செய்யப்‌ போகிறார்கள்‌, தெரியுமா? தேசமெல்லாம்‌ போய்க்‌ 'காஞ்சி மகேந்திர பல்லவன்‌ 
சமணப்‌ பள்ளியை இடித்துத்‌ தள்ளினான்‌' என்ற பழியைப்‌ பரப்பப்‌ போகிறார்கள்‌! அது 
போகட்டும்‌, ஆயனரே, எனக்கு அதிகமாகத்‌ தாமதிக்க நேரமில்லை; போய்‌ வருகிறேன்‌. யுத்தம்‌ 
முடிந்து நான்‌ திரும்பி வந்து பார்க்கும்போது கோயில்‌ வேலை முடிந்திருக்க வேண்டும்‌. 
சத்ருக்னா! நம்முடைய தெப்பத்தை எங்கே விட்டுவிட்டு வந்தோம்‌! சீக்கிரம்‌ போய்ப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு வா!" என்று கூறிவிட்டு, "ஆயனரே! நீங்களும்‌ கொஞ்சம்‌ பார்க்கிறீர்களா? இந்த நதிக்‌ 
கரையில்‌ எங்கேயோ தெப்பத்தை விட்டிருக்கிறோம்‌? இரண்டு பேருமாய்ச்‌ சென்று பார்த்தால்‌ 
சீக்கிரம்‌ கண்டுபிடிக்கலாம்‌!" என்றார்‌. 


அவ்விதமே ஆயனரும்‌ படைத்‌ தலைவரும்‌ தெப்பத்தைத்‌ தேடிக்கொண்டு சென்றார்கள்‌. 
இத்தனை நேரமும்‌ சிவகாமி ஒரு பக்கத்தில்‌ நின்று ரதியைத்‌ தடவிக்‌ கொடுத்துக்‌ கொண்டும்‌, 
மெல்லிய குரலில்‌ ஏதோ ஒவ்வொரு வார்த்தை சொல்லிக்‌ கொண்டும்‌ இருந்தாள்‌. ஆயனர்‌, 
சத்ருக்னர்‌ இருவரும்‌ அங்கிருந்து சென்றதும்‌, சக்கரவர்த்தி அவளருகில்‌ வந்து, ஒரு பாறை மேல்‌ 
உட்கார்ந்து கொண்டு, "சிவகாமி! உன்னிடம்‌ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும்‌; சற்று இந்தப்‌ 
பாறை மேல்‌ உட்காருகிறாயா!" என்றார்‌. ஏதோ சந்தோஷமற்ற விஷயந்தான்‌ சக்கரவர்த்தி 
பேசப்‌ போகிறார்‌ என்று சிவகாமியின்‌ உள்ளுணர்ச்சி கூறியது. எனவே, தலைகுனிந்தபடி நின்று 
கொண்டேயிருந்தாள்‌. "சிவகாமி! சற்று தலை நிமிர்ந்து இதோ இந்தக்‌ கத்தியைப்‌ பார்‌!" 
என்றார்‌ மகேந்திர பல்லவர்‌. சிவகாமி பார்த்தாள்‌. "சற்று முன்னால்‌ இந்தக்‌ கத்தியைப்‌ பற்றி ஒரு 
விஷயம்‌ சொன்னேனே, அது ஞாபகம்‌ இருக்கிறதா சிவகாமி!" "இருக்கிறது, பிரபு!" என்று 
சிவகாமியின்‌ உதடுகள்‌ முணு முணுத்தன. அந்தக்‌ கத்தியானது மாமல்லரின்‌ முதுகிலே 
பாய்வதற்கு இருந்தது என்ற எண்ணம்‌ அவளைத்‌ துன்புறுத்தியது. "நான்‌ சொன்னது பொய்‌, 
சிவகாமி!" 


சிவகாமிக்குத்‌ தூக்கிவாரிப்‌ போட்டது; அவளுடைய உள்ளம்‌ குழம்பிற்று. அந்தக்‌ 
குழப்பத்தில்‌ ஆறுதலும்‌ மகிழ்ச்சியும்‌ ஒருவகை ஏமாற்றமும்‌ கலந்திருந்தன. சக்கரவர்த்தி முதலில்‌ 
எதற்காக அம்மாதிரி பொய்யைச்‌ சொன்னார்‌; இப்போது எதற்காகத்‌ தாம்‌ பொய்‌ சொன்னதாக 
ஒப்புக்கொள்கிறார்‌ என்பதொன்றும்‌ புரியாமல்‌ சிவகாமி திகைத்தாள்‌. "ஆம்‌! சிவகாமி! உனக்குத்‌ 
திகைப்பாகத்தான்‌ இருக்கும்‌. உண்மை விவரத்தை உன்‌ தந்தையிடம்‌ சொல்வதற்குக்கூட நான்‌ 
இஷ்டப்படவில்லை. அதற்காகத்தான்‌ அவரைத்‌ தெப்பத்தைத்‌ தேடுவதற்கென்று அனுப்பினேன்‌. 
ஆனால்‌, உண்மையான விவரம்‌ உனக்கு மட்டும்‌ அவசியம்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌..." 


சிவகாமியின்‌ மனக்குழப்பம்‌ இன்னும்‌ அதிகமாயிற்று. என்ன உண்மையைச்‌ 
சொல்லப்போகிறார்‌? அது எதற்காகத்‌ தனக்கு மட்டும்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌ என்கிறார்‌! 
"சிவகாமி! எஃகிலேயே நஞ்சைக்‌ கலந்து செய்த இந்தக்‌ கத்தி, என்‌ ஒரே மகன்‌, 
மாமல்லனுடைய முதுகிலே பாய்வதற்கு இருந்தது. இந்த அபாயம்‌ யாரால்‌ ஏற்பட்டது 
தெரியுமா?" "பிரபு! அது பொய்‌ என்று சொன்னீர்களே!" என்று சிவகாமி நாக்குழறக்‌ கேட்டாள்‌. 


"எது பொய்‌ என்றேன்‌? மாமல்லன்‌ முதுகில்‌ கத்தி பாய்வதற்கு இருந்தது பொய்‌ 
இல்லை, சிவகாமி! பல்லவ சாம்ராஜயத்துக்கு அந்தப்‌ பெரும்‌ விபத்து நிச்சயமாக 
வருவதற்கிருந்தது. அந்த விபத்து உன்னால்‌ தடைப்பட்டது என்றேனே, அதுதான்‌ பொய்‌! 
சிவகாமி! நீ கேவலம்‌ சாதாரணப்‌ பெண்களைப்‌ போன்ற கோழை அல்ல! நெஞ்சுத்துணிவு 
உள்ளவள்‌ ஆகையால்தான்‌ உன்னிடம்‌ உண்மையைச்‌ சொல்லுகிறேன்‌; மாமல்ல பல்லவன்‌ நேற்று 
இந்த மண்டப்பட்டுக்‌ கிராமத்திலே இந்த விஷக்‌ கத்தியினால்‌ பின்னாலிருந்து குத்தப்பட்டுச்‌ 
செத்துப்போயிருக்கவேண்டும்‌. இந்தப்‌ பாறையடியில்‌ இந்த மகிழ மரத்தினடியிலேயே 
அவனுடைய உடல்‌ அனாதைப்‌ பிரேதமாக விழுந்து கிடந்திருக்க வேண்டும்‌. அவ்விதம்‌ நேராமல்‌, 


117 


அன்றொரு நாள்‌ ஆலகால விஷத்தை உண்டு சகல உலகங்களையும்‌ காத்த பரமசிவன்தான்‌ 
நேற்றைக்கு மாமல்லனையும்‌ பல்லவ குலத்தையும்‌ காத்து அருளினார்‌..." நேற்று மாலை அதே 
பாறையடியில்‌ மாமல்லர்‌ உட்கார்ந்து தன்‌ செவிகளில்‌ இணையற்ற காதல்‌ மொழிகளைப்‌ 
பொழிந்து கொண்டிருந்தார்‌ என்பதைச்‌ சிவகாமி நினைவு கூர்ந்தபோது, அவளுடைய தலை 
சுழல்வதற்கு ஆரம்பித்தது. 


"சிவகாமி, கேள்‌! வாழையடி வாழையாக வந்த பல்லவ குலத்தில்‌ மாமல்லனைப்‌ போன்ற 
ஒரு வீர மகன்‌ இதுவரையில்‌ தோன்றியதில்லை. இந்தப்‌ பரந்த பல்லவ சாம்ராஜ்யம்‌ இன்றைக்கு 
மாமல்லனை நம்பியிருப்பதுபோல்‌ யாரையும்‌ நம்பியிருந்ததும்‌ இல்லை. அப்படிப்பட்டவன்‌ 
நேற்றைக்கு இந்தப்‌ பாறையடியில்‌ வஞ்சகமாக நஞ்சு தோய்ந்த கத்தியினால்‌ பின்னாலிருந்து 
குத்தப்பட்டூச்‌ செத்து விழுந்திருப்பான்‌. தவம்‌ செய்து பெற்ற என்‌ ஏக புதல்வனை நான்‌ இழந்து 
விட்டிருப்பேன்‌. பல்லவ சாம்ராஜ்யமே நாதியற்ற இராஜ்யமாகப்‌ போயிருக்கும்‌. கவிகளிலும்‌ 
காவியங்களிலும்‌ புகழ்‌ பெற்ற காஞ்சி சுந்தரி, வைதவ்யம்‌ அடைந்திருப்பாள்‌. இந்த விபத்துக்கள்‌ 
எல்லாம்‌ நேர்வதற்குக்‌ காரணமாயிருந்தது யார்‌ தெரியுமா?..." என்று சக்கரவர்த்தி நிறுத்தி ஒரு 
பெருமூச்சுவிட்டார்‌. பிறகு கூறினார்‌; "நான்‌ என்‌ பிராணனுக்கு மேலாகக்‌ கருதி யாரிடம்‌ 
விசுவாசம்‌ வைத்திருக்கிறேனோ, அந்த ஆயன மகா சிற்பியின்‌ அருமை மகள்‌ சிவகாமிதான்‌!" 
இதைக்‌ கேட்டவுடனே சிவகாமியின்‌ உச்சந்தலையில்‌ பளீரென ஒரு மின்னல்‌ பாய்ந்தது. அந்த 
மின்னலிலிருந்து ஆயிரம்‌ ஆயிரம்‌ ஒளிக்‌ கிரணங்கள்‌ கிளம்பி நாற்புறமும்‌ பாய்ந்தன! உள்ளுறை 
அட்டவணைக்குத்‌ திரும்ப 


நாற்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
மழையும்‌ மின்னலும்‌ 


சிவகாமிக்குச்‌ சுய உணர்வு வந்தபோது தான்‌ பாறையில்‌ சாய்ந்துகொண்டு தரையில்‌ 
உட்கார்ந்திருப்பதையும்‌, சக்கரவர்த்தி தனக்கு அருகில்‌ உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்துவதையும்‌ 
கண்டாள்‌. பயபக்தியுடன்‌ சட்டென்று எழுந்திருக்க அவள்‌ முயன்றபோது மகேந்திரர்‌ அவளுடைய 
கரத்தைப்‌ பிடித்து உட்காரவைத்து, "வேண்டாம்‌!" என்று கூறினார்‌. சற்று முன்னால்‌ தன்‌ காதில்‌ 
விழுந்த விஷயம்‌ உண்மைதானா அல்லது தன்னுடைய சித்தப்பிரமையா என்று கேட்பவள்போல்‌ 
மகேந்திர பல்லவரைச்‌ சிவகாமி இரங்கி நோக்கினாள்‌. சக்கரவர்த்தி, "குழந்தாய்‌! மாமல்லனிடம்‌ 
உன்னுடைய அன்பு எத்தகையது என்பதைக்‌ காட்டிவிட்டாய்‌. அவனுக்கு உன்னால்‌ அபாயம்‌ 
நேர்ந்தது என்றதும்‌ உன்‌ உணர்வையே இழந்துவிட்டாய்‌. இத்தகைய அன்பு நிறைந்த உன்‌ 
இருதயத்தை நான்‌ மேலும்‌ புண்படுத்த வேண்டியவனாயிருக்கிறேன்‌" என்றார்‌. "ஐயோ! இன்னும்‌ 
என்ன?" என்று சிவகாமி விம்மினாள்‌. "முக்கியமான விஷயத்தை இன்னும்‌ உனக்கு நான்‌ 
சொல்லவில்லை, சிவகாமி! உன்னிடம்‌ ஒரு வாக்குறுதி நான்‌ கேட்கப்‌ போகிறேன்‌! 
மாமல்லனுடைய கேஷமத்துக்காகக்‌ கேட்கப்‌ போகிறேன்‌. நீ மறுக்காமல்‌ தரவேண்டும்‌" என்றார்‌ 
மகேந்திரர்‌. 


சிவகாமியின்‌ குழம்பிய உள்ளத்தின்‌ அடிவாரத்தில்‌ ஒரு சிறிது தெளிவு ஏற்படத்‌ 
தொடங்கியது. சக்கரவர்த்தியின்‌ பேரில்‌ அவளுக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகங்கள்‌ மீண்டும்‌ 
தோன்றின. 'இவர்‌ நம்மை ஏமாற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சியில்‌ அகப்படூத்தப்‌ பார்க்கிறார்‌; 
ஜாக்கிரதையாகயிருக்க வேண்டும்‌!" என்று எண்ணினாள்‌. தன்னால்‌ மாமல்லருக்கு அபாயம்‌ 
நேர்ந்ததாகச்‌ சற்றுமுன்‌ சக்கரவர்த்தி கூறியதில்கூட அவநம்பிக்கை ஏற்பட்டது. தன்னைத்‌ 
தனிமைப்படுத்தி வைத்துக்‌ கொண்டு எதற்காக இப்படியெல்லாம்‌ இவர்‌ பேசுகிறார்‌? 
இவருடைய நோக்கங்கள்‌ என்ன? தலை குனிந்த வண்ணம்‌, "பல்லவேந்திரா! தாங்கள்‌ 
சொல்லுவது ஒன்றும்‌ என்‌ மனத்தில்‌ பதியவில்லை. மாமல்லருக்கு என்னால்‌ அபாயம்‌ நேர்ந்தது 
என்று சொன்னீர்களே? அது எப்படி?" என்று கேட்டாள்‌. 


118 


"குழந்தாய்‌ உன்‌ மனத்தை அதிகமாக வருத்தப்படூத்த வேண்டாம்‌ என்று அதை நான்‌ 
சொல்லவில்லை நீயே கேட்கிறபடியால்‌ சொல்கிறேன்‌. காஞ்சியில்‌ உன்னுடைய அரங்கேற்றம்‌ 
நடந்த இரண்டு நாளைக்கெல்லாம்‌ உங்கள்‌ அரண்ய வீட்டுக்கு நான்‌ வந்தேனல்லவா? அப்போது 
உன்‌ தந்தையிடம்‌ சில விஷயங்கள்‌ சொன்னேன்‌. நீயும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தாய்‌, உன்னுடைய 
கலை தெய்வீகக்‌ கலையென்றும்‌, அதைத்‌ தெய்வத்துக்கே அர்ப்பணமாக்க வேண்டும்‌ என்றும்‌ 
சொன்னேன்‌ உனக்கு நினைவு இருக்கிறதா?" 


சிவகாமிக்கு நினைவு வந்தது; அதை இப்போது எதற்காகச்‌ சொல்கிறார்‌ என்று அவள்‌ 
உள்ளம்‌ சிந்தித்தது. முகத்தை நிமிர்த்தாமல்‌ குனிந்தவண்ணம்‌, "நினைவு வருகிறது!" என்றாள்‌. 
"குழந்தாய்‌! தெய்வத்துக்கு உரிமையாக்க வேண்டிய பொருளை மனிதர்களுக்கு உரிமையாக்க 
முயன்றால்‌, அதனால்‌ தீங்குவராமல்‌ என்ன செய்யும்‌? ஏதோ இந்தமட்டும்‌ மாமல்லன்‌ உயிர்தப்பிப்‌ 
பிழைத்தது பல்லவ ராஜ்யம்‌ செய்த பாக்கியந்தான்‌!' அப்போது சிவகாமி சட்டென்று தலையை 
நிமிர்த்தி நீர்‌ ததும்பிய கண்களினாற்‌ சக்கரவர்த்தியை ஏறிட்டுப்‌ பார்த்து, "பல்லவேந்திரா! 
தாங்கள்‌ ஏதோ கூடமாகப்‌ பேசுகிறீர்கள்‌. நான்‌ கல்வி கேள்வியற்றவள்‌; ஏழைச்‌ சிற்பியின்‌ மகள்‌ 
என்னைச்‌ சோதிக்க வேண்டாம்‌!" என்று விம்மினாள்‌. 


மகேந்திரர்‌ அப்போது சிவகாமியின்‌ விரிந்த கூந்தலை அருமையுடன்‌ தடவிக்கொடுத்து, 
அன்பு ததும்பும்‌ குரலில்‌ கூறினார்‌; "அம்மா! சிவகாமி! உன்னை நான்‌ சோதிக்கவில்லை. உன்‌ 
தந்‌ைத ஆயனருக்கும்‌ எனக்கும்‌ எப்பேர்ப்பட்ட சிநேகம்‌ என்பது உனக்குத்‌ தெரியாதா? 
அவருடைய மகளாகிய நீ எனக்கும்‌ மகள்தான்‌! கனவிலும்‌ உனக்குக்‌ கெடுதல்‌ எண்ணமாட்டேன்‌. 
உன்‌ தந்தை எப்படிச்‌ சிற்பக்‌ கலையில்‌ ஈ௫ இணையும்‌ இல்லாத பெருமை வாய்ந்தவரோ, 
அதேபோல்‌ நீயும்‌ பரதக்கலையில்‌ சிறந்து விளங்குகிறாய்‌. உன்னுடைய கலைத்‌ திறமை இன்னும்‌ 
மகோன்னதத்தை அடைந்து பரத கண்டமெங்கும்‌ உன்னுடைய புகழ்‌ விளங்கவேண்டும்‌ என்பது 
என்‌ மனோரதம்‌. அதற்கு எதுவும்‌ குறுக்கே நிற்கக்‌ கூடாது; யாரும்‌ தடையாயிருக்கக்‌ கூடாது 
என்பது என்‌ எண்ணம்‌. அப்படிக்‌ குறுக்கே தடையாக நிற்பவன்‌ என்னுடைய சொந்த மகனாகவே 
இருந்த போதிலும்‌, அந்தத்‌ தடையை நான்‌ நீக்க முயல்வேன்‌. 


சிவகாமி திடுக்கிட்டவளாய்‌ முகத்தில்‌ அவநம்பிக்கை தோன்ற மகேந்திர பல்லவரை 
ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. "கொஞ்சம்‌ பொறு, குழந்தாய்‌! முழுமையும்‌ சொல்லிவிடுகிறேன்‌, பிறகு, 
உன்‌ இஷ்டம்போல்‌ தீர்மானம்‌ செய்துகொள்‌. சற்று முன்‌ நான்‌ ஏதோ கூடமாய்ப்‌ பேசுகிறேன்‌ 
என்று கூறினாய்‌. உண்மைதான்‌, உன்னிடம்‌ வெளிப்படையாய்ச்‌ சொல்வதற்குச்‌ 
சங்கோசப்பட்டுக்‌ கொண்டுதான்‌ அவ்விதம்‌ கூறினேன்‌. நீ அறிவாளி ஆகையால்‌ தெரிந்து 
கொள்வாய்‌ என்று நினைத்தேன்‌. ஆனால்‌, தற்சமயம்‌ உன்‌ மனம்‌ பல காரணங்களினால்‌ குழம்பிப்‌ 
போய்‌ இருக்கிறது. அதனால்‌ நீ தெரிந்து கொள்ளவில்லை. எனவே, நான்‌ சொல்ல விரும்பியதை 
உன்னுடைய நன்மைக்காகச்‌ சொல்ல வேண்டியிருப்பதை பச்சையாகவே சொல்லி விடுகிறேன்‌. 
அதனால்‌ உன்‌ மனத்திற்கு வருத்தம்‌ நேர்ந்தால்‌, என்னை மன்னித்து விடு!" என்று கூறி மகேந்திர 
பல்லவர்‌ ஒரு பெருமூச்சு விட்டார்‌. அச்சமயம்‌ அவருடைய முகக்குறி மிகவும்‌ கடினமான 
காரியத்தைச்‌ செய்வதற்கு ஆயத்தமாகிறவரைப்‌ போலக்‌ காணப்பட்டது. 


சிவகாமி மறுபடியும்‌ தலைகுனிந்து தரையைப்‌ பார்த்த வண்ணம்‌ இருந்தாள்‌. ஏதோ ஒரு 
பெரிய விபரீதத்தை எதிர்‌ பார்த்து அவளுடைய இருதயம்‌ விம்மிற்று; இடையிடையே 
இரண்டொரு சொட்டுக்‌ கண்ணீர்‌ பூமியில்‌ விழுந்தது. "சிவகாமி கேள்‌! உன்‌ தந்‌ைத கல்லைக்‌ 
கொண்டு உயிர்ச்சிலைகளைச்‌ சமைக்கிறார்‌. அதுபோலவே பிரம்ம தேவன்‌ மண்ணைக்‌ கொண்டு 
பூலோகத்திலுள்ள சகல ஜீவராசிகளையும்‌ படைக்கிறான்‌. ஆனால்‌, அசாதாரண அழகு படைத்த 
ஸ்திரீகளைப்‌ பிரம்மதேவன்‌ சிருஷ்டிக்கும்‌ போது தன்னுடைய நாலிருகண்களிலிருந்தும்‌ 
சொட்டும்‌ கண்ணீரையும்‌ மண்ணுடனே கலந்து சிருஷ்டிப்பதாகச்‌ சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட 
அசாதாரண செளந்தரியவதிகளால்‌ உலகத்திலே எத்தனையோ துன்பங்கள்‌ உண்டாகுமென்று 
பிரம்மதேவனுக்குத்‌ தெரிந்தபடியினாலேதான்‌ அப்படி அவன்‌ கண்ணீர்‌ விட்டுக்‌ கொண்டே 
அவர்களைப்‌ படைப்பானாம்‌! குழந்தாய்‌ உன்னைப்‌ படைக்கும்போது பிரம்மதேவன்‌ கண்ணீர்‌ 
பெருக்கிக்‌ கொண்டுதான்‌ படைத்தானா என்று நான்‌ சில சமயம்‌ எண்ணுவதுண்டு. அத்தகைய 


119 


அற்புத செளந்தரியம்‌ உன்‌ மேனியில்‌ குடிகொண்டிருக்கிறது. அது போதாதென்று உலகிலேயே 
இணையற்ற செளந்தரியக்‌ கலையும்‌ உன்னிடம்‌ சேர்ந்திருக்கிறது. நீ குழந்தையாயிருந்த 
வரையில்‌ இதெல்லாம்‌ எனக்குத்‌ தோன்றவில்லை. ஆயனரைப்‌ போலவே நானும்‌ உன்னை என்‌ 
செல்வக்‌ கண்மணியாக எண்ணி மடியில்‌ வைத்துக்‌ கொண்டும்‌, தோளில்‌ போட்டுக்‌ கொண்டும்‌ 
கொஞ்சிக்‌ குலாவி மகிழ்ந்தேன்‌. ஆனால்‌, நீ யெளவனப்‌ பிராயம்‌ அடைந்த பிறகு, உன்னைப்‌ 
பார்க்கும்போதெல்லாம்‌ எனக்கு, 'ஐயோ! இந்தப்‌ பெண்ணால்‌ உலகில்‌ விபரீதம்‌ எதுவும்‌ 
ஏற்படாமல்‌ இருக்கவேண்டும்‌!' என்ற பச்சாதாபம்‌ உண்டாகும்‌. இரண்டு வருஷத்துக்கு முன்னால்‌ 
விபரீதத்துக்கு அறிகுறிகள்‌ தோன்றின. குழந்தைப்‌ பிராயத்தில்‌ உனக்கும்‌ மாமல்லனுக்கும்‌ 
ஏற்பட்டிருந்த குற்றமற்ற சிநேகம்‌ திடீரென்று காதலாக மாறியதைக்‌ கண்டேன்‌. இந்தத்‌ தகாத 
காதலை எப்படித்‌ தடுப்பது, உங்கள்‌ இருவருடைய மனமும்‌ புண்படாமல்‌ எப்படி உங்களைப்‌ 
பிரிப்பது என்று நான்‌ யோசித்துக்‌ கொண்டிருந்த போதே, இந்த மகாயுத்தம்‌ வந்தது. நான்‌ 
அவசரமாகப்‌ போர்க்களத்துக்குப்‌ போக வேண்டியதாயிற்று. நான்‌ இல்லாத சமயத்தில்‌ நீயும்‌ 
மாமல்லனும்‌ சந்திக்கக்‌ கூடாது என்பதற்காகவே அவன்‌ காஞ்சிக்‌ கோட்டைக்கு வெளியே வரக்‌ 
கூடாதென்று கண்டிப்பான திட்டம்‌ போட்டுவிட்டுப்‌ போனேன்‌..." 


குனிந்துகொண்டிருந்த சிவகாமி தன்னையறியாத ஆத்திரத்துடன்‌ மகேந்திர பல்லவரை 
ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. கண்ணீர்‌ ததும்பிய அவளுடைய கூரிய கண்களிலே தோன்றிய கோப 
ஜுவாலை, 'சோ'வென்று மழை பெய்து கொண்டிருக்கும்‌ போது இருண்ட வானத்தில்‌ பளிச்சிடும்‌ 
மின்னலைப்போல்‌ ஜொலித்தது! அதனால்‌ ஒருகணம்‌ தயங்கிவிட்டுச்‌ சக்கரவர்த்தி பின்னர்‌ 
தொடர்ந்து கூறினார்‌; "சிவகாமி! உன்னையும்‌ மாமல்லனையும்‌ அவ்வாறு பிரித்து வைத்த போது, 
அதனால்‌ உங்களுடைய நேயம்‌ குன்றிவிடும்‌ என்ற எண்ணம்‌ எனக்கில்லை. காற்றினால்‌ பெரு 
நெருப்புக்‌ கொழுந்து விட்டுக்‌ கிளம்புவதுபோல்‌ கட்டாயப்‌ பிரிவினால்‌ உங்களுடைய காதல்‌ 
இன்னும்‌ ஜுவாலையிட்டு வளரக்கூடும்‌ என்பதை ஒருவாறு நான்‌ எதிர்பார்த்தேன்‌. எனவே 
உங்களுடைய காதலைத்‌ தடுக்கும்‌ எண்ணத்துடன்‌ உங்களை நான்‌ பிரித்து வைக்கவில்லை. 
நான்‌ இல்லாத சமயத்தில்‌ மாமல்லனும்‌ நீயும்‌ சந்தித்தால்‌ அதனால்‌ வேறு பெரும்‌ அபாயம்‌ நேரும்‌ 
என்று என்னுடைய உள்ளுணர்ச்சி சொல்லிற்று. புதையலைப்‌ பூதம்‌ காக்கிறதென்றும்‌, 
ஜீவரத்தினத்தை நாக சர்ப்பம்‌ காக்கிறது என்றும்‌ சொல்வார்களே, - அதுபோல்‌, கலைப்‌ 
பொக்கிஷமாகிய உன்னைக்‌ காப்பாற்றுவதற்கோ அல்லது கபளீகரம்‌ செய்வதற்குத்தானோ, 
ஏதோ ஒரு மாயசக்தி உன்னைத்‌ தொடர்வதாக எனக்குத்‌ தோன்றியது. அதனாலேயே 
மாமல்லன்‌ உன்னை நெருங்க முடியாதபடி நான்‌ ஏற்பாடு செய்துவிட்டுப்‌ போனேன்‌. நான்‌ 
எதிர்பார்த்தபடியே, உங்களைப்‌ பிரித்து வைத்ததனால்‌ உங்கள்‌ காதல்‌ குன்றாமல்‌ கொழுந்து 
விட்டு வளர்ந்தது. இதை மாமல்லன்‌ உனக்கு எழுதிய ஓலைகளினால்‌ அறிந்தேன்‌." "என்ன?" 
என்று சிவகாமி அளவில்லாத வியப்புடனும்‌ அருவருப்புடனும்‌ சக்கரவர்த்தியை நோக்கினாள்‌. 


"ஆமாம்‌, சிவகாமி! மாமல்லன்‌ உனக்கு எழுதிய ஓலைகள்‌ - நீ மரப்பொந்தில்‌ 
பத்திரப்படுத்தியிருந்த ஓலைகள்‌ - என்னிடந்தான்‌ வந்து சேர்ந்தன. அவ்வளவு நீசத்தனமான 
காரியத்தை நான்‌ செய்யவேண்டியிருந்தது. எல்லாம்‌ இந்தப்‌ பல்லவ இராஜ்யத்துக்காகத்தான்‌. 
குழந்தாய்‌! சாதாரண மனிதர்களுக்குத்‌ தர்மம்‌ வேறு; அரச குலத்தினருக்குத்‌ தர்மம்‌ வேறு. உன்‌ 
தந்தையைக்‌ கேட்டால்‌ இதைச்‌ சொல்வார்‌. மாமல்லன்‌ ஒரு வியாபாரியின்‌ மகனாகவோ அல்லது 
சிற்பியின்‌ மகனாகவோ இருந்தால்‌, அவனுக்கும்‌ உனக்கும்‌ நடுவில்‌ நான்‌ ஒருநாளும்‌ நிற்க 
மாட்டேன்‌. உங்களுடைய தெய்வீகமான காதலைக்‌ கண்டு நான்‌ களித்துக்‌ கூத்தாடுவேன்‌. 
ஆனால்‌, இந்தப்‌ பல்லவ சாம்ராஜ்யத்தின்‌ நன்மைக்காக உங்கள்‌ இருவரையும்‌ பிரித்து வைக்கும்‌ 
கொடுமையான கடமை எனக்கு ஏற்பட்டது.." சிவகாமிக்கு அப்போது எங்கிருந்தோ 
அசாத்தியமான தைரியம்‌ பிறந்தது. முகபாவத்திலும்‌, குரலிலும்‌ நிகரில்லாத கர்வம்‌ தோன்ற, 
"பிரபு! எங்களைத்‌ தாங்கள்‌ பிரித்துவைக்கப்‌ பார்த்தீர்கள்‌. ஆனால்‌ அரசர்களைக்‌ காட்டிலும்‌ 
அதிக சக்தி வாய்ந்த விதி எங்கள்‌ பக்கத்தில்‌ இருந்தது. ஏரி உடைப்பையும்‌ வெள்ளத்தையும்‌ 
அனுப்பி எங்களை இந்தக்‌ கிராமத்தில்‌ சேர்த்து வைத்தது!" என்றாள்‌. "ஆம்‌, சிவகாமி! ஆனால்‌, 
உங்களைச்‌ சேர்த்துவைத்த அதே விதி நான்‌ செய்திருந்த ஏற்பாடு எவ்வளவு அவசியமானது 
என்பதையும்‌ எடுத்துக்‌ காட்டியது. இந்த விஷக்‌ கத்தியே அதற்கு அத்தாட்சி!" என்று மகேந்திர 


120 


பல்லவர்‌ கூறி, மீண்டும்‌ அந்த விஷக்கத்தியை எடுத்துச்‌ சிவகாமியின்‌ கண்‌ முன்னால்‌ காட்டினார்‌. 
உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


நாற்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
மகேந்திர பல்லவர்‌ தோல்வி 


சிவகாமி வெகுண்ட கண்களுடன்‌ அந்த நாகப்‌ பிடி அமைந்த கத்தியைப்‌ பார்த்தாள்‌. 
குரல்‌ நடுங்க, நாத்‌ தழு தழுக்க விசித்திரசித்தரைப்‌ பார்த்துக்‌ கூறினாள்‌: "பல்லவேந்திரா! 
எந்தப்‌ பாவியின்‌ கரம்‌ இந்த விஷக்‌ கத்தியைப்‌ பிடித்து மாமல்லருடைய முதுகில்‌ செலுத்த 
யத்தனித்தது? கிருபை கூர்ந்து அதைச்‌ சொல்லுங்கள்‌. என்னால்‌ இது நேர்ந்ததாயிருக்கும்‌ 
பட்சத்தில்‌..." என்று மேலும்‌ அவள்‌ பேசுவதற்குள்‌ சக்கரவர்த்தி குறுக்கிட்டார்‌! "ஆத்திரப்பட்டுச்‌ 
சபதம்‌ ஒன்றும்‌ செய்யவேண்டாம்‌. சிவகாமி! இந்தப்‌ பெரும்‌ அபாயம்‌ உன்னால்‌ நேர்ந்ததுதான்‌, 
ஆனால்‌, நீ அறியாமல்‌ நேர்ந்தது. இந்தக்‌ கத்தி யாருடையதாயிருக்கும்‌ என்று உனக்கு ஒன்றும்‌ 
தெரியவில்லையா?" என்று கேட்டார்‌. 


"இம்மாதிரி கத்தியை நான்‌ பார்த்ததேயில்லை, பிரபு!" "பெயரிலேயே பாம்பையுடைய 
மனிதர்‌ ஒருவரை உனக்குத்‌ தெரியாதா, அம்மா?" "நாகநந்தியடிகளா?" என்று சிவகாமி 
கேட்டபோது, அவளுடைய குரலில்‌ வியப்பும்‌ பயமும்‌ ததும்பின. "ஆம்‌! அவரேதான்‌!" "ஐயோ! 
அவர்‌ எதற்காக மாமல்லரைக்‌ கொல்ல முயல வேண்டும்‌? நம்ப முடியவில்லையே?" "ஏன்‌ நம்ப 
முடியவில்லை! இதைவிட அதிசயமான பயங்கரத்‌ துவேஷங்களைப்‌ பற்றி நீ கேட்டதில்லையா?" 
"நாகநந்தி எதற்காக மாமல்லரைத்‌ துவேவிக்கிறார்‌? ஐயோ! காவித்‌ துணி தரித்த புத்த 
பிக்ஷுவா இவ்விதம்‌ ...." "சிவகாமி! புத்த பிக்ருவாயிருந்தாலென்ன? யாராயிருந்தால்‌ என்ன? 
ஸ்திரீ செளந்தரியத்தினால்‌ புத்த பிக்ஷுவின்‌ மனம்‌ கெட்டுப்‌ போகாதா? விசுவாமித்திரருடைய 
கடுந்தவத்தையே மேனகையின்‌ செளந்தரியம்‌ கலைத்து விட்டதே! புத்த சங்கங்கள்‌ சீர்‌ கெட்டுப்‌ 
போயிருக்கும்‌ இந்த நாளில்‌ இது என்ன அதிசயம்‌?" "என்ன சொல்கிறீர்கள்‌? எனக்கு ஒன்றும்‌ 
விளங்கவில்லையே! நாகநந்தி எதற்காக மாமல்லரைக்‌ கொல்லப்‌ பார்த்தார்‌?" 


"உன்னுடைய செளந்தரியமாகிய விஷம்‌ பிக்ஷுவின்‌ தலைக்‌ கேறியதனால்தான்‌, அம்மா! 
வேறு என்ன இருக்க முடியும்‌? புத்த பிக்ஷுவின்‌ கடின உள்ளத்தையும்‌ உன்‌ மேனி அழகு 
கவர்ந்தது. மாமல்லருடைய குழந்தை இருதயத்தையும்‌ கவர்ந்தது. ஆனால்‌, நீ உனது தூய 
உள்ளத்தை மாமல்லனுக்கே கொடுத்தாய்‌. பிக்ஷுவின்‌ துவேஷத்துக்கு அதுதான்‌ காரணம்‌. 
இந்தப்‌ பாறையில்‌ நீயும்‌ மாமல்லனும்‌ நேற்று இரவு பேசிக்கொண்டிருந்தபோது, இதே 
பாறைக்குப்‌ பின்னால்‌ புத்த பிக்ஷு கையில்‌ இந்த விஷக்‌ கத்தியுடன்‌ ஒளிந்திருந்தார்‌. கிராமத்து 
க்கருகில்‌ உள்ள கோயில்‌ வரையில்‌ உங்களைப்‌ பின்‌ தொடர்ந்து வந்தார்‌ கடவுளின்‌ அருளும்‌ 
குண்டோதரனுடைய சர்வ ஜாக்கிரதையும்‌ சேர்ந்துதான்‌ மாமல்லனுடைய உயிரைக்‌ 
காப்பாற்றின.." "குண்டோதரனா காப்பாற்றினான்‌? எப்படி, பிரபு?" "உங்களுக்கும்‌ பிக்ருவுக்கும்‌ 
தெரியாமல்‌ குண்டோதரன்‌ உங்களைப்‌ பின்‌ தொடர்ந்து வந்தான்‌. பிக்ஷு கோயில்‌ மதில்‌ மேல்‌ 
ஏறிக்‌ குதித்தபோது இந்தக்‌ கத்தி தவறிக்‌ கீழே விழுந்தது; அதை அவன்‌ எடூத்துக்கொண்டான்‌. 
பிகர வை நள்ளிரவில்‌ கோயில்‌ மடைப்பள்ளியில்‌ விட்டுக்‌ கதவை தாழிட்டுக்‌ கொண்டு வந்து 
எங்களிடம்‌ எல்லா விவரங்களையும்‌ சொன்னான்‌. நாங்கள்‌ வந்து பார்ப்பதற்குள்‌ பிக்ஷு 
மடைப்பள்ளியிலிருந்து மாயமாகி விட்டார்‌. 


இவ்விதம்‌ மகேந்திர பல்லவர்‌ சொல்லியபோது சிவகாமியின்‌ முகத்தில்‌ அவ்வப்போது 
ஏற்பட்ட அதிசயமான மாறுதல்களையெல்லாம்‌ அவர்‌ கவனியாமல்‌ இல்லை. உண்மையில்‌ 
நாகநந்தியைப்‌ பற்றி பேச்சு வந்ததிலிருந்து, சிவகாமியின்‌ பாதி மனம்‌ இங்கேயும்‌ பாதி மனம்‌ 
மடத்திலேயும்‌ இருந்தது. மடத்து உள்‌ அறையில்‌ தூண்‌ மறைவில்‌ நாகநந்தி நின்ற தோற்றம்‌ 
அவள்‌ மனக்கண்முன்‌ வந்து கொண்டேயிருந்தது. இன்னும்‌ அந்தப்‌ பாதக பிக்ஷு அங்கேயே 


121 


இருப்பாரா! இருந்தால்‌, சக்கரவர்த்தியின்‌ கையிலுள்ள கத்தியை வாங்கிக்‌ கொண்டுபோய்‌ 
அவரைத்‌ தன்‌ கையாலேயே கொன்றுவிட வேண்டும்‌ என்று சிவகாமிக்கு ஆத்திரம்‌ 
பொங்கிக்கொண்டூ வந்தது. 


"பல்லவேந்திரா! அப்பா எங்கே? நான்‌ உடனே மடத்துக்குப்‌ போக வேண்டும்‌!" 
என்றாள்‌ சிவகாமி. "தாயே! என்‌ கோரிக்கையை இன்னும்‌ நீ கேட்கவே இல்லையே? நான்‌ 
கோரி வந்த வரத்தைக்‌ கொடுக்கவில்லையே?" "இப்படியெல்லாம்‌ பேசி ஏன்‌ என்னை 
வதைக்கிறீர்கள்‌! சிற்பியின்‌ மகளுக்குக்‌ கட்டளையிடுங்கள்‌!" "கட்டளை இல்லை, அம்மா! 
உன்னிடம்‌ வரந்தான்‌ கோருகிறேன்‌. அதுவும்‌ எனக்காக கோரவில்லை; பல்லவ 
சாம்ராஜ்யத்திற்காகக்‌ கோருகிறேன்‌. இந்த சாம்ராஜ்யத்தைப்‌ பெரும்‌ விபத்திலிருந்து 
காப்பாற்றும்‌ சக்தி இப்போது உன்‌ கையில்‌ இருக்கிறது." "நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌?" 
"மாமல்லனுக்கு ஓலை எழுதித்‌ தரவேண்டும்‌!" "என்ன ஓலை?" என்று சிவகாமி கேட்டாள்‌. 
"மாமல்லனை நீ விடுதலை செய்வதாக எழுதவேண்டும்‌; உன்னை மறந்துவிடூம்படி 
எழுதவேண்டும்‌." "பிரபு! இந்த ஏழைப்‌ பெண்ணை ஏன்‌ இப்படிச்‌ சோதனை செய்கிறீர்கள்‌? 
மாமல்லரையாவது நான்‌ விடுதலை செய்யவாவது? என்னை மறக்கும்படி அவருக்கு நான்‌ எப்படி 
எழுதுவேன்‌? நான்‌ சம்மதித்தாலும்‌ இந்தக்‌ கை சம்மதியாது, சுவாமி!" 


"சிவகாமி! காஞ்சிக்கு மூன்று காத தூரத்தில்‌ வாதாபியின்‌ படைகள்‌ வந்திருக்கின்றன. 
ஆயினும்‌ நான்‌ இங்கே உன்னுடன்‌ வாதாடிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. இதிலிருந்தே என்னுடைய 
கோரிக்கை முக்கியமானதென்று உனக்குத்‌ தெரியவில்லையா? உண்மையை இன்னும்‌ 
பட்டவர்த்தனமாய்ச்‌ சொல்கிறேன்‌, கேள்‌! வாதாபியின்‌ சமுத்திரம்‌ போன்ற சைனியங்களை 
எதிர்த்து நிற்பதற்கு வேண்டிய படைபலம்‌ இப்போது பல்லவ இராஜ்யத்துக்கு இல்லை. இந்த 
நிலைமையில்‌ தெற்கேயிருந்து பாண்டியனுடைய பெரும்படையும்‌ பல்லவ இராஜ்யத்தைத்‌ தாக்க 
வருகிறது. நீ மனம்‌ வைத்து என்‌ கோரிக்கையை நிறைவேற்றினால்‌, பாண்டிய சைனியம்‌ பல்லவ 
சைனியத்துடன்‌ சேர்ந்துவிடும்‌. இரண்டும்‌ சேர்ந்தால்‌ வாதாபிப்‌ படைகளை வெற்றி 
கொள்ளலாம்‌. சிவகாமி! பல்லவ இராஜ்யத்துக்கு இந்த மகத்தான உதவியை நீ செய்வாயா?" 


"எனக்கும்‌ பாண்டியர்‌ படையெடுப்புக்கும்‌ என்ன சம்பந்தம்‌ பிரபு! பல்லவ இராஜ்யத்து 
க்கு இந்த ஏழைச்‌ சிற்பியின்‌ மகள்‌ என்ன உதவியைச்‌ செய்யமுடியும்‌?" "உன்‌ மனத்தைப்‌ 
புண்படுத்த வேண்டாம்‌ என்று பார்த்தால்‌ நீ விடமாட்டேன்‌ என்கிறாய்‌. சிவகாமி! பாண்டிய 
இராஜகுமாரியை மாமல்லனுக்குக்‌ கலியாணம்‌ செய்து கொள்ளுமாறு தூது அனுப்பினார்கள்‌. 
அதற்கு மாமல்லன்‌ இணங்காதபடியால்‌ பாண்டியனுடைய சைனியம்‌ நம்மீது படையெடுத்து 
வருகிறது. கலியாணம்‌ செய்து கொள்வதாகச்‌ சம்மதம்‌ தெரிவிக்க வேண்டியதுதான்‌; உடனே 
பாண்டிய சைனியம்‌ நம்முடன்‌ சேர்ந்துவிடும்‌. நீ மாமல்லனுக்கு விடுதலை கொடுத்தால்‌, அவனை 
இதற்கு இணங்கச்‌ செய்வேன்‌ என்ன சொல்கிறாய்‌, தாயே! பல்லவ இராஜ்யத்துக்கு 
உயிர்ப்பிச்சை அளிப்பாயா?" என்று மகேந்திரர்‌ இறைஞ்சினார்‌. 


சிவகாமி பூமியில்‌ சட்டென்று உட்கார்ந்து, "மாட்டேன்‌, மாட்டேன்‌! என்னால்‌ முடியாது 
!" என்று அலறினாள்‌. பின்னர்‌ விம்மிக்கொண்டே, "பல்லவேந்திரா! உங்களுடைய கையிலுள்ள 
விஷக்‌ கத்தியை என்‌ மார்பிலே பாய்ச்சிக்‌ கொன்றுவிடுங்கள்‌. தங்கள்‌ குமாரருக்கு விடுதலை 
கிடைத்துவிடும்‌. பல்லவ இராஜ்யமும்‌ காப்பாற்றப்படும்‌. ஒரு பெரிய இராஜயத்தைக்‌ 
காப்பதற்காக ஓர்‌ அபலைப்‌ பெண்ணைக்‌ கொன்றால்‌ என்ன? கத்தியை எடுங்கள்‌ பிரபு! 
தங்களுக்கு தைரியம்‌ இல்லாவிட்டால்‌ கத்தியை இங்கே கொடுங்கள்‌ நானே என்‌ மார்பில்‌ 
செலுத்திக்‌ கொள்கிறேன்‌!" என்றாள்‌. "சிவகாமி! நீ ஜயித்தாய்‌! நான்‌ தோற்றேன்‌" என்றார்‌ 
மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி. 


பாறையடியில்‌ மேலே கூறிய சம்பாஷணை நடந்து ஒரு நாழிகைக்குப்‌ பிறகு சிவகாமியும்‌ 
ஆயனரும்‌ மண்டபப்பட்டுக்‌ கிராமத்தை அடைந்தார்கள்‌. மடத்து வாசலை அணுகியதும்‌ சிவகாமி 
மிகவும்‌ பரபரப்புடன்‌ முதலில்‌ பிரவேசித்து அறைக்குள்ளே சென்று பார்த்தாள்‌. தூண்‌ மறைவில்‌ 
பிக்ரஈவைக்‌ காணவில்லை. மடத்திற்குள்‌ வேறு எங்கேயும்‌ அவரைக்‌ காணவில்லை. ஏதோ ஒரு 


122 


சந்தேகம்‌ உதிக்கவே, அவசரமாகச்‌ சென்று தனது ஆடை ஆபரணப்‌ பெட்டியைத்‌ திறந்து 
பார்த்தாள்‌. கையினால்‌ பல முறை துழாவிப்‌ பார்த்தாள்‌. ஆடை ஆபரணங்களையெல்லாம்‌ எடுத்து 
உதறிப்‌ பார்த்தாள்‌. எப்படிப்‌ பார்த்தும்‌ சக்கரவர்த்தி கொடுத்த சிங்க முத்திரையுள்ள 
இலச்சினையைக்‌ காணவில்லை! 


அதே சமயத்தில்‌ வராக நதிக்கு அக்கரையில்‌ ரதசாரதி கண்ணபிரானிடம்‌ புத்த பிக்ஷு 
மேற்படி சிங்க இலச்சினையைக்‌ காட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. காட்டி, தன்னை அவனுடைய 
ரதத்தில்‌ காஞ்சி மாநகருக்கு விரைவாக அழைத்துப்‌ போகும்படி கட்டளையிட்டார்‌. 
கண்ணபிரான்‌ தயக்கத்துடன்‌ அந்தக்‌ கட்டளையை ஒப்புக்கொண்டு பிக்ஷுவை ரதத்தில்‌ 
ஏறும்படி கூறினான்‌. இதையெல்லாம்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ மரங்களில்‌ மறைவில்‌ நின்று 
சக்கரவர்த்தியும்‌ சத்ருக்னனும்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. சத்ருக்னன்‌ பாய்ந்து சென்று 
கண்ணபிரானைத்‌ தடுப்பதற்கு யத்தனித்தபோது சக்கரவர்த்தி அவனுக்குச்‌ சமிக்ஞை செய்து 
நிறுத்தினார்‌. புத்த பிக்ஷு ரதத்தில்‌ ஏறுவதையும்‌, கண்ணபிரான்‌ வேண்டா வெறுப்பாக ரதத்தின்‌ 
குதிரைகளைத்‌ தட்டிவிடுவதையும்‌, வீரர்கள்‌ ரதத்தைப்‌ பின்‌ தொடர்ந்து செல்வதையும்‌ 
அவ்விருவரும்‌ பார்த்துக்‌ கொண்டு சும்மா நின்றார்கள்‌. சத்ருக்னனுடைய முகத்தில்‌ கோபம்‌ 
கொதித்தது; சக்கரவர்த்தியின்‌ முகத்திலோ புன்னகை தவழ்ந்தது. உள்ளுறை 
அட்டவணைக்குத்‌ திரும்ப 


நாற்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
காஞ்சியில்‌ கோலாகலம்‌ 


ஏறக்குறைய அர்த்த ராத்திரியில்‌ வராக நதிக்‌ கரையிலிருந்து புறப்பட்ட மாமல்லரும்‌ 
தளபதி பரஞ்சோதியும்‌ காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்து சென்றார்கள்‌. வழியில்‌ இரண்டு காத 
தூரத்துக்கு ஒன்றாக ஏற்பட்டிருந்த இராஜாங்க விடூதிகளில்‌ அவர்களுக்காக மாற்றுக்‌ 
குதிரைகள்‌ ஆயத்தமாயிருந்தன. உணவும்‌ சிரம பரிகாரம்‌ செய்து கொள்ள வசதிகளும்‌ ஏற்பாடு 
செய்யப்பட்டி ருந்தன. இவ்வளவுடன்‌ ஒவ்வொரு விடுதியிலும்‌, நூறு குதிரை வீரர்கள்‌ அணிவகுத்து 
ஆயத்தமாக நின்றார்கள்‌. மாமல்லருடன்‌ வந்த வீரர்களை ஆங்காங்கே தங்கி வரும்படி 
நிறுத்திவிட்ட்ப்‌ புதிய துணை வீரர்களுடன்‌ செல்வது பிரயாணத்தின்‌ விரைவுக்கு 
அனுகூலமாயிருந்தது. 


இந்த முன்னேற்பாடெல்லாம்‌ மாமல்லருக்கு மிக்க வியப்பளித்தது. அதே வழியில்‌ 
முன்னால்‌ சென்ற தம்‌ தந்தை தான்‌ அந்த ஏற்பாடுகளெல்லாம்‌ செய்துவிட்டுப்‌ போயிருக்க 
வேண்டும்‌ என்று ஊகித்து மாமல்லர்‌ அளவற்ற இறும்பூது அடைந்தார்‌. பரஞ்சோதியிடமும்‌ 
சொல்லிச்‌ சொல்லி மகிழ்ந்தார்‌. அதற்குப்‌ பரஞ்சோதி, "ஆஹா! இதை ஒரு பிரமாதமாகச்‌ 
சொல்லப்‌ போகிறீர்களே? சமுத்திரத்தின்‌ ஆழத்தையாவது கண்டுபிடிக்கலாம்‌; சத்துருமல்லரான 
மகேந்திரரின்‌ முன்‌ ஜாக்கிரதைக்கு ஆழம்‌ கண்டுபிடிக்க முடியாது. இதையெல்லாம்‌ எட்டு மாத 
காலம்‌ அவருடன்‌ கூட இருந்து நேரிலேயே பார்த்தேன்‌. அதனாலேதான்‌, சக்கரவர்த்தி எது 
சொன்னாலும்‌ அதற்கு மாறாக என்‌ மனத்தில்‌ நினைப்பது கூட இல்லை" என்றார்‌. 


வடபெண்ணை ஆற்றங்கரையில்‌ பல்லவ சைனியத்தோடு எட்டு மாதம்‌ தங்கி, வாதாபி 
சைனியத்தை மேலே வரவொட்டாமல்‌ தடுப்பதற்குச்‌ சக்கரவர்த்தி கையாண்ட அதிசயமான 
யுக்திகளையும்‌ தந்திரங்களையும்‌ பற்றி பரஞ்சோதி பிரஸ்தாபித்தார்‌. இது மாமல்லருக்கு 
அவ்வளவு உற்சாகம்‌ அளிக்கவில்லை. "தளபதி! நீங்கள்‌ என்னதான்‌ சொல்லுங்கள்‌, எதிராளியை 
நிறுத்திவைப்பது, ஏமாற்றுவது, பின்வாங்கித்‌ தப்பித்துக்கொண்டு வருவது இதிலெல்லாம்‌ 
ஒருவிதப்‌ பெருமையும்‌ இருப்பதாக எனக்குத்‌ தெரியவில்லையே!" என்றார்‌ மாமல்லர்‌. அப்போது 
பரஞ்சோதி, "யுத்தத்தில்‌ பின்வாங்க வேண்டிய சமயமும்‌ உண்டு; எதிர்த்துத்‌ தாக்க வேண்டிய 


123 


சமயமும்‌ உண்டு. ஒன்று கவனித்தீர்களா? துர்விநீதனைத்‌ துரத்திக்கொண்டு தென்பெண்ணைக்கு 
அப்பால்‌ தாங்கள்‌ போகவேண்டாமென்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார்‌. அதற்காகத்‌ 
தாங்கள்‌ வருத்தப்பட்டீர்கள்‌...ஆனால்‌ துர்விநீதன்‌ தப்பித்துக்கொண்டு விட்டானா? இல்லையே? 
சக்கரவர்த்தி அதற்கும்‌ ஏற்பாடு செய்திருந்தார்‌ அல்லவா? தென்பெண்ணைக்கு அக்கரையில்‌ 
திருக்கோவலூர்‌ கோட்டத்‌ தலைவன்‌ ஆனந்தன்‌ மழவராயனை ஆயத்தமாயிருக்கும்படி 
செய்திருந்தார்‌ அல்லவா? துர்விநீதன்‌ சமணப்‌ பள்ளியில்‌ ஒளிந்து கொள்ள முயன்றும்‌ 
தப்பமுடியவில்லையே? இப்போது அவன்‌ மழவராயன்‌ கோட்டையில்‌ 
சிறைப்பட்டிருக்கிறானல்லவா? பிரபு! பிரம்மாண்ட சைனியங்களை வைத்துக்‌ கொண்டு 
யுத்தத்தில்‌ ஜயித்தவர்கள்‌ எத்தனையோ பேர்‌ உண்டு. ஆனால்‌, நமது சக்கரவர்த்தியைப்‌ போல்‌ 
சொற்ப சைனியத்தை வைத்துக்கொண்டு மகத்தான எதிரிகளின்‌ மேல்‌ ஜயம்‌ அடைந்தவர்கள்‌ 
யாரும்‌ இல்லை!" என்றார்‌. "ஆமாம்‌, அதில்‌ என்ன சந்தேகம்‌? பல்லவ வீரன்‌ ஒவ்வொருவனும்‌ 
சளுக்க வீரன்‌ பத்துப்‌ பேருக்கு இணையானவன்‌ அல்லவா? புள்ளலூரிலேதான்‌ பார்த்தோமே?" 
என்றார்‌ மாமல்லர்‌. மகேந்திர சக்கரவர்த்தி சுத்த வீரத்தைக்‌ கைக்கொள்ளாமல்‌ 
இராஜதந்திரத்தைக்‌ கையாண்டு ஜயிக்கிறார்‌ என்ற எண்ணம்‌ குமார சக்கரவர்த்திக்கு 
வேம்பாயிருந்தது. அதை அவரால்‌ ஒப்புக்‌ கொள்ளவோ, பாராட்டவோ முடியவில்லை. 


பாதி இரவும்‌ ஒரு பகலும்‌ அந்த அபூர்வ சிநேகிதர்கள்‌ இடைவிடாமல்‌ பிரயாணம்‌ செய்து 
சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ சமயத்தில்‌ காஞ்சி மாநகரின்‌ தெற்கு வாசலை அணுகினார்கள்‌. அதே 
தெற்கு வாசலை, ஒன்பது மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள்‌ அஸ்தமன நேரத்தில்‌ நாகநந்தி 
பிக்ஷுவுடன்‌ கூடத்‌ தான்‌ அணுகியது பரஞ்சோதிக்கு நினைவு வந்தது. அன்று கோட்டைக்‌ 
கதவின்‌ உள்‌ துவாரத்தின்‌ வழியாக நகருக்குள்‌ பரஞ்சோதி பிரவேசித்தார்‌. இன்றைக்கு 
அவ்விதம்‌ பிரவேசிக்க வேண்டி இருக்கவில்லை. மாமல்லரும்‌ பரஞ்சோதியும்‌ துணையாக வந்த 
வீரர்களுடன்‌, கோட்டை வாசலை நெருங்கியதும்‌, கோட்டை வாசலின்‌ மேல்‌ மச்சு மண்டபத்தில்‌ 
ஜயபேரிகைகள்‌ முழங்கின; வெற்றிச்‌ சங்குகள்‌ ஒலித்தன; கொம்புகள்‌ கோவித்தன. 
கோட்டைக்கு உட்புறத்திலிருந்து ஒரே கோலாகலச்‌ சத்தம்‌ எழுந்தது. 


கோட்டைக்‌ கதவுகள்‌ 'படார்‌' என்று திறந்தன. உள்ளே பார்த்தால்‌, நகரம்‌ 
கண்கொள்ளாக்‌ காட்சி அளித்தது. விசாலமான வீதிகளின்‌ நடுவில்‌ கண்ணுக்கெட்டிய தூரம்‌ 
பல்லவ வீரர்கள்‌ அணிவகுத்து நின்றார்கள்‌. வீதியின்‌ இரு புறங்களிலும்‌ நகரமாந்தர்கள்‌ நெருங்கி 
நின்றார்கள்‌. இருபுறத்து வீடுகளின்‌ உப்பரிகை மாடங்களில்‌ திவ்யாலங்கார பூஷவிதைகளான 
இளம்‌ பெண்கள்‌ நின்றார்கள்‌. அவர்கள்‌ பக்கத்தில்‌ மல்லிகை முல்லை கொன்றை முதலிய 
மலர்கள்‌ கும்பல்‌ கும்பலாகக்‌ கிடந்தன. இரண்டு கை நிறையப்‌ புஷ்பங்களை எடுத்து அவர்கள்‌ 
சித்தமாய்‌ வைத்துக்கொண்டிருந்தார்கள்‌. எதற்காகவென்று சொல்ல வேண்டுமா? வெற்றி 
வீரராகத்‌ திரும்பி வரும்‌ குமார சக்கரவர்த்தியின்‌ மீது மலர்‌ மாரி பொழிவதற்காகத்தான்‌. 


காஞ்சி நகரம்‌ அன்று அப்படிக்‌ கோலாகலமாய்‌ இருந்ததற்குக்‌ காரணங்கள்‌ இரண்டு 
இருந்தன. முதலாவது, வடக்குப்‌ போர்க்களத்திலிருந்து பல்லவ சைனியம்‌ சேனாதிபதி 
கலிப்பகையின்‌ தலைமையில்‌ காஞ்சிக்குத்‌ திரும்பி வந்து சேர்ந்திருந்தது. சென்ற சில நாளாக 
ஜனங்கள்‌ நகரைவிட்டு போய்க்‌ கொண்டிருந்தபடியால்‌ பாழடைந்ததுபோல்‌ இருந்த நகரம்‌ ஓர்‌ 
இலட்சம்‌ போர்‌ வீரர்களின்‌ வரவினால்‌ கலகலப்பை அடைந்திருந்தது. அத்தோடூ புள்ளலூர்ச்‌ 
சண்டையில்‌ மாமல்லரின்‌ மகத்தான வெற்றியைப்‌ பற்றிய செய்தியானது அனைவருக்கும்‌ 
உற்சாகத்தை உண்டுபண்ணியிருந்தது. இத்தகைய உற்சாகத்துக்குக்‌ காரண புருஷரான குமார 
சக்கரவர்த்தி மாமல்லர்‌ அன்று நகருக்குத்‌ திரும்பி வருகிறார்‌, அவரை நேரிலேயே பார்க்கப்‌ 
போகிறோம்‌ என்று தெரிந்த பிறகு, மகா ஜனங்களின்‌ குதூகலத்தைக்‌ கேட்க வேண்டுமா? 


தூக்கி நிறுத்தியிருந்த பாலம்‌ அகழியின்மேல்‌ விடப்பட்டதும்‌ மாமல்லர்‌ அதன்‌ வழியாகக்‌ 
கோட்டைக்குள்‌ பிரவேசித்தார்‌. பரஞ்சோதியும்‌ மற்ற வீரர்களும்‌ அவரைப்‌ பின்‌ தொடர்ந்து 
சென்றார்கள்‌. திறந்த கோட்டைக்‌ கதவுகள்‌ மறுபடி சாத்திக்‌ கொண்டன. கோட்டை வாசலைத்‌ 
தாண்டி மாமல்லர்‌ நகர வீதியில்‌ பிரவேசித்ததும்‌, ஏக காலத்தில்‌ ஆயிரக்கணக்கான ரிஷபக்‌ 
கொடிகள்‌ தெருவெல்லாம்‌ உயர்ந்தன. வீதியில்‌ அணிவகுத்து நின்ற வீரர்கள்‌ அதுவரை 


124 


அக்கொடிகளைத்‌ தாழ்த்திப்‌ பிடித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. மாமல்லர்‌ உள்ளே பிரவேசித்ததும்‌ 
கொடிகள்‌ மளமளவென்று உயர்ந்து காற்றில்‌ சடசடவென்று அடித்துக்கொண்ட காட்சி ஏதோ 
ஓர்‌ இந்திரஜாலக்‌ காட்சி மாதிரி தோன்றியது. அதிலிருந்து குமார சக்கரவர்த்தி நகருக்குள்‌ 
பிரவேசித்துவிட்டார்‌ என்பதை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம்‌ நெருங்கி நின்ற ஜனத்‌ திரள்கள்‌ 
தெரிந்துகொண்டன. அவ்வளவு ஜனங்களும்‌ ஒருவரோடொருவர்‌ அந்தச்‌ செய்தியைக்‌ கூறி 
மகிழ்ந்துகொண்டபோது எழுந்த சத்தமானது ஏழு சமுத்திரங்களும்‌ ஒரேயடியாகப்‌ பொங்கி 
வந்தது போன்ற பேரொலியை ஒத்திருந்தது. 


மாமல்லரை வரவேற்பதற்காகக்‌ கோட்டை வாசலுக்கருகில்‌ அமைச்சர்‌ குழுவினர்‌, 
மந்திரி மண்டலத்தார்‌ இவர்களுடன்‌ சேனாதிபதி கலிப்பகையாரும்‌ காத்திருந்தார்‌. மாமல்லரும்‌ 
பரஞ்சோதியும்‌ குதிரைகள்‌ மீதிருந்து இறங்கினார்கள்‌. தங்க நிறமான கொன்றைப்‌ பூக்களை 
அழகாகத்‌ தொடுத்திருந்த பெரியதொரு மாலையை மாமல்லரின்‌ கழுத்தில்‌ முதல்‌ அமைச்சர்‌ 
சூட்ட, சேனாதிபதி கலிப்பகையார்‌, "வாழ்க! வாழ்க! புள்ளலூர்ப்‌ போர்க்களத்தில்‌ கங்கநாட்டு 
மன்னனைப்‌ புறங்கண்ட வீராதி வீர மாமல்லர்‌ வாழ்க! வாழ்க!" என்று கோவித்ததும்‌, "வாழ்க! 
வாழ்க!", "ஜய விஜய்‌ பவ!" என்ற கோஷங்கள்‌ ஆயிரம்‌ பதினாயிரம்‌ கண்டங்களிலிருந்தும்‌ ஏக 
காலத்தில்‌ எழுந்து வானளாவி முழங்கின. 


இந்த வரவேற்பு வைபவங்களினால்‌ எல்லாம்‌ மாமல்லருடைய முகத்தில்‌ நியாயமாகத்‌ 
தோன்றியிருக்கவேண்டிய மலர்ச்சி காணப்படவில்லை. அவருடைய உள்ளத்தில்‌ இன்னதென்று 
தெரியாத ஏதோ ஒரு குறை உறுத்திக்கொண்டிருந்தது. தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி 
முன்னதாக நகருக்கு வந்து இந்த வரவேற்பு வைபவத்தையெல்லாம்‌ ஏற்பாடு செய்திருக்கிறார்‌ 
போலும்‌! பல்லவ இராஜ்யத்தின்‌ மகத்தான எதிரியின்‌ படைகள்‌ காஞ்சியை நெருங்கி வந்து 
கொண்டிருக்கும்போது, இந்த வெற்றி முழக்கங்கள்‌ எல்லாம்‌ எதற்காக? 


அந்தக்‌ கணமே தந்தையைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற ஆவல்‌ மாமல்லரின்‌ உள்ளத்தில்‌ 
பொங்கிற்று. உடனே அவரும்‌ பரஞ்சோதியும்‌ தத்தம்‌ குதிரைகள்‌ மேல்‌ ஏறிக்கொண்டு 
அரண்மனையை நோக்கி விரைந்து செலுத்தினார்கள்‌. அரண்மனையை அடைந்து 
முன்வாசலையும்‌ நிலாமுற்றத்தையும்‌ தாண்டி உள்ளே சென்றதும்‌, அந்தப்புரத்து வாசலில்‌ புவன 
மகாதேவியார்‌ சேடியார்‌ புடைசூழக்‌ காத்திருப்பதைக்‌ கண்டார்‌. போர்க்களத்திலிருந்து வெற்றி 
மாலை சூடித்‌ திரும்பி வந்த வீரப்‌ புதல்வனுக்கு அன்னை ஆரத்தியெடுத்து, திருஷ்டி கழித்த பிறகு 
"குழந்தாய்‌! உன்‌ வீரச்‌ செயல்களைப்பற்றிக்‌ கேட்டு என்‌ தோள்கள்‌ பூரித்திருக்கின்றன. நகர 
மாந்தர்‌ எல்லாம்‌ சொல்ல முடியாத ஆனந்தத்தில்‌ மூழ்கியிருக்கிறார்கள்‌. ஆனால்‌, உன்‌ முகம்‌ ஏன்‌ 
வாடிச்‌ சிணுங்கியிருக்கிறது? நெடுந்தூரம்‌ பிரயாணம்‌ செய்த அலுப்பினாலோ?" என்று 
சக்கரவர்த்தினி கேட்டாள்‌. 


"ஆம்‌, அம்மா! அதுவும்‌ ஒரு காரணந்தான்‌; ஆனால்‌, அது மட்டும்‌ அல்ல. இந்த வரவேற்பு 
வைபவம்‌ ஒன்றும்‌ எனக்குப்‌ பிடிக்கவில்லை. புள்ளலூர்ச்‌ சண்டையில்‌ அடைந்த வெற்றி ஒரு 
பெரிய வெற்றியா? வாதாபி சைனியம்‌ ஒரு பெரிய சமுத்திரம்‌ என்றால்‌, கங்கர்‌ சைனியம்‌ ஒரு சிறு 
குட்டைக்குச்‌ சமானம்‌. அந்தச்‌ சிறு படையை முறியடித்ததற்கும்‌ நானே முழுக்காரணம்‌ அல்ல. 
புள்ளலூர்ச்‌ சண்டையில்‌ நமது வெற்றிக்குக்‌ காரணமானவர்‌ உண்மையில்‌ என்‌ தந்தைதான்‌! அது 
போகட்டும்‌, அம்மா! சக்கரவர்த்தி எங்கே?" என்று மாமல்லர்‌ கேட்டார்‌. அப்போது புவனமகா 
தேவியின்‌ முகத்தில்‌ ஆச்சரியக்‌ குறி தென்பட்டது. "இது என்ன குழந்தாய்‌? அந்தக்‌ கேள்வியை 
உன்னிடத்தில்‌ கேட்க வேண்டும்‌ என்றல்லவா நினைத்தேன்‌? என்னை நீ கேட்கிறாயே? அப்பா 
எங்கே? நீ பார்க்கவில்லையா? உன்னோடு அவர்‌ வரவில்லையா?" என்றாள்‌ புவனமாதேவி. 


அப்போதுதான்‌ மகேந்திர சக்கரவர்த்தி காஞ்சிக்கு இன்னும்‌ வந்து 
சேரவில்லையென்பது மாமல்லருக்குத்‌ தெரிய வந்தது. தமக்கு முன்னாலேயே புறப்பட்டவர்‌ ஏன்‌ 
இன்னும்‌ வந்து சேரவில்லை? வழியில்‌ ஏதேனும்‌ அபாயம்‌ நேர்ந்திருக்குமோ? வாதாபிப்‌ படைகள்‌ 
கோட்டையைச்‌ சூழ்வதற்குள்‌ சக்கரவர்த்தி வந்து சேராவிட்டால்‌ என்ன செய்வது? இராஜ்யப்‌ 
பொறுப்பும்‌ யுத்தம்‌ நடத்தும்‌ பொறுப்பும்‌ தம்மையல்லவா சாரும்‌? இத்தகைய பல எண்ணங்கள்‌ 


122 


மாமல்லரின்‌ உள்ளத்தில்‌ பொங்கி எழுந்தன. புவனமாதேவி கூறிய செய்தியானது மாமல்லருக்கு 
எவ்வளவு வியப்பை அளித்ததோ, அவ்வளவு பரஞ்சோதிக்கு அளித்ததாகத்‌ தெரியவில்லை. அவர்‌ 
இதை எதிர்பார்த்ததாகவே தோன்றியது. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


ஐம்பதாம்‌ அத்தியாயம்‌ 
மந்திராலோசனை 


அன்றிரவு ஒன்றரை ஜாமம்‌ ஆனபோது, மந்திராலோசனை சபை கூடியிருப்பதாகவும்‌, 
குமார சக்கரவர்த்தியின்‌ வரவை அனைவரும்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருப்பதாகவும்‌ செய்தி 
வந்தது. மாமல்லரும்‌ அன்னையிடம்‌ விடைபெற்றுப்‌ புறப்பட்டார்‌. புள்ளலூரிலிருந்து சக்கரவர்த்தி 
செய்தி அனுப்பியதன்‌ காரணமாகத்தான்‌ இன்றிரவும்‌ இந்த மந்திராலோசனை சபை கூடியது. 
(பல்லவ சாம்ராஜ்யத்தில்‌ மந்திரி மண்டலம்‌ என்றும்‌ அமைச்சர்‌ குழு என்றும்‌ இரண்டு சபைகள்‌ 
சக்கரவர்த்திக்கு இராஜ்ய நிர்வாகக்‌ காரியங்களில்‌ துணை செய்தன. மந்திரிகள்‌ ஆலோசனை 
சொல்வதற்கு உரியவர்கள்‌. அமைச்சர்‌ அல்லது அமாத்தியர்‌ காரிய நிர்வாகத்‌ தலைவர்கள்‌ 
சாம்ராஜ்யம்‌ பற்பல கோட்டங்களாகப்‌ பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கோட்டத்திற்கும்‌ ஒரு 
தலைவன்‌ உண்டு. நெருக்கடியான சமயங்களில்‌ கோட்டத்தலைவர்களும்‌ மந்திராலோசனைக்கு 
அழைக்கப்படூவார்கள்‌.) மந்திரிகளும்‌, அமைச்சர்களும்‌, கோட்டத்தலைவர்களும்‌ 
மந்திராலோசனைக்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தார்கள்‌. 


தளபதி பரஞ்சோதி பின்தொடர, மாமல்லர்‌ மண்டபத்திற்குள்‌ பிரவேசித்ததும்‌ அங்கே 
கூடியிருந்தவர்‌ எல்லோரும்‌ எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள்‌! பிறகு பீடங்களில்‌ 
அமர்ந்தார்கள்‌. சக்கரவர்த்தியின்‌ சிம்மாசனம்‌ வெறுமையாயிருந்தது. அதனருகில்‌ போட்டிருந்த 
மற்றொரு சிம்மாசனத்தில்‌ மாமல்லர்‌ அமர்ந்தார்‌. அவருக்குப்‌ பின்னால்‌ பரஞ்சோதி நின்று 
கொண்டிருந்தார்‌. அவருக்கு ஏனோ உட்கார மனம்‌ வரவேயில்லை. ஏதோ எதிர்பாராத 
சம்பவங்கள்‌ நடக்கப்‌ போவதாக அவருடைய உள்ளுணர்ச்சி சொல்லிக்‌ கொண்டிருந்தது. 
இதனால்‌ ஏற்பட்ட பரபரப்பு அவருடைய முகத்தில்‌ பிரதிபலித்தது. 


முதன்‌ மந்திரி சாரங்கதேவ பட்டர்‌ சபையை ஆரம்பித்து வைத்தார்‌. அவர்‌ சபையைப்‌ 
பார்த்துக்‌ கூறியதாவது; "இன்றைக்கு இந்த நேரத்தில்‌ மந்திராலோசனை சபை 
கூட்டும்படியாகச்‌ சக்கரவர்த்தி ஆக்ஞை இட்டதன்‌ பேரில்‌ இங்கே கூடியிருக்கிறோம்‌. ஆனால்‌, 
சக்கரவர்த்தி இன்னும்‌ வந்து சேரவில்லை. விசித்திர சித்தரான நம்‌ சக்கரவர்த்தி வேறு முக்கிய 
அலுவல்களில்‌ ஈடூபட்டிருப்பதனால்‌ இன்னும்‌ வந்து சேரவில்லையா? அல்லது எதிர்பாராத 
இடையூறுகளினால்‌ தடுத்து நிறுத்தப்பட்டாரா என்பதும்‌ தெரியவில்லை. இந்த நிலைமையில்‌ 
மந்திராலோசனையைத்‌ தள்ளிப்‌ போடுவதா அல்லது குமார பல்லவரின்‌ தலைமையில்‌ சபையை 
நடத்துவதா என்று முதலில்‌ தீர்மானிக்க வேண்டும்‌. சக்கரவர்த்தி ஒன்பது மாதத்துக்கு முன்பு 
வடக்குப்‌ போர்க்களத்துக்குச்‌ சென்றபோது மாமல்லருக்குச்‌ சர்வ இராஜ்ய அதிகாரங்களையும்‌ 
கொடுத்துவிட்டுச்‌ சென்றார்‌. எனவே, மாமல்லரின்‌ தலைமையில்‌ மந்திராலோசனை நடத்தலாம்‌ 
என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. உங்கள்‌ எல்லோருடைய அபிப்பிராயமும்‌ அவ்விதமே இருக்கும்‌ 
என்று கருதுகிறேன்‌." முதன்‌ மந்திரியின்‌ மேற்படி பிரேரணையை, "ஆம்‌, ஆம்‌" என்று கூறி 
சபையோர்‌ அனைவரும்‌ ஆமோதித்தார்கள்‌. 


பின்னர்‌, முதல்‌ அமைச்சர்‌ ரணதீர பல்லவராயர்‌ சொன்னதாவது; "இந்தச்‌ சபையைத்‌ 
தள்ளிப்போட்டு, சக்கரவர்த்தி வருகிற வரையில்‌ காத்திருப்பதற்கு முடியாத நிலைமையில்‌ நாம்‌ 
இருக்கிறோம்‌. வாதாபியின்‌ முன்னணிப்‌ படைகள்‌ கோட்டைக்கு இரண்டு காத தூரத்தில்‌ வந்து 
விட்டன. இந்த நிலைமையில்‌ நாம்‌ செய்யவேண்டியது என்னவென்பது பற்றிக்‌ குமார 
சக்கரவர்த்தியின்‌ அபிப்பிராயத்தையும்‌, ஆக்ஞையையும்‌ அறிய விரும்புகிறோம்‌. வடக்குப்‌ 
போர்க்களத்திலிருந்து நம்‌ வீர பல்லவ சைனியத்தைச்‌ சேதமடையாமல்‌ கோட்டைக்குள்ளே 


126 


கொண்டு வந்து சேர்த்த சேனாதிபதி கலிப்பகையாரும்‌ நமது கடமையைப்‌ பற்றி தமது 
அபிப்பிராயத்தைத்‌ தெரியப்படுத்துவாரென்று எதிர்பார்க்கிறோம்‌." 


செஞ்சிக்கோட்டைத்‌ தலைவன்‌ சடையப்பசிங்கன்‌ சொன்னான்‌; "சக்கரவர்த்தியைப்‌ 
பற்றிய செய்தியை முதலில்‌ தெரிந்துகொள்ள விரும்புகிறோம்‌. வடக்குப்‌ போர்க்களத்தில்‌ தமது 
சேனாதிபதியுடன்‌ பல்லவேந்திரர்‌ இருப்பதாகவே இத்தனை காலமும்‌ 
எண்ணிக்கொண்டிருந்தோம்‌. சைனியத்தை விட்டுப்‌ பிரிந்து சக்கரவர்த்தி எங்கே போனார்‌ 
என்பதைச்‌ சேனாதிபதி தெரிவிக்கக்‌ கூடுமா?" சேனாதிபதி கலிப்பகையார்‌ கூறினார்‌; "பத்து 
தினங்களுக்கு முன்னால்‌ சக்கரவர்த்தி இரண்டாயிரம்‌ வீரர்களுடன்‌ வடக்குப்‌ 
போர்க்களத்திலிருந்து புறப்பட்டார்‌. காஞ்சிக்‌ கோட்டைக்குச்‌ சைனியங்களுடன்‌ வந்து 
சேரும்படி எனக்குக்‌ கட்டளையிட்டு விட்டுச்‌ சென்றார்‌. அப்புறம்‌ எனக்குத்‌ தகவல்‌ ஒன்றும்‌ 
தெரியாது. புள்ளலூர்ப்‌ போர்க்களத்துக்குச்‌ செல்வதாக நான்‌ ஊகித்தேன்‌. சக்கரவர்த்தி 
அழைத்துச்‌ சென்ற வீரர்களில்‌ திரும்பி வந்திருப்பவர்கள்‌ அவ்விதமே சொல்கிறார்கள்‌. 


"புள்ளலூர்ப்‌ போர்க்களம்‌" என்றதும்‌ அங்கிருந்தோர்‌ அனைவருடைய கண்களும்‌ 
மாமல்லரை நோக்கின. சபையின்‌ நோக்கத்தை அறிந்து கொண்டு மாமல்லர்‌ பேசினார்‌. 
"சேனாதிபதி ஊகித்தது உண்மை; தந்தை புள்ளலூர்ப்‌ போர்க்களத்துக்குத்தான்‌ வந்தார்‌. 
ஆனால்‌, இன்னும்‌ இங்கு வந்து சேரவில்லையென்பது எனக்கு வியப்பாகவே இருக்கிறது. 
உங்களையெல்லாம்‌ கோட்டை வாசலில்‌ சந்தித்தபோது, என்‌ தந்தை அரண்மனையில்‌ என்னை 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்‌ என்று எண்ணினேன்‌. அரண்மனைக்கு வந்ததும்‌ பெரும்‌ 
ஏமாற்றமடைந்தேன்‌. என்‌ அருமைத்‌ தோழர்‌ பரஞ்சோதிக்குச்‌ சக்கரவர்த்தி அனுப்பியிருந்த 
ஓலையிலிருந்து அவ்விதம்‌ நாங்கள்‌ நினைக்க நேர்ந்தது. தளபதி! எல்லா விவரங்களையும்‌ 
இவர்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌!" 


அவ்விதமே தளபதி பரஞ்சோதி புள்ளலூர்ப்‌ போரின்‌ விவரம்‌, துர்விநீதன்‌ தோற்று 
ஓடியது, அவனைத்‌ துரத்திக்‌ கொண்டு தாங்கள்‌ சென்றது, சக்கரவர்த்தியும்‌ வேறு மார்க்கமாகத்‌ 
தெற்கு நோக்கி வந்தது, மாமல்லர்‌ வெள்ளத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு மண்டபப்பட்டுக்‌ 
கிராமத்தில்‌ ஒதுங்கியது, தாம்‌ அவரைத்‌ தேடியது, துர்விநீதனைச்‌ சக்கரவர்த்தி சிறைப்படுத்தி 
விட்டு தமக்கு ஓலை அனுப்பினது ஆகிய விவரங்களைச்‌ சபையோருக்கு எடுத்துக்‌ கூறினார்‌. 
ஆயனர்‌ சிவகாமி விஷயத்தை மட்டும்‌ அவர்‌ பிரஸ்தாபிக்கவில்லை. அதன்‌ மேல்‌ முதன்‌ மந்திரி 
சாரங்கதேவபட்டர்‌ கூறியதாவது; "சக்கரவர்த்தி இல்லாத சமயத்தில்‌ நம்முடைய பொறுப்பு 
பன்மடங்கு அதிகமாயிருக்கிறது. தென்‌ தமிழ்நாடு இது வரையில்‌ கண்டிராத பெரிய பகைவர்‌ 
படை நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையில்‌ நாம்‌ செய்ய 
வேண்டியதைப்‌ பற்றிக்‌ குமார சக்கரவர்த்தியின்‌ அபிப்பிராயத்தைத்‌ தெரிந்துகொள்ள 
விரும்புகிறோம்‌. கோட்டத்‌ தலைவர்களும்‌ மாமல்லரின்‌ ஆக்ஞையை எதிர்பார்க்கிறார்கள்‌. 
காஞ்சிக்‌ கோட்டை முற்றுகைக்கு உட்படூவதற்குள்‌ அவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ கோட்டத்துக்குத்‌ 
திரும்பிப்‌ போய்விட வேண்டுமல்லவா?" 


இதையெல்லாம்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த மாமல்லர்‌ உடனே மறுமொழி எதுவும்‌ 
சொல்லவில்லை. ஏதோ தீவிரமான சிந்தனையில்‌ ஆழ்ந்தவராகக்‌ காணப்பட்டார்‌. அதைக்‌ 
கவனித்த முதல்‌ அமைச்சர்‌ ரணதீர பல்லவராயர்‌, "முதலில்‌ வடக்குப்‌ போர்க்களத்திலிருந்து 
திரும்பி வந்திருக்கும்‌ சேனாதிபதி கலிப்பகையார்‌ தமது அபிப்பிராயத்தைச்‌ சொல்லுவது நல்லது 
. சக்கரவர்த்தி இந்தச்‌ சபை கூட்டச்‌ சொன்ன தன்‌ நோக்கம்‌ என்ன என்பது அவருக்குத்‌ 
தெரிந்திருக்கக்கூடும்‌!'"' என்றார்‌. 


சேனாதிபதி கலிப்பகையார்‌ தம்‌ ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று சொல்லத்‌ 
தொடங்கினார்‌: "சக்கரவர்த்தி இந்த மந்திராலோசனை சபையைக்‌ கூட்டியதன்‌ காரணம்‌, 
காஞ்சி முற்றுகை சம்பந்தமானதுதான்‌. முற்றுகை ஒருவேளை ஓராண்டு காலம்‌ நீடித்தாலும்‌ 
நீடிக்கலாம்‌ என்று சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிறார்‌. இந்த ஒரு வருஷமும்‌ கோட்டைக்குள்ளே 
இருப்பவர்களுக்கும்‌ வெளியில்‌ இருப்பவர்களுக்கும்‌ சம்பந்தம்‌ எதுவும்‌ இராது. ஓலைப்‌ 


127 


போக்குவரவுக்கும்‌ இடமிராது. காஞ்சிக்‌ கோட்டை முற்றுகைக்கு உட்பட்டிருக்கும்‌ காலத்தில்‌ 
நமது கோட்டத்‌ தலைவர்கள்‌ செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர்களுக்குச்‌ சக்கரவர்த்தி 
சொல்ல விரும்பினார்‌. அவர்‌ சொல்ல விரும்பியது என்ன என்பதை நான்‌ அறியேன்‌." 


"சேனாதிபதியை ஒன்று கேட்க விரும்புகிறேன்‌. வாதாபிப்‌ படைகள்‌ கோட்டை 
வாசலுக்கு எப்போது வந்து சேரும்‌ என்று நினைகிறீர்கள்‌?" என்று கோட்டத்‌ தலைவரில்‌ ஒருவர்‌ 
கேட்டார்‌. "நாளைச்‌ சூரியோதயத்துக்கு வந்து சேரலாம்‌. அஸ்தமனத்துக்குள்‌ கோட்டையை 
நாலாபுறமும்‌ சூழ்ந்து கொள்ளக்‌ கூடும்‌." "அப்படியானால்‌, கோட்டைக்கு வெளியே 
போகிறவர்கள்‌ நாளைச்‌ சூரியோதயத்துக்குள்‌ போய்விட வேண்டுமல்லவா?" "சக்கரவர்த்தி 
இன்று இரவுக்குள்ளே வந்து சேராவிட்டால்‌, கோட்டத்‌ தலைவர்கள்‌ அவர்களுடைய 
ஊர்களுக்குத்‌ திரும்பிச்‌ சென்று விடுவதுதான்‌ நல்லது. சக்கரவர்த்தியின்‌ ஆக்ஞை அவர்களைத்‌ 
தேடிக்கொண்டு வந்து சேரும்‌ என்று எதிர்பார்க்கலாம்‌." சற்று நேரம்‌ மெளனம்‌ 
குடிகொண்டிருந்தது. எல்லாரும்‌ மாமல்லருடைய முகத்தை உற்று நோக்கிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. "குமார சக்கரவர்த்தியின்‌ ஆக்ஞையை எல்லாரும்‌ எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌" என்று முதல்‌ மந்திரி கூறினார்‌. 


மாமல்லர்‌ தமது ஆசனத்திலிருந்து கம்பீரமாக எழுந்தார்‌. சபையோர்‌ அனைவரையும்‌ 
ஒரு தடவை பார்த்தார்‌. பிறகு கூறினார்‌; "பத்து மாதங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தி காஞ்சியை 
விட்டுப்‌ புறப்பட்டபோது, தாம்‌ திரும்பி வரும்வரை தம்முடைய ஸ்தானத்தில்‌ சகல 
இராஜ்யாதிகாரங்களையும்‌ வகிக்கும்படி எனக்குக்‌ கட்டளையிட்டார்‌. அது உங்களுக்கெல்லாம்‌ 
நினைவிருக்கிறதல்லவா?" "நினைவிருக்கிறது!" என்று சிலர்‌ சொன்னார்கள்‌; இன்னும்‌ சிலர்‌ 
ஆமோதிப்பதற்கு அறிகுறியாகத்‌ தலையை அசைத்தார்கள்‌. 


ஏதோ விபரீதமான யோசனை வரப்போகிறதென்று எண்ணியவர்களைப்போல்‌ 
மற்றவர்கள்‌ மெளனமாயிருந்தார்கள்‌. "சக்கரவர்த்தி இன்னும்‌ திரும்பி வரவில்லை; ஆகவே, அவர்‌ 
எனக்கு அளித்த இராஜ்யாதிகாரத்தை இன்னும்‌ நான்‌ வகிக்கலாமல்லவா? அது 
உங்களுக்கெல்லாம்‌ சம்மதந்தானே?" "சம்மதம்‌! சம்மதம்‌" என்பதாகச்‌ சபையில்‌ பல குரல்கள்‌ 
ஏக காலத்தில்‌ கோவித்தன. முதன்‌ மந்திரி எழுந்து, நின்று, "பல்லவ குமாரா! சக்கரவர்த்தி 
எங்களை ஆலோசனை கேட்கும்போது நாங்கள்‌ எங்கள்‌ கருத்தைச்‌ சொல்வோம்‌. அதுபோலவே 
தாங்கள்‌ கேட்டாலும்‌ எங்கள்‌ அபிப்பிராயத்தைச்‌ சொல்கிறோம்‌. தீர ஆலோசித்தபின்‌ தாங்கள்‌ 
எப்படிக்‌ கட்டளையிடுகிறீர்களோ, அப்படியே நடத்திவைப்போம்‌. யோசனை சொல்வதற்குத்‌ 
தான்‌ எங்களுக்கு உரிமை; ஆக்ஞையிடும்‌ உரிமை தங்களது" என்றார்‌. 


"சந்தோஷம்‌, நீங்கள்‌ சொல்லவேண்டிய யோசனையெல்லாம்‌ சொல்லுங்கள்‌; கேட்டுக்‌ 
கொள்கிறேன்‌. ஆனால்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்பதைப்பற்றி நான்‌ முன்னமே முடிவு செய்து 
விட்டேன்‌. மந்திரிகளே! அமைச்சர்களே! கோட்டத்‌ தலைவர்களே! அனைவரும்‌ கேளுங்கள்‌. 
படையெடுத்து வந்த பகைவர்களுக்குப்‌ பயந்து கோட்டைக்குள்‌ ஒளிந்து கொள்வது என்பது 
பல்லவ குலத்துக்கு என்றும்‌ அழியாத அவமானத்தை உண்டுபண்ணக்‌ கூடியது. தொண்டைமான்‌ 
இளந்திரையன்‌ வழி வந்த வீர பல்லவ வம்சத்துக்கு இந்த மகத்தான களங்கம்‌ என்னுடைய 
காலத்தில்‌ ஏற்படுவதை நான்‌ ஒருநாளும்‌ சகிக்க முடியாது. இந்தக்‌ கோட்டைக்குள்‌ இன்று 
சுமார்‌ ஒரு லட்சம்‌ பல்லவ வீரர்கள்‌ போருக்குத்‌ துடிதுடித்துக்கொண்டு காத்திருக்கிறார்கள்‌. 
அவர்களை அழைத்துக்‌ கொண்டு நாளைக்கே வெளியேறி நமது கோட்டை வாசலில்‌ வாதாபி 
சைனியத்தைத்‌ தாக்குவது என்று முடிவு செய்துவிட்டேன்‌. அதற்கு உங்களுடைய சம்மதத்தை 
எதிர்பார்க்கிறேன்‌. தளபதி பரஞ்சோதி என்னுடன்‌ போர்க்களத்துக்கு வருவார்‌. 
பரஞ்சோதிக்குப்‌ பதிலாகச்‌ சேனாதிபதி கலிப்பகையாரைக்‌ கோட்டை காவலுக்கு 
நியமிக்கிறேன்‌. இதற்கு உங்களுடைய சம்மதம்‌ தெரிந்துகொண்ட பிறகு, வெளியூர்க்‌ கோட்டத்‌ 
தலைவர்களுக்கு நான்‌ சொல்ல வேண்டியதைச்‌ சொல்கிறேன்‌." மாமல்லர்‌ பேச்சை 
நிறுத்தியபோது இடி இடித்து ஓய்ந்தது போலிருந்தது. மந்திரிகளும்‌ அமைச்சர்களும்‌ ஒருவரது 
முகத்தை ஒருவர்‌ பார்த்தார்கள்‌; யாருக்கும்‌ பேச நா எழவில்லை. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ 
திரும்ப 


128 


ஐம்பத்தோராம்‌ அத்தியாயம்‌ 
சக்கரவர்த்தி தூதன்‌ 


குமார சக்கரவர்த்தி சபையில்‌ கூடியிருந்தவர்களை ஒரு தடவை கண்ணோட்டமாகப்‌ 
பார்த்துவிட்டு, "உங்கள்‌ அபிப்பிராயம்‌ என்ன? எல்லோருக்கும்‌ சம்மதம்தானே?" என்று 
கேட்டார்‌. சபையில்‌ எல்லாருடைய முகத்திலும்‌ திகைப்பின்‌ அறிகுறி காணப்பட்டது. சற்று நேரம்‌ 
நிசப்தம்‌ குடிகொண்டிருந்தது. உண்மையென்னவென்றால்‌, அங்கே கூடியிருந்தவர்கள்‌ யாவரும்‌ 
யுத்தம்‌ சம்பந்தமாக அபிப்பிராயம்‌ கூறுவதற்காக வரவில்லை. மகேந்திர சக்கரவர்த்தியின்‌ 
விருப்பத்தையும்‌ ஆக்ஞையையும்‌ தெரிந்துகொள்வதற்காகவே அவர்கள்‌ வந்திருந்தார்கள்‌. 
ஒன்பது மாதத்துக்கு முன்னால்‌ சக்கரவர்த்தி வடக்குப்‌ போர்க்களம்‌ சென்றபோது அவர்கள்‌ 
மேற்படி கொள்கையே அனுஷ்டித்துச்‌ சக்கரவர்த்திக்குச்‌ சர்வாதிகாரம்‌ அளித்தார்கள்‌. 
இப்போதும்‌ அதே உறுதியுடன்தான்‌ சபையில்‌ கூடியிருந்தார்கள்‌. விஷயம்‌ இப்படியிருக்க, 
மாமல்லர்‌ திடீரென்று எதிர்பாராதவிதமாக ஒரு பெரிய அபாயகரமான காரியத்தைச்‌ செய்யப்‌ 
போவதாகச்‌ சொல்லி, அதைப்பற்றி அபிப்பிராயமும்‌ கேட்கவே, எல்லாரும்‌ மனக்‌ குழப்பத்தில்‌ 
ஆழ்ந்து, இன்னது செய்வதென்று தெரியாமல்‌ சும்மா இருக்கும்படி நேர்ந்தது. 


மாமல்லர்‌ எல்லாருடைய முகங்களையும்‌ ஒரு தடவை கண்ணோட்டம்‌ செலுத்திப்‌ 
பார்த்துவிட்டு, "ஏன்‌ எல்லாரும்‌ மறுமொழி சொல்லாமலிருக்கிறீர்கள்‌? இது என்ன மெளனம்‌? 
உங்கள்‌ முன்னிலையில்‌ சொல்லத்தகாத வார்த்தைகள்‌ ஏதேனும்‌ சொல்லிவிட்டேனா? வீர 
பல்லவ குலத்துக்கு இழுக்குத்‌ தரும்‌ காரியம்‌ எதையேனும்‌ கூறினேனா?" என்று கம்பீரமாகக்‌ 
கேட்டார்‌. இன்னமும்‌ அச்சபையில்‌ மெளனம்தான்‌ குடிகொண்டிருந்தது. பெரியதொரு தர்ம 
சங்கடத்தில்‌ தாங்கள்‌ அகப்பட்டுக்‌ கொண்டிருப்பதாக ஒவ்வொருவரும்‌ உணர்ந்து வாய்‌ 
திறவாமல்‌ இருந்தார்கள்‌. "நல்லது, உங்களில்‌ ஒருவரும்‌ ஆட்சேபியாதபடியினால்‌, என்னுடைய 
யோசனையை ஒப்புக்கொள்கிறீர்கள்‌ என்று ஏற்படுகின்றது. சேனாதிபதி! அப்படித்தானே?" 
என்று மாமல்லர்‌ சேனாதிபதி கலிப்பகையாரைக்‌ குறிப்பாகப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. 


சேனாதிபதி கலிப்பகையார்‌ எழுந்து, "குமார சக்கரவர்த்தியின்‌ கட்டளை எதுவோ, 
அதன்படி நடக்க நான்‌ கடமைப்பட்டவன்‌. ஆனால்‌, அது யுத்தமானது என்று என்னால்‌ 
ஒப்புக்கொள்ள முடியவில்லை. மாமல்லர்‌ கூறுவது சக்கரவர்த்தியின்‌ அபிப்பிராயத்துக்கு 
மாறானது. எவ்வளவோ தீர்க்காலோசனையின்‌ பேரில்‌ பல்லவேந்திரர்‌ நமது சைனியத்தைக்‌ 
கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்‌. மகேந்திர சக்கரவர்த்தி கோழை அல்ல; 
போருக்குப்‌ பயந்தவர்‌ அல்ல. சக்கரவர்த்தியின்‌ அபிப்பிராயத்துக்கு மாறாக நாம்‌ எதுவும்‌ 
செய்வது உசிதமல்ல" என்றார்‌. 


குமார சக்கரவர்த்தியின்‌ முகத்தில்‌ ஆத்திரம்‌ கொதித்தது. "சேனாதிபதி! என்னுடைய 
வீரத்‌ தந்தையைக்‌ கோழை என்றோ பயந்தவர்‌ என்றோ நான்‌ சொன்னேனா? அதைக்‌ காட்டிலும்‌ 
என்‌ நாவை அறுத்துக்கொள்வேன்‌! என்‌ தந்தையின்‌ யுத்த தந்திரம்‌ வேறு; என்னுடைய யுத்த 
தந்திரம்‌ வேறு, அவர்‌ இல்லாதபோது என்னுடைய யுத்த தந்திரத்தை அனுசரிக்க எனக்குப்‌ 
பாத்தியதை உண்டு. சேனாபதி! பல்லவ சைனியம்‌ நாளைச்‌ சூரியோதயத்திற்குள்‌ யுத்த 
சந்நத்தமாகக்‌ கிளம்ப ஆயத்தம்‌ செய்யுங்கள்‌!" சேனாபதி கலிப்பகையார்‌, சற்றுத்‌ தணிந்த 
குரலில்‌, "பல்லவ குமாரரின்‌ தந்திரம்‌ யுத்த தந்திரம்‌ அல்ல; தற்கொலைத்‌ தந்திரம்‌! வாதாபி 
சைனியத்தில்‌ ஐந்து லட்சம்‌ போர்‌ வீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. பல்லவ வீரர்கள்‌ லட்சம்‌ பேருக்கு 
மேல்‌ இல்லை" என்றார்‌. 


மாமல்லர்‌ கண்களில்‌ தீப்பொறி பறக்க விழித்துக்‌ கூறினார்‌: "சேனாபதி! புள்ளலூர்ப்‌ 
போர்க்களத்தில்‌ பல்லவ வீரர்‌ எத்தனை பேர்‌, கங்கபாடி வீரர்‌ எத்தனை பேர்‌ என்பதை அறிவீரா? 


122 


ஐம்பதினாயிரம்‌ கங்க வீரர்களைப்‌ புறங்காட்டி ஓடும்படி நமது பதினாயிரம்‌ வீரர்கள்‌ 
செய்யவில்லையா? போர்க்களத்தில்‌ ஆட்களின்‌ கணக்கா பெரிது? வெற்றியளிப்பது வீரமல்லவா? 
பல்லவ வீரன்‌ ஒவ்வொருவனும்‌ சளுக்க வீரர்‌ ஒன்பது பேருக்கு ஈடானவன்‌. கலிப்பகையாரே! 
இதைத்‌ தாங்கள்‌ இன்னும்‌ அறிந்துகொள்ளவில்லையா?" "வாதாபி சைனியத்தில்‌ ஐந்து லட்சம்‌ 
வீரர்கள்‌ மட்டுமில்லை; பதினையாயிரம்‌ போர்‌ யானைகள்‌ இருக்கின்றன!" என்றார்‌ 
கலிப்பகையார்‌. "இருந்தால்‌ என்ன? நமது வீரத்‌ தளபதி பரஞ்சோதியாரின்‌ கை வேலுக்கு அஞ்சி 
மதம்‌ பிடித்த யானை இந்தக்‌ காஞ்சி நகரின்‌ வீதிகளில்‌ தறிகெட்டு ஓடியது நமது சேனாபதிக்குத்‌ 
தெரியாது போலிருக்கிறது. தளபதி பரஞ்சோதியைப்‌ போன்ற ஒரு லட்சம்‌ வீர சிம்மங்கள்‌ 
பல்லவ சைனியத்தில்‌ இருக்கும்போது, புலிகேசியின்‌ போர்‌ யானைகளுக்கு நாம்‌ ஏன்‌ 
அஞ்சவேண்டும்‌?.." 


விவாதம்‌ இவ்விதம்‌ முற்றிக்கொண்டிருப்பதைக்‌ கண்ட முதல்‌ மந்திரி சாரங்கதேவர்‌ 
பெரிதும்‌ கவலையடைந்தார்‌. பெரியவர்‌ எழுந்து நின்றதும்‌ மாமல்லர்‌ பேச்சை நிறுத்தினார்‌. "ஒரு 
விஷயம்‌ நாங்கள்‌ தெரிந்துகொள்ள விரும்புகிறோம்‌. சக்கரவர்த்தி இன்னமும்‌ வந்து சேர 
அவகாசம்‌ இருக்கிறதல்லவா? இந்த விஷயம்‌ கோட்டை  வாசற்காவலர்களுக்கு 
அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? சக்கரவர்த்தி இன்றிரவு ஒருவேளை வந்தால்‌ கோட்டைக்‌ கதவைத்‌ 
தாமதமின்றித்‌ திறந்துவிடக்‌ காவலர்கள்‌ ஆயத்தமாகயிருக்கிறார்களா?" என்று முதன்‌ மந்திரி 
வினவினார்‌. 


அப்போது தளபதி பரஞ்சோதி, "ஆம்‌; அப்படித்தான்‌ கட்டளையிட்டிருக்கிறேன்‌. 
சக்கரவர்த்திப்‌ பெருமான்‌ ஒருவேளை தூதர்கள்‌ மூலமாகச்‌ செய்தி அனுப்பக்கூடுமென்று 
எதிர்பார்த்து அதற்கும்‌ தக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன்‌" என்றார்‌. தளபதி பரஞ்சோதி இவ்விதம்‌ 
சொல்லி வாய்‌ மூடுவதற்குள்ளே மண்டபத்தின்‌ வாசற்‌ காவலன்‌ ஒருவன்‌ விரைந்து உள்ளே வந்து, 
"சக்கரவர்த்தியிடமிருந்து தூதன்‌ ஓலை கொண்டு வந்திருக்கிறான்‌. சிங்க இலச்சினையுடன்‌ 
வந்திருக்கிறான்‌!" என்று தெரிவித்தான்‌. இதைக்‌ கேட்ட மாமல்லர்‌ திகைத்துப்‌ போய்‌ நின்றார்‌. 
சபையில்‌ இருந்த மற்றவர்கள்‌ எல்லாரும்‌, மிகவும்‌ நெருக்கடியான சமயத்தில்‌ தெய்வமே 
தங்களுடைய துணைக்கு வந்தது என்று எண்ணியவர்களாய்‌ மனதிற்குள்‌ உற்சாகமடைந்தார்கள்‌. 
உள்ளுறை அட்டவணைக்குத்‌ திரும்ப 


ஐம்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
பயங்கரச்‌ செய்தி 


சக்கரவர்த்தியின்‌ தூதன்‌ சபா மண்டபத்துக்குள்ளே பிரவேசித்தபோது சபையில்‌ 
நிசப்தம்‌ நிலவியது. வந்தவன்‌ நெடிதுயர்ந்த ஆஜானுபாகுவான தோற்றமளித்தான்‌. 
போர்க்களத்திலிருந்து நேரடியாக வந்தவனாகக்‌ காணப்பட்டான்‌. அவனது தலையிலும்‌ 
முகத்திலும்‌ காயங்களுக்குக்‌ கட்டுக்கள்‌ போடப்பட்டிருந்தன. அவன்‌ உடுத்தியிருந்த துணிகள்‌ 
இரத்தக்‌ கரையினால்‌ சிவந்திருந்தன. என்ன செய்தி கொண்டூ வந்திருக்கிறானோ என்ற 
ஆவலானது எல்லோருடைய மனத்திலும்‌ குடிகொண்டு வேறு வகை எண்ணங்களுக்கே இடம்‌ 
இல்லாமல்‌ செய்தது. சபையிலிருந்த அத்தனைபேரின்‌ கண்களும்‌ இமை கொட்டாமல்‌ 
அத்தூதனை நோக்கின. 


அப்படிப்‌ பார்த்தவர்களில்‌ தளபதி பரஞ்சோதியும்‌ ஒருவர்‌ என்று சொல்ல 
வேண்டியதில்லை. மற்றவர்களுடைய மனத்தில்‌ குடிகொண்டிருந்த ஆவல்‌ அவருடைய 
மனத்திலும்‌ இருந்ததாயினும்‌ அதோடு இன்னொரு வியப்பும்‌ அவர்‌ மனத்தில்‌ ஊசலாடியது. அது 
இத்தூதனை எங்கேயோ பார்த்திருக்கிறோம்‌ என்ற உணர்ச்சிதான்‌. தூதன்‌, சபையில்‌ 
உள்ளவர்களையெல்லாம்‌ ஒரு தடவை சுற்றி வளைத்துப்‌ பார்த்தான்‌. கடைசியில்‌ அவனுடைய 
கண்கள்‌ குமார சக்கரவர்த்தியின்‌ முகத்திற்கு வந்து அங்கேயே ஸ்திரமாக நின்றன. "பல்லவ 


130 


குமாரா! தங்கள்‌ தந்தையிடமிருந்து மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்‌, 
செய்தியை இந்தச்‌ சபையிலேயே சொல்லலாமல்லவா?"' என்று கேட்டான்‌. 


மாமல்லர்‌ முதன்‌ மந்திரியின்‌ முகத்தைப்‌ பார்த்தார்‌. அந்தக்‌ குறிப்பையறிந்த 
சாரங்கதேவபட்டர்‌, "சக்கரவர்த்தியின்‌ செய்தியை இங்கேயுள்ளவர்கள்‌ அனைவரும்‌ அறிந்து 
கொள்ள வேண்டியதுதான்‌! இங்கேயே தாராளமாகச்‌ சொல்லலாம்‌" என்றார்‌. "அப்படியானால்‌ 
கேளுங்கள்‌, நான்‌ கொண்டு வந்திருக்கும்‌ செய்தி மிகப்‌ பயங்கரமானது. ஆயினும்‌ சொல்லியே 
தீரவேண்டும்‌... பல்லவ சாம்ராஜ்யத்தின்‌ சக்கரவர்த்தி சிறைப்பட்டார்‌!.." களங்கமற்ற 
ஆகாசத்திலிருந்து திடீரென்று பேரிடி விழுந்தது போலிருந்தது அந்தச்‌ சபையிலிருந்தவர்கள்‌ 
அனைவருக்கும்‌. சிலர்‌ "என்ன? என்ன?" என்று அலறினார்கள்‌. சிலர்‌ ஆசனத்திலிருந்து குதித்து 
எழுந்தார்கள்‌, சிலர்‌ திறந்த வாய்‌ மூடாமல்‌ திகைத்த பார்வையுடன்‌ தூதனைப்‌ 
பார்த்தவண்ணமிருந்தார்கள்‌. மாமல்லர்‌ பயங்கரமான ஒரு சிரிப்புச்‌ சிரித்தார்‌. அது 
சபையிலிருந்த அனைவருக்கும்‌ மயிர்க்‌ கூச்சை உண்டாக்கிற்று. "சக்கரவர்த்தி சிறைப்பட்டாரா? 
எப்படி? எப்போது? யார்‌ சிறைப்படூத்தினார்கள்‌?'" என்று மாமல்லர்‌ கர்ஜித்தார்‌. அவருடைய கரம்‌ 
தன்னையறியாமல்‌ உடைவாளை உருவியது. 


"வாதாபி சைனியத்தின்‌ முன்னணிப்‌ படையினால்‌ சக்கரவர்த்தி சிறைப்படுத்தப்பட்டார்‌; 
நேற்று மாலையிலே தான்‌? தெற்கேயிருந்து திரும்பியவர்‌ வாதாபி சைனியத்தின்‌ நிலையை 
அறிந்து கொள்ளுவதற்காக நேரே வடதிசை சென்றார்‌. போன இடத்தில்‌ எதிர்பாராதவிதமாக 
வாதாபி வீரர்களால்‌ சிறைப்படுத்தப்பட்டார்‌. பல்லவ குமாரா? சக்கரவர்த்தி என்னிடம்‌ 
தங்களுக்குச்‌ சொல்லியனுப்பிய செய்தி இதுதான்‌; 'என்‌ மகன்‌ தன்னுடைய இணையில்லா 
வீரத்தைக்‌ காட்டவேண்டிய சந்தர்ப்பம்‌ வந்துவிட்டது; வாதாபி சைனியத்தை முறியடித்துப்‌ 
புலிகேசியைக்‌ கர்வபங்கம்‌ செய்து என்னை விடுதலை செய்ய வேண்டிய பொறுப்பு என்‌ வீரப்‌ 
புதல்வனைச்‌ சேர்ந்தது! மாமல்லனுக்கு இது அசாத்தியமான காரியமல்ல! இந்தச்‌ 
செய்தியைத்தான்‌ தங்கள்‌ தந்தையிடமிருந்து கொண்டுவந்தேன்‌" என்று கூறி நிறுத்தினான்‌ 
தூதன. 


மாமல்லர்‌ அப்போது சபையிலிருந்தவர்கள்‌ அனைவரையும்‌ ஒரு தடவை கண்களில்‌ 
அக்னிஜுவாலை எழும்படி பார்த்துவிட்டு, "சேனாதிபதி! இப்போதாவது நமது படைகளைக்‌ 
கோட்டைக்கு வெளியே கொண்டுபோகச்‌ சம்மதிப்பீரா? மந்திரிகளும்‌ அமைச்சர்களும்‌ என்ன 
சொல்கிறீர்கள்‌? கோட்டத்‌ தலைவர்களின்‌ அபிப்பிராயம்‌ என்ன?" என்று இடிமுழக்கம்‌ போன்ற 
குரலில்‌ கேட்டுவிட்டு, தமக்குப்‌ பின்னால்‌ நின்ற தளபதி பரஞ்சோதியைத்‌ திரும்பிப்‌ பார்த்து, 
"தளபதி! நீர்கூட ஏன்‌ இப்படி ஸ்தம்பித்து நிற்கிறீர்‌? எல்லாரும்‌ அசையாத ஜடப்‌ பொருள்கள்‌ 
ஆகிவிட்டீர்களா?" என்றார்‌. 


அப்போது முதல்‌ அமைச்சர்‌ எழுந்து, "இந்தத்‌ தூதன்‌ சொல்வது உண்மை என்பதற்கு 
என்ன ஆதாரம்‌?" என்று வினவினார்‌. தூதன்‌ உடனே கையிலிருந்த சிங்க இலச்சினையைக்‌ 
காட்டி "இதுதான்‌ ஆதாரம்‌; என்‌ முகத்திலும்‌ உடம்பிலும்‌ உள்ள காயங்கள்தான்‌ அத்தாட்சி!" 
என்றான்‌. "ஆஹா! மகேந்திர சக்கரவர்த்தி பகைவர்களின்‌ கையில்‌ சிக்கிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
நீங்கள்‌ ஆதாரம்‌ கேட்டுக்கொண்டு காலம்‌ கடத்துகிறீர்கள்‌ அல்லவா! தளபதி வாரும்‌, நாம்‌ 
போகலாம்‌!" என்று மாமல்லர்‌ பரஞ்சோதியைப்‌ பார்த்துச்‌ சொன்னார்‌. ஆனால்‌, தளபதி 
பரஞ்சோதி ஏதோ ஒரு மனக்‌ குழப்பத்தில்‌ ஆழ்ந்தவராய்க்‌ காயக்‌ கட்டூக்களுடன்‌ நெடிதுயர்ந்து 
நின்ற தூதரின்‌ முகத்தையே உற்றுப்‌ பார்த்துக்கொண்டிருந்தார்‌. முதன்‌ மந்திரி 
சாரங்கதேவபட்டர்‌, "இந்தத்‌ தூதனை இதற்கு முன்னால்‌ நம்மில்‌ யாராவது பார்த்ததுண்டோ?" 
தூதா! நீ யார்‌?" என்று கேட்க, தூதன்‌ கூறினான்‌. 


"நான்‌ யாரா? பல்லவ சக்கரவர்த்தியின்‌ அந்தரங்க ஒற்றன்‌. பல்லவ ஒற்றர்‌ படையில்‌ 
சத்ருக்னருக்கு அடுத்த பதவி வகிப்பவன்‌. தளபதி பரஞ்சோதி என்னை அடிக்கடி 
பார்த்திருக்கிறார்‌! தளபதி! என்னைத்‌ தெரியவில்லையா? இந்தக்‌ காஞ்சி நகருக்கு உம்மை 
அழைத்து வந்த நாகநந்தி நான்தான்‌ என்று தெரியவில்லையா? ஆயனரும்‌ அவர்‌ மகளும்‌ 


131 


தெரிந்தோ தெரியாமலோ வாதாபி அரசனுக்கு ஒற்று வேலை செய்வதாகச்‌ சந்தேகித்துச்‌ 
சக்கரவர்த்தி என்னை அவர்களுக்குக்‌ காவலாகப்‌ போட்டார்‌. ஆயனர்‌ புலிகேசிக்குக்‌ கொடுத்த 
இரகசிய ஓலையை எடுத்துக்கொண்டு நாகார்ஜுன மலைக்கு நீர்‌ கிளம்பிச்‌ சென்றீர்‌. 
சக்கரவர்த்திக்கு அதை நான்‌ தெரியப்படுத்தியதின்‌ பேரில்‌, அந்த ஓலையைச்‌ சக்கரவர்த்தி 
உம்மிடமிருந்து பறித்துக்கொண்டார்‌. தளபதி! இதெல்லாம்‌ உண்மையா, இல்லையா?" என்று 
தூதன்‌ கம்பீரமாகக்‌ கேட்டான்‌. 


தளபதி பரஞ்சோதியின்‌ தலை சுழன்றது. சில சில விஷயங்களை எண்ணிப்‌ 
பார்க்கும்போது, ஒருவேளை அத்தூதன்‌ கூறியது உண்மையாயிருக்கலாமென்று தோன்றியது. 
தூதன்‌ மேலும்‌ சொன்னான்‌; "ஆயனருடன்‌ குண்டோதரன்‌ என்ற பெயருடன்‌ வாதாபி ஒற்றன்‌ 
ஒருவன்‌ இருந்து வந்தான்‌. அவன்‌ நேற்று ஆயனருடைய செய்தியுடன்‌ வாதாபி சைனியத்தைச்‌ 
சந்திப்பதற்காகச்‌ சென்றான்‌. அவனைத்‌ தடூப்பதற்காகச்‌ சக்கரவர்த்தியும்‌ நானும்‌ தொடர்ந்து 
போனபோது எதிர்பாராதவிதமாகச்‌ சளுக்க வீரர்கள்‌ எங்களைச்‌ சூழ்ந்து கொண்டார்கள்‌. 
கடவுள்‌ அருளால்‌ நான்‌ தப்பி வந்தேன்‌. அவ்வளவுதான்‌ விஷயம்‌; சக்கரவர்த்தி இன்னும்‌ சில 
பணிகளை எனக்கு இட்டிருக்கிறார்‌. அவற்றை நிறைவேற்றுவதற்கு நான்‌ சத்ருக்னரைத்‌ தேடிப்‌ 
போக வேண்டும்‌. விடை கொடுங்கள்‌! நான்‌ சொல்ல வேண்டியதைச்‌ சொல்லிவிட்டேன்‌. நன்கு 
ஆலோசித்து எது உசிதமோ அவ்விதம்‌ செய்யுங்கள்‌!" 


இவ்வாறு கூறிவிட்டு, தூதன்‌ சபா மண்டபத்தை விட்டு வெளியே சென்றான்‌. மேலும்‌ 
அவனை ஏதேனும்‌ கேட்கவோ அவனைத்‌ தடுத்து நிறுத்தவோ, யாருக்கும்‌ தோன்றவில்லை. 
சபையிலிருந்த அனைவரும்‌ கல்லாய்ச்‌ சமைந்திருந்தார்கள்‌. மாமல்லரின்‌ நெஞ்சில்‌ ஆயிரம்‌ 
தேள்கள்‌ கொட்டிக்‌ கொண்டிருந்தன. ஆகா! ஆயனரும்‌ அவர்‌ மகளும்‌ வாதாபிக்கு ஒற்று வேலை 
செய்கிறார்களா? அப்படிப்பட்டவர்களையா நாம்‌ வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினோம்‌? அந்தச்‌ 
சிவகாமியிடமா நாம்‌ எல்லையில்லாக்‌ காதல்‌ வைத்தோம்‌? அவர்களாலேயா இப்பொழுது 
மகேந்திர பல்லவர்‌ பகைவர்களிடம்‌ சிறைப்பட்டிருக்கிறார்‌?.... அந்தச்‌ சபையில்‌ 
இருந்தவர்களில்‌ அப்போது மாமல்லரின்‌ மன வேதனையை அறிந்துகொள்ளக்‌ கூடியவர்‌ தளபதி 
பரஞ்சோதி ஒருவர்தான்‌ இருந்தார்‌. அவர்‌ மாமல்லரின்‌ கரத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டு, "இன்னும்‌ 
என்ன யோசனை! வாருங்கள்‌, போர்க்களத்துக்குப்‌ புறப்படலாம்‌! அந்த வாதாபி ராட்சதர்களை 
முறியடித்து நிர்மூலம்‌ செய்துவிட்டுச்‌ சக்கரவர்த்தியை மீட்டுக்கொண்டு வரலாம்‌! மாமல்லரே! 
புள்ளலூர்ச்‌ சண்டையை நினைவு கூருங்கள்‌!" என்றார்‌. இதைக்கேட்ட சேனாதிபதி 
கலிப்பகையாரும்‌ பிரமையிலிருந்து விடூபட்டவராய்‌, "ஆம்‌; தளபதி கூறுவது நியாயந்தான்‌ இனி 
யோசிப்பதற்கு ஒன்றும்‌ இல்லை. படைகள்‌ புறப்பட கட்டளையிடுகிறேன்‌!" என்று 
சொல்லிக்கொண்டு எழுந்தார்‌. சபையிலிருந்த அத்தனை பேரும்‌ ஏக காலத்தில்‌ எழுந்து நின்று, 
"மகேந்திர பல்லவர்‌ வாழ்க!" "அரக்கன்‌ புலிகேசி அழிக!" என்று பலவகையான வீர 
கோவுங்களைச்‌ செய்தார்கள்‌. 


இந்த கோஷங்களுக்கிடையில்‌ சபாமண்டபத்தின்‌ வாசலிலும்‌ ஏதோ குழப்பமான 
சத்தங்கள்‌ எழுந்தன. குதிரையின்‌ காலடிச்‌ சத்தம்‌, வேல்களும்‌ வாள்களும்‌ உராயும்‌ சத்தம்‌, 
அதிகாரக்‌ குரலில்‌ யாரோ கட்டளையிடும்‌ சத்தம்‌, தடதடவென்று பலர்‌ ஓடுகிற சத்தம்‌ - இவை 
எல்லாம்‌ கலந்து வந்தன. ஆம்‌, அச்சமயத்தில்‌ சபாமண்டபத்தின்‌ வாசலில்‌ ஒரு முக்கியமான 
சம்பவம்‌ நடந்துகொண்டுதானிருந்தது. சக்கரவர்த்தி சிறைப்பட்ட செய்தியைக்‌ கொண்டு வந்த 
தூதன்‌ மண்டபத்தின்‌ வாசலுக்கு வந்தபோது, அவ்விடம்‌ குதிரைமீது ஆரோகணித்தவராய்ச்‌ 
சாக்ஷாத்‌ மகேந்திர பல்லவரே வந்து சேர்ந்தார்‌. மண்டபத்தின்‌ வாசலில்‌ காவல்‌ செய்த 
வீரர்களைப்‌ பார்த்து அந்தத்‌ தூதனைப்‌ பிடித்துச்‌ சிறைப்படூத்தும்படி சக்கரவர்த்தி 
கட்டளையிட, வீரர்கள்‌ அக்கணமே அவனை நாலாபுறமும்‌ சூழ்ந்து கொண்டார்கள்‌! உள்ளுறை 
அட்டவணைக்குத்‌ திரும்ப 


132 


ஐம்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
பாரவி இட்ட தீ 


மகேந்திர சக்கரவர்த்தி சபா மண்டபத்துக்குள்ளே பிரவேசித்தபோது அவ்விடத்தில்‌ 
ஏற்பட்ட ஆரவாரத்தையும்‌ கோலாகலத்தையும்‌ சொல்லி முடியாது. சற்று நேரம்‌ வரையில்‌ ஒரே 
ஜயகோஷமும்‌ எதிரொலியுமாயிருந்தது. மாமல்லர்‌ பாய்ந்து சென்று மகேந்திர பல்லவரைத்‌ 
தழுவிக்‌ கொண்டார்‌. மந்திரிகளும்‌ அமைச்சர்களும்‌ கோட்டத்‌ தலைவர்களும்‌ சம்பிரதாய 
மரியாதைகளை மறந்தவர்களாய்‌ சக்கரவர்த்தியைச்‌ சூழ்ந்து கொண்டார்கள்‌. ஏககாலத்தில்‌ பலர்‌ 
பேச முயன்றார்கள்‌. 


தளபதி பரஞ்சோதி மட்டும்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ ஒதுக்குப்புறமாக நின்றார்‌. அவருடைய 
கண்களிலே வெட்கத்தின்‌ அறிகுறி காணப்பட்டது. "நான்கூட ஏமாந்து போனேனல்லவா? 
சக்கரவர்த்தியைப்‌ பற்றி இவ்வளவு தெரிந்திருந்தும்‌, இவர்‌ பகைவர்களால்‌ 
சிறைப்பட்டிருக்கக்கூடும்‌ என்று நம்பி விட்டேனல்லவா?"' என்ற எண்ணத்தினால்‌ அவ்வீர வாலிபர்‌ 
வெட்கமடைந்தார்‌ போலும்‌! ஆரவாரம்‌ சற்று அடங்கியதும்‌, மகேந்திர சக்கரவர்த்தி 
சபையோரைச்‌ சுற்றி வளைத்துப்‌ பார்த்து, "ஏது, எல்லாரும்‌ ஒரே குதூகலமாயிருக்கிறீர்கள்‌? 
உங்களுடைய உற்சாகத்தைப்‌ பார்த்தால்‌, யுத்தத்திலேயே ஜயித்துவிட்டது மாதிரி 
தோன்றுகிறதே? நமது கோட்டைத்‌ தளபதி மட்டும்‌ சிறிது வாட்டமடைந்து காணப்படுகிறார்‌!" 
என்றபோது எல்லாருடைய கண்களும்‌ பரஞ்சோதியை நோக்க, அவருடைய வெட்கம்‌ இன்னும்‌ 
அதிகமாயிற்று. 


முதன்‌ மந்திரி சாரங்கதேவர்‌, "பல்லவேந்திரா! தாங்கள்‌ வருவதற்கு ஒரு வினாடி 
நேரத்துக்கு முன்னால்தான்‌, நம்‌ சைனியத்தைக்‌ கோட்டைக்கு வெளியே கொண்டுபோய்ப்‌ 
புலிகேசியுடன்‌ போர்‌ நடத்துவதாக நாங்கள்‌ இங்கே தீர்மானித்திருந்தோம்‌. தங்களுடைய 
வரவினால்‌ அதற்கு இடமில்லாமற்‌ போய்விட்டதே என்று நமது கோட்டைத்‌ தளபதிக்கு 
வருத்தமாயிருக்கலாம்‌!" என்றார்‌. "என்ன? என்ன? நம்முடைய சைனியத்தைக்‌ கோட்டைக்கு 
வெளியே கொண்டு போவதாக உத்தேசமா? இந்த அபூர்வமான யோசனையை யார்‌ செய்தது? 
சேனாபதி! எப்படி என்னுடைய கட்டளையை மீறத்‌ துணிந்தீர்‌? உமக்குக்கூட என்னிடம்‌ 
நம்பிக்கை இல்லாமல்‌ போய்விட்டதா?" என்று பல்லவேந்திரர்‌ சிம்ம கர்ஜனை போன்ற குரலில்‌ 
கேட்க, சேனாபதி கலிப்பகையார்‌ தாழ்ந்த குரலில்‌, "பிரபு! தாங்கள்‌ பகைவர்களால்‌ 
சிறைப்பட்டிருப்பதைக்‌ கேட்டபிறகு நாங்கள்‌ எப்படிக்‌ கோட்டைக்குள்ளே, பதுங்கிக்‌ 
கொண்டிருக்கமுடியும்‌? தங்களை விடுவிக்க முடியாத பல்லவ சைனியம்‌ இருந்தென்ன, 
இல்லாமற்‌ போயென்ன?" என்றார்‌. "ஆகா! நான்‌ பகைவர்களால்‌ சிறைப்பட்டிருந்தேனோ? இது 
என்ன கதை?" என்று சக்கரவர்த்தி கேட்டபோது, அங்கே கூடியிருந்தவர்களின்‌ ஆச்சரியத்திற்கு 
அளவே இல்லாமல்‌ போய்விட்டது. 


முதன்‌ மந்திரி சாரங்கதேவர்‌, சற்று முன்னால்‌ சக்கரவர்த்தியின்‌ தூதன்‌ என்று 
சொல்லிக்கொண்டு ஒருவன்‌ வந்ததையும்‌, அவன்‌ கூறிய அதிசயமான செய்தியையும்‌, அதன்மேல்‌ 
தாங்கள்‌ தீர்மானித்ததையும்‌ சுருக்கமாகக்‌ கூறினார்‌. எல்லாவற்றையும்‌ கேட்டுவிட்டு, "ஆகா! 
நாகநந்தியடிகள்‌ நான்‌ நினைத்ததற்கு மேலே கெட்டிக்காரராயிருக்கிறார்‌. சற்று நேரம்‌ 
தாமதித்து வந்திருந்தேனானால்‌ காரியம்‌ அடியோடு கெட்டுப்‌ போயிருக்குமே!" என்றார்‌ 
மகேந்திர சக்கரவர்த்தி. 


"பிரபு! அப்படியானால்‌, அந்தத்‌ தூதன்‌ கூறியது பொய்யா? தாங்கள்‌ பகைவர்களிடம்‌ 
சிறைப்படவில்லையா?" என்று சேனாபதி கலிப்பகையார்‌ கேட்க மகேந்திரர்‌ கூறினார்‌; "அது 
பொய்தான்‌, நான்‌ பகைவர்களிடம்‌ சிறைப்படவில்லை. அப்படி நான்‌ சிறைப்பட்டிருந்தாலும்‌ 
என்னை விடுவிப்பதற்காக நீங்கள்‌ படை திரட்டிக்கொண்டு புறப்பட்டிருக்க வேண்டியதில்லை. 
என்னை விடுவித்துக்‌ கொள்ள எனக்குத்‌ தெரியும்‌. முன்பின்‌ தெரியாத தூதனுடைய 


133 


வார்த்தையை அவ்வளவுக்கு நீங்கள்‌ நம்பி விட்டீர்களே? நாகநந்தி நமது எதிரியின்‌ ஒற்றன்‌ 
என்பதை மாமல்லனாவது பரஞ்சோதியாவது உங்களுக்குத்‌ தெரிவிக்கவில்லையா?" 


"பிரபு! தாங்கள்‌ சிறைப்பட்டீர்கள்‌ என்ற செய்தி என்னுடைய அறிவைக்‌ குழப்பிவிட்டது. 
பல்லவ குமாரரும்‌ மனம்‌ கலங்கிப்போய்‌ விட்டார்‌" என்றார்‌ பரஞ்சோதி. "அவன்‌ ஒற்றனா? 
அப்படியானால்‌ சிங்க இலச்சினை அவனிடம்‌ எப்படி வந்தது?" என்று முதல்‌ அமைச்சர்‌ கேட்டார்‌. 
"நான்தான்‌ அவனிடம்‌ கொடுத்தேன்‌; இந்த அதிசாமர்த்தியசாலியான ஒற்றனைக்‌ கைப்பிடியாய்ப்‌ 
பிடிப்பதற்காகவே நான்‌ வடக்குப்‌ போர்‌ முனையிலிருந்து தெற்கே போயிருந்தேன்‌..." 


"பிரபு! எதிரியின்‌ ஒற்றனிடம்‌ சிங்க இலச்சினை ஏன்‌ கொடுத்தீர்கள்‌? கொடுத்தபோது 
அவன்‌ ஒற்றன்‌ என்று தெரியாதா?" "ஒன்பது மாதத்துக்கு முன்னாலேயே தெரியும்‌. நமது 
கோட்டைத்‌ தளபதி காஞ்சிக்கு வந்த அன்றே அந்தச்‌ சந்தேகம்‌ என்‌ மனத்தில்‌ உதித்தது. 
வாதாபி ஒற்றர்கள்‌ பல்லவ ராஜ்யமெங்கும்‌ பெளத்த சங்கங்களின்‌ மூலமாக வேலை செய்து 
வருவதை அறிந்தேன்‌. அவர்களையெல்லாம்‌ பிடிப்பதற்காக இத்தனை நாளும்‌ நாகநந்தியை 
வெளியில்‌ விட்டிருந்தேன்‌. கோட்டை முற்றுகை தொடங்குவதற்குள்‌ நாகநந்தியை எப்படியாவது 
பிடித்துவிட வேண்டுமென்று தீர்மானித்துக்‌ கொண்டு தெற்கே போனேன்‌. கடைசியாக, 
மண்டபப்பட்டுக்‌ கிராமத்தில்‌ கண்டுபிடித்தேன்‌." "என்ன, மண்டபப்பட்டிலா?" என்று மாமல்லர்‌ 
தூக்கி வாரிப்‌ போட்டவராகக்‌ கேட்டார்‌. 


"ஆமாம்‌, மாமல்லா!  மண்டபப்பட்டிலேதேன்‌ அங்கே நமது  ஆயனரையும்‌ 
சிவகாமியையும்கூடப்‌ பார்த்தேன்‌. அவர்களைப்‌ பெரும்‌ வெள்ளத்திலிருந்து நீ காப்பாற்றியது 
பற்றிச்‌ சொன்னார்கள்‌; இருவரும்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. ஆயனர்‌ அங்கே மலைக்கோயில்‌ 
அமைக்கும்‌ பணியில்‌ ஈடுபடுவதற்குத்‌ தக்க ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருக்கிறேன்‌. 
நாகநந்தியைத்‌ தேடிக்கொண்டு மண்டபப்பட்டுக்குப்‌ போனதில்‌ இந்த ஒரு நன்மையும்‌ 
ஏற்பட்டது..." 


ஆயனரும்‌ சிவகாமியும்‌ எதிரிகளின்‌ ஒற்றர்கள்‌ என்று நாகநந்தி கூறிய விஷங்கலந்த 
வார்த்தைகளினால்‌ புண்பட்டிருந்த மாமல்லரின்‌ உள்ளம்‌ இதைக்‌ கேட்டுக்‌ குதூகலித்தது. 
அவருடைய மனத்தில்‌ பொங்கிய உற்சாகம்‌ முகமலர்ச்சியாகப்‌ பரிணமித்தது. "பிரபு! ஒற்றனைச்‌ 
சிறைப்படுத்தியாகிவிட்டதா?" என்று சேனாதிபதி கலிப்பகை கவலை தோய்ந்த குரலில்‌ 
கேட்டார்‌. அவருக்குப்‌ போர்க்களத்தில்‌ யுத்தம்‌ செய்யும்‌ முறைதான்‌ தெரியுமே தவிர, இந்த 
மாதிரி ஒற்றர்‌ தந்திரங்களெல்லாம்‌ தலை வேதனை அளித்தன. "ஆம்‌, சேனாதிபதி! வாதாபியின்‌ 
மிகவும்‌ கெட்டிக்காரனான ஒற்றனைச்‌ சிறைப்படுத்தியாகிவிட்டது. பாதி யுத்தத்தை நாம்‌ ஜயித்து 
விட்டதுபோலத்தான்‌!" என்றார்‌ சக்கரவர்த்தி. 


உடனே மாமல்லர்‌, தந்தையிடம்‌ துள்ளி வந்து வணக்கத்துடன்‌ கைகூப்பி நின்று, 
"பல்லவேந்திரா! பாதி யுத்தத்தைத்‌ தாங்கள்‌ ஜயித்தாகிவிட்டது. மற்றப்‌ பாதி யுத்தத்தை ஜயிக்க 
எனக்கு அனுமதி கொடுங்கள்‌. நமது வீர பல்லவ சைனியத்தை நடத்திக்கொண்டு போய்‌ வாதாபி 
அரக்கர்‌ சைனியத்தை அடியோடு அழித்து நிர்மூலம்‌ செய்ய அனுமதி கொடுங்கள்‌. என்‌ அருமைத்‌ 
தோழர்‌ பரஞ்சோதியையும்‌ என்னுடன்‌ அனுப்பி வையுங்கள்‌!" என்றார்‌. அப்போது 
மகேந்திரபல்லவர்‌ மாமல்லரைத்‌ தழுவிக்‌ கொண்டு "குழந்தாய்‌! உன்னுடைய வீரத்தை 
மெச்சுகிறேன்‌. ஆனால்‌, கொஞ்சம்‌ நான்‌ சொல்லுவதைக்‌ கேள்‌!" என்று கூறிவிட்டு, 
சபையோர்களைப்‌ பார்த்து, "மந்திரிகளே! அமைச்சர்களே! கோட்டைத்‌ தலைவர்களே! 
எல்லாரும்‌ சற்றுச்‌ செவி கொடுத்துக்‌ கேளுங்கள்‌. இந்த யுத்தத்திற்கு ஆதிமூலமான காரணத்தை 
உங்களுக்குச்‌ சொல்கிறேன்‌. பிறகு, உங்களுடைய விருப்பம்‌ என்ன என்பதை எனக்குத்‌ 
தெரிவியுங்கள்‌" என்றார்‌. 


நிசப்தம்‌ நிலவிய மந்திராலோசனை சபையைப்‌ பார்த்து மகேந்திரபல்லவர்‌ மேலும்‌ 
கூறியதாவது: "நான்‌ இளம்‌ பிள்ளையாயிருந்தபோது யுத்தம்‌ என்னும்‌ எண்ணமே 
இல்லாதவனாயிருந்தேன்‌. என்‌ தந்‌ைத சிம்ம விஷ்ணுவின்‌ வீரப்புகழ்‌ தென்னாடெங்கும்‌ 


134 


பரவியிருந்தது. நான்‌ பிறப்பதற்கு முன்னாலேயே என்‌ தந்‌ைத கீழைச்‌ சோழ நாட்டைப்‌ பல்லவ 
ராஜ்யத்துடன்‌ சேர்த்துக்கொண்டார்‌. உறையூர்ச்‌ சோழர்களை அடக்கிக்‌ கப்பம்‌ கட்டச்‌ 
செய்தார்‌. பாண்டியர்களையும்‌ கர்வபங்கம்‌ செய்தார்‌. மேற்கே கங்கரும்‌ வடமேற்கே கதம்பரும்‌ 
சிம்மவிஷ்ணு மகாராஜாவிடம்‌ பயபக்தி கொண்ட நண்பர்களாயிருந்தார்கள்‌. வடக்கே வேங்கி 
நாட்டரசனோ எனக்குத்‌ தாய்மாமன்‌. ஆகவே, யுத்தம்‌ என்ற நினைவே இல்லாமல்‌ நான்‌ வளர்ந்து 
வந்தேன்‌. சித்திரம்‌, சிற்பம்‌, கவிதை சங்கீதம்‌, நடனம்‌ ஆகிய கலைகளில்‌ ஈடுபட்டுக்‌ காலம்‌ 
கழித்தேன்‌. எந்தெந்த தேசத்தில்‌ என்னென்ன கலை சிறந்து விளங்கியது என்று அறிந்து, அந்தக்‌ 
கலையில்‌ வல்லாரைத்‌ தருவித்து இந்தப்‌ பல்லவ நாட்டிலும்‌ அக்கலையை வளர்க்க முயன்றேன்‌. 


இப்படியிருக்கும்போது, கங்கமன்னன்‌ துர்விநீதனுடைய சபையில்‌ பாரவியென்னும்‌ 
வடமொழிக்‌ கவி ஒருவர்‌ வந்திருப்பதாகக்‌ கேள்விப்பட்டேன்‌. அவர்‌ வடக்கே அசலபுரத்தில்‌ 
இருந்தவர்‌, வாதாபி இராஜகுமாரர்களின்‌ சிநேகிதர்‌. புலிகேசியும்‌ அவனுடைய சகோதரர்களும்‌ 
சிற்றப்பனுக்கு பயந்து காட்டிலே ஒளிந்திருந்தபோது பாரவியும்‌ அவர்களோடு கொஞ்சகாலம்‌ 
அலைந்து திரிந்தார்‌. பிறகு அவர்‌ கங்கநாட்டு மன்னனுடைய சபையைத்‌ தேடி வந்தார்‌. 
துர்விநீதனுடைய மகளைப்‌ புலிகேசியின்‌ தம்பி விஷ்ணுவர்த்தனுக்கு மணம்‌ பேசி முடித்து, அதன்‌ 
மூலம்‌ புலிகேசிக்குப்‌ பலம்‌ தேடிக்‌ கொடுப்பதற்காக அவர்‌ வந்தார்‌. 


துர்விநீதன்‌ என்னுடைய தந்தைக்குப்‌ பெரிதும்‌ கடமைப்பட்டவன்‌ என்பதை நீங்கள்‌ 
அறிவீர்கள்‌. ஆகையால்‌, கங்கபாடியில்‌ நடக்கும்‌ காரியங்கள்‌ எல்லாம்‌ அவ்வப்போது 
காஞ்சிக்குத்‌ தெரிந்து கொண்டிருந்தன. பாரவி அங்கு வந்திருக்கிறார்‌ என்று கேள்விப்பட்டதும்‌, 
அவரைக்‌ காஞ்சிக்கு வரவழைக்க வேண்டுமென்று நான்‌ ஆசைப்பட்டேன்‌. என்‌ தந்தையும்‌ 
அவ்விதமே துர்விநீதனுக்குச்‌ செய்தி அனுப்பினார்‌. அதன்பேரில்‌ பாரவி இங்கு வந்தார்‌. வந்தவர்‌ 
காஞ்சி சுந்தரியின்மேல்‌ மோகம்‌ கொண்டு விட்டார்‌! இந்தக்‌ காஞ்சி நகரின்‌ 
திருக்கோயில்களும்‌ இராஜவீதிகளும்‌ பூந்தோட்டங்களும்‌ பாரவியை அடியோடூ கவர்ந்து 
விட்டன. புலிகேசி வாதாபி சிம்மாசனத்தில்‌ ஏறிய பிறகு, அவனும்‌ அவன்‌ தம்பி 
விஷ்ணுவர்த்தனனும்‌ பாரவிக்கு ஓலைமேல்‌ ஓலையாக விடுவித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
வாதாபிக்கு திரும்பி  வந்துவிடும்படியாகத்தான்‌. ஆனால்‌ பாரவி அதற்கெல்லாம்‌ 
இணங்கவில்லை. காஞ்சியை விட்டுப்போவதற்கு அவருக்கு மனம்‌ வரவில்லை. புலிகேசியின்‌ 
ஓலைகளுக்கெல்லாம்‌ பாரவி தம்மால்‌ வரமுடியாதென்று மறு ஓலை அனுப்பினார்‌. அவற்றில்‌ 
காஞ்சி நகரைப்‌ பற்றி வர்ணணைகள்‌ செய்தார்‌. அந்த ஓலைகளில்‌ ஒன்றிலேதான்‌; புஷ்பேஷ 
ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரிஷு ரம்பா நகரேஷு காஞ்சி என்ற சுலோகத்தை அவர்‌ 
எழுதினார்‌. இதையெல்லாம்‌ அப்போது படிக்கையில்‌ எனக்கு எவ்வளவோ சந்தோஷமாயிருந்தது 
. ஆனால்‌, அப்போது அந்த பாரவி கவி மூட்டிய தீதான்‌ இப்போது இந்தப்‌ பெரும்‌ யுத்தமாக 
மூண்டிருக்கிறது. புலிகேசி பாரவிக்கு எழுதிய ஓலை ஒன்றில்‌, 'என்றைக்காவது ஒரு நாள்‌ நான்‌ 
காஞ்சி நகருக்கு வருவேன்‌; உம்முடைய வர்ணனையெல்லாம்‌ உண்மைதானா என்று பார்ப்பேன்‌ 
என்று எழுதியிருந்தான்‌. அதுவும்‌ எனக்குப்‌ பெருமையாயிருந்தது. அப்போது, வாதாபி 
சக்கரவர்த்தி காஞ்சிக்கு வரும்போது அவருக்குப்‌ பிரமாதமான வரவேற்பு நடத்த வேண்டுமென்று 
எண்ணியிருந்தேன்‌. ஆனால்‌, சபையோர்களே! நான்‌ நினைத்ததற்கு மாறாக இப்போது 
கோட்டைக்‌ கதவுகளைச்‌ சாத்தி வாதாபி சக்கரவர்த்தியை வெளியில்‌ நிறுத்த 
வேண்டியிருக்கிறது..." 


இத்தனை நேரமும்‌ சபையோர்‌ அனைவரையும்‌ போல ஆவலுடன்‌ மகேந்திரர்‌ கூறிய 
வரலாற்றைக்‌ கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர்‌ குறுக்கிட்டு, "பல்லவேந்திரா! எதற்காக நம்‌ 
கோட்டைக்‌ கதவுகளைச்‌ சாத்தித்‌ தாளிடவேண்டும்‌? வேல்களையும்‌ வாள்களையும்‌ கொண்டு 
புலிகேசியை ஏன்‌ வரவேற்கக்கூடாது?" என்றார்‌. "ஆம்‌; வரவேற்கத்தான்‌ போகிறோம்‌; நமது 
கோட்டைச்‌ சுவர்களின்‌ மீது பல்லவ வீரர்கள்‌ நின்று, வாள்களாலும்‌ வேல்களாலும்‌ சளுக்கர்களை 
வரவேற்பார்கள்‌. வரவேற்று நமது அகழிகளிலுள்ள முதலைகளுக்கு விருந்தளிப்பார்கள்‌! நான்‌ 
சொல்ல ஆரம்பித்ததை முழுதும்‌ சொல்லிவிடுகிறேன்‌. அந்த அரக்கன்‌ புலிகேசி நமது காஞ்சி 
சுந்தரியின்‌ மேல்‌ எத்தகைய மோகம்‌ கொண்டிருக்கிறான்‌ என்பதை நேரில்‌ நானே பார்த்தேன்‌. 
ஆகா! காஞ்சியின்‌ செளந்தரியத்தை நான்‌ வர்ணிக்க ஆரம்பித்ததும்‌, அவனுடைய கண்கள்‌ 


| 6௯. 


எப்படி ஜொலித்தன தெரியுமா...?" "இதென்ன? புலிகேசியைத்‌ தாங்கள்‌ நேரில்‌ பார்த்தீர்களா? 
எங்கே? எப்போது?" என்று சாரங்கதேவர்‌ கேட்டார்‌. "வடபெண்ணை நதிக்கரையில்‌ சளுக்கர்‌ 
படைக்கு நடுவில்‌ அவனை நான்‌ பார்த்தேன்‌" என்று மகேந்திரர்‌ கூறியதும்‌, சபையில்‌ பெரும்‌ 
வியப்புக்கு அறிகுறியான 'ஹாஹாகாரம்‌' எழுந்தது. "பிரபு! இப்படியெல்லாம்‌ தங்களை 
அபாயத்துக்கு உட்படுத்திக்‌ கொள்ளலாமா? இந்தப்‌ பெரிய பல்லவ சாம்ராஜ்யம்‌ தங்கள்‌ 
ஒருவரையே நம்பியிருக்கிறதே!" என்றார்‌ முதல்‌ அமைச்சர்‌. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ 
திரும்ப 


ஐம்பத்து நாலாம்‌ அத்தியாயம்‌ 
சபை கலைந்தது 


சபா மண்டபத்தில்‌ ஏற்பட்ட கிளர்ச்சி ஒருவாறு அடங்கிச்‌ சற்று அமைதி ஏற்பட்டதும்‌ 
மகேந்திர பல்லவர்‌ மேலும்‌ தொடர்ந்து கூறலானார்‌. "சபையோர்களே! நீங்கள்‌ சொல்கிறபடி 
பல்லவ சாம்ராஜ்யம்‌ என்‌ ஒருவனையே நம்பியிருப்பதாக நான்‌ ஒத்துக்‌ கொள்ளவில்லை. இதோ 
என்‌ வீர மகன்‌ மாமல்லன்‌ பல்லவர்‌ குலப்பெருமையை நிலைநாட்டுவதற்கு இருக்கிறான்‌. 
ஆனாலும்‌ வாதாபி மன்னனை நான்‌ அவனுடைய படை வீட்டில்‌ சந்தித்தது வெறும்‌ சாகஸத்து 
க்காக அல்ல. புலிகேசியை நான்‌ நேரில்‌ பார்ப்பதற்கு ஒரு முக்கிய காரணம்‌ இருந்தது. சற்று 
முன்னால்‌ உங்களையெல்லாம்‌ பெருங்கலக்கத்துக்கு ஆளாக்கிய நாகநந்தியடிகள்‌ ஒன்பது 
மாதத்துக்கு முன்னால்‌ நமது கோட்டைத்‌ தளபதியிடம்‌ ஒரு ஓலை கொடுத்துப்‌ புலிகேசிக்கு 
அனுப்பியிருந்தார்‌. ஆயனரிடம்‌ சிற்பக்கலை கற்க வந்திருந்த இந்த வீர வாலிபர்‌ அந்த ஓலையில்‌ 
உள்ள செய்தி இன்னதென்று அறியாமல்‌ எடுத்துக்கொண்டு போனார்‌. வழியில்‌ இவரிடமிருந்து 
அந்த ஓலையை நான்‌ வாங்கிக்‌ கொண்டு புலிகேசியின்‌ கூடாரத்துக்குச்‌ சென்றேன்‌. ஆனால்‌, 
நான்‌ புலிகேசியிடம்‌ கொடுத்தது நாகநந்தியின்‌ ஓலை அல்ல. நான்‌ மாற்றி எழுதிய ஓலையைக்‌ 
கொடுத்தேன்‌. அதன்‌ பயனாகவும்‌, நமது வீர சேனாதிபதி கலிப்பகையாரின்‌ போர்த்‌ திறமை 
காரணமாகவுந்தான்‌ வாதாபி சைனியத்தை வடபெண்ணை கரையில்‌ எட்டு மாதத்துக்கு மேல்‌ 
நிறுத்திவைக்க முடிந்தது." 


"பிரபு! நாகநந்தியின்‌ ஓலையில்‌ என்ன எழுதியிருந்ததோ!' என்று முதன்‌ மந்திரி 
சாரங்கதேவர்‌ கேட்டார்‌. "காஞ்சி நகரைப்போன்ற பாதுகாப்பு அற்ற நகரம்‌ வேறு இருக்க 
முடியாதென்றும்‌, வாதாபி சைனியம்‌ வழியில்‌ எங்கும்‌ தங்காமல்‌ நேரே காஞ்சிக்கு வந்து சேர 
வேண்டுமென்றும்‌, மூன்றே நாளில்‌ காஞ்சியைப்‌ பிடித்துவிடலாம்‌ என்றும்‌ எழுதியிருந்தது. 
சபையின்‌ நாலா பக்கங்களிலிருந்தும்‌ அப்போது கோப கர்ஜனை முழக்கங்கள்‌ ஒருமிக்க எழுந்து 
ஒலி செய்தன. சக்கரவர்த்தி கையமர்த்திக்‌ கூறினார்‌; "நாகநந்தி அச்சமயம்‌ எழுதியிருந்தது 
முற்றும்‌ உண்மை, அப்போது வாதாபியின்‌ பெரும்‌ சைனியம்‌ நேரே காஞ்சிக்கு வந்திருந்தால்‌ 
மூன்று நாளைக்கு மேல்‌ நாம்‌ எதிர்த்து நின்றிருக்க முடியாது. சளுக்கரின்‌ பதினையாயிரம்‌ போர்‌ 
யானைகளிலே ஒரு பதினைந்து யானைகள்‌ நமது கோட்டைக்‌ கதவுகளையெல்லாம்‌ 
தகர்த்தெறிந்திருக்கும்‌. அப்போது வைஜயந்தி பட்டணத்துக்கு நேர்ந்த கதி காஞ்சிக்கும்‌ 
நேர்ந்திருக்கும்‌. சபையோர்களே! கதம்பகுல மன்னர்கள்‌ வாழையடி வாழையாக வாழ்ந்து அரசு 


செலுத்திய வைஜயந்தி பட்டணம்‌ இருந்த இடத்திலே இப்போது கரியும்‌ சாம்பலும்‌ 
மேடிட்டிருப்பது உங்களுக்குத்‌ தெரியுமல்லவா?" 


சபையில்‌ மறுபடியும்‌ வியப்பொலிகளும்‌ இரக்கக்‌ குரல்களும்‌ எழுந்தன. மகேந்திர 
பல்லவர்‌ மீண்டும்‌ தொடர்ந்து சொன்னார்‌; "இந்தக்‌ காஞ்சி மாநகரம்‌ உலகம்‌ உய்ய அவதரித்த 
புத்த பகவானுடைய காலத்திலிருந்து ஆயிரம்‌ வருஷமாகச்‌ சீரும்‌ சிறப்பும்‌ பெற்று விளங்குகிறது. 
'கல்வியிற்‌ கரையிலாத காஞ்சி மாநகரம்‌' என்று நமது புலவர்‌ பெருமான்‌ திருநாவுக்கரசரால்‌ 
பாடப்பெற்ற இந்தத்‌ திருநகரின்‌ புகழானது சீன தேசம்‌, சாவகத்‌ தீவு, யவனர்‌ நாடு, ரோமாபுரி 
ஆகிய தூர தூர தேசங்களிலெல்லாம்‌ நெடுங்காலமாகப்‌ பரவியிருக்கிறது. இப்பேர்ப்பட்ட 


136 


நகரம்‌ என்னுடைய காலத்தில்‌ அழிந்தது என்னும்‌ அபகீர்த்தியை நான்‌ அடைய விரும்பவில்லை. 
இந்தக்‌ காஞ்சி நகரைப்‌ பாதுகாப்பதுதான்‌ என்னுடைய முதற்‌ கடமை. அந்தக்‌ கடமையை 
நிறைவேற்றுவதற்கு நீங்கள்‌ என்னுடன்‌ ஒத்துழைப்பீர்களா?"' 


இவ்வாறு சக்கரவர்த்தி கேட்டபோது, சபையினர்‌ ஒருமுகமாக, "அப்படியே! 
அப்படியே!" என்று கோவித்தார்கள்‌. சக்கரவர்த்தி மறுபடியும்‌ கையமர்த்தி! "இந்த யுத்தம்‌ 
நேர்ந்ததற்கு மூலகாரணம்‌ இன்னதென்று உங்களுக்குத்‌ தெரிவித்தேன்‌. இது என்னால்‌ நேர்ந்த 
யுத்தம்‌, ஆகையால்‌, என்‌ போக்கில்‌ இதை நடத்தி முடிப்பதற்கு உங்களிடம்‌ அனுமதி 
கோருகிறேன்‌" என்றார்‌. "அப்படியே!" என்று மீண்டும்‌ சபையில்‌ கோஷம்‌ எழுந்தது. 


பின்னர்‌ மகேந்திரர்‌, சபையில்‌ பின்‌ வரிசையில்‌ இருந்த தென்‌ பல்லவ நாட்டின்‌ 
கோட்டத்‌ தலைவர்களைக்‌ குறிப்பாகப்‌ பார்த்து, "கோட்டைக்குள்ளே இருக்கப்போகும்‌ 
எங்களைக்‌ காட்டிலும்‌ கோட்டைக்கு வெளியில்‌ கிராமங்களில்‌ இருக்க வேண்டிய நீங்கள்தான்‌ 
அதிகமான கஷ்ட நஷ்டங்களுக்கு உள்ளாகும்படியிருக்கும்‌. காஞ்சியைக்‌ காப்பாற்றுவதற்காக 
எல்லாக்‌ கஷ்டங்களையும்‌ பொறுத்துக்‌ கொள்ள நீங்கள்‌ சித்தமாயிருக்கிறீர்களா?" என்று 
கேட்க, "சித்தம்‌, சித்தம்‌!" என்று கோட்டத்‌ தலைவர்கள்‌ ஒரே குரலில்‌ முழங்கினார்கள்‌. 
"நாளைச்‌ சூரியோதயத்துக்குள்ளே வாதாபி சைனியம்‌ நமது கோட்டையை நெருங்கிவிடும்‌. 
அதற்கு முன்னால்‌ நீங்கள்‌ எல்லாரும்‌ நகரைவிட்டு, வெளியேறிவிட வேண்டும்‌. அவரவர்களுடைய 
ஊருக்கு விரைந்து செல்ல வேண்டும்‌. காஞ்சி நகர்‌ முற்றுகைக்கு உள்ளாகியிருக்கும்போது 
உங்களுக்கும்‌ கோட்டைக்குள்ளேயிருக்கும்‌ எங்களுக்கும்‌ எவ்விதப்‌ போக்குவரவும்‌ இராது. 
கோட்டையைக்‌ கைப்பற்ற முயன்ற புலிகேசி தோல்வியடையும்போது அவனுடைய 
கோபத்தையெல்லாம்‌ சுற்றிலுமுள்ள நாட்டுப்புறங்களின்‌ மீது காட்டுவான்‌. அதற்கெல்லாம்‌ 
நீங்கள்‌ ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌. கோட்டத்‌ தலைவர்களே! நன்றாக யோசித்துச்‌ 
சொல்லுங்கள்‌. காஞ்சியைக்‌ காப்பாற்றுவதற்காக நீங்கள்‌ சகலவிதமான தியாகங்களுக்கும்‌ 
சித்தமாயிருக்கிறீர்களா? வாதாபி அரக்கர்‌ படையினால்‌ நேரக்கூடிய கொடுமைகளையெல்லாம்‌ 
பொறுத்துக்‌ கொள்வீர்களா? நாட்டில்‌ கொடிய பஞ்சம்‌ ஏற்பட்டு மக்கள்‌ பட்டினி கிடந்து மடிய 
நேர்ந்தாலும்‌ நீங்கள்‌ மனம்‌ கலங்காமல்‌ இருப்பீர்களா?" என்று சக்கரவர்த்தி கம்பீரமான குரலில்‌ 
கேட்க, செஞ்சிக்‌ கோட்டத்‌ தலைவன்‌ சடையப்ப சிங்கன்‌ எழுந்து நின்று கூறினான்‌. 


"பல்லவேந்திரா! யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை; பல்லவ இராஜ்யத்தின்‌ மணிமகுடமாக 
விளங்குவது காஞ்சி மாநகரம்‌. காஞ்சி அழிந்தால்‌ பிறகு யார்‌ உயிரோடிருந்து என்ன பயன்‌? 
காஞ்சி நகரைக்‌ காப்பாற்றுவதற்காக எந்த விதமான தியாகங்களைச்‌ செய்யவும்‌ நாங்கள்‌ 
சித்தமாயிருக்கிறோம்‌. தங்களுடைய சித்தம்‌ எதுவோ அதன்படி நடந்து கொள்கிறோம்‌. நான்‌ 
கூறியதுதான்‌ இங்கேயுள்ள எல்லோருடைய அபிப்பிராயமும்‌!" "ஆம்‌! ஆம்‌!" என்று கோட்டத்‌ 
தலைவர்கள்‌ அனைவரும்‌ ஏக மனதாக ஆமோதித்தார்கள்‌. 


இச்சமயத்தில்‌ சபாமண்டபத்தின்‌ வாசற்‌ புறத்திலிருந்து தூதன்‌ ஒருவன்‌ வந்தான்‌. அவன்‌ 
சக்கரவர்த்தியை நெருங்கிப்‌ பணிந்துவிட்டு, கிழக்குத்‌ திசையில்‌ ஒரு பெரும்‌ புழுதிப்‌ படலம்‌ 
தெரிகிறதென்றும்‌, கடல்‌ புரண்டு வருவது போன்ற பெரு முழக்கம்‌ கேட்கிறது என்றும்‌ 
தெரியப்படுத்தினான்‌. மகேந்திரர்‌, இடிமுழக்கம்‌ போன்ற குரலில்‌, "சபையோர்களே! வாதாபிச்‌ 
சைனியம்‌ வந்துவிட்டது! நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ தம்‌ வீர சாகஸங்களைக்‌ காரியத்தில்‌ காட்ட 
வேண்டிய சமயமும்‌ வந்துவிட்டது. அமைச்சர்களே! மந்திரிகளே! இத்துடன்‌ இன்று சபை 
கலைகிறது. நாளை முதல்‌ முற்றுகை நீடித்திருக்கும்‌ வரையில்‌ ஒவ்வொரு நாள்‌ இரவும்‌ 
இரண்டாம்‌ ஜாமத்தில்‌ இங்கே மந்திராலோசனை சபை கூடும்‌. இப்போது போய்‌ 
அவரவர்களுடைய காரியங்களைப்‌ பாருங்கள்‌!" என்று கூறியதும்‌ அமைச்சர்களும்‌ 
மந்திரிமார்களும்‌ துரிதமாக வெளியேறினார்கள்‌. 


"கோட்டத்‌ தலைவர்களே! நீங்கள்‌ சற்றுமுன்‌ கொடுத்த வாக்குறுதியினால்‌ மிக்க 
சந்தோஷம்‌ அடைந்தேன்‌. அந்த வாக்குறுதியைமட்டும்‌ நீங்கள்‌ நிறைவேற்றி வைத்தால்‌ 
புலிகேசியைக்‌ கட்டாயம்‌ வென்று ஜயக்கொடி நாட்டுிவேன்‌" என்று கூறி, தளபதி 


137 


பரஞ்சோதியைப்‌ பார்த்து, "தளபதி! இவர்களைத்‌ தெற்குக்‌ கோட்டை வாசலுக்கு அழைத்துக்‌ 
கொண்டு போங்கள்‌! இவர்கள்‌ அகழியைத்‌ தாண்டிச்‌ சென்றதும்‌, பாலத்தை உடைத்து எறிந்து 
விட வேண்டும்‌. மற்றபடி கோட்டைப்‌ பாதுகாப்புச்‌ சம்பந்தமாக நாம்‌ தீர்மானித்தபடி காரியங்கள்‌ 
செய்கிறீர்கள்‌ அல்லவா?" என்று கேட்க, "ஆம்‌, பிரபு! தெற்கு வாசலைத்‌ தவிர மற்ற மூன்று 
வாசல்களையும்‌ முழுதும்‌ அடைத்தாகிவிட்டது; பாலங்களையும்‌ தகர்த்தாகிவிட்டது. 
மதில்சுவரின்‌ மேல்‌ வரிசையாகப்‌ பதினாயிரம்‌ வீரர்கள்‌ வேலும்‌ கையுமாய்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌!" என்றார்‌ தளபதி பரஞ்சோதி. 


பரஞ்சோதியும்‌ கோட்டத்‌ தலைவர்களும்‌ சென்ற பிறகு சபாமண்டபத்தில்‌ 
சக்கரவர்த்தியும்‌ மாமல்லரும்‌ மட்டும்‌ தனித்திருந்தார்கள்‌. மாமல்லரின்‌ முகம்‌ உற்சாகம்‌ இன்றி 
வாட்டமுற்றிருந்தது. சக்கரவர்த்தி மாமல்லர்‌ அருகிலே சென்று அவருடைய தோளின்‌ மீது 
கையை வைத்து, "மாமல்லா! இந்த யுத்தத்தை என்‌ போக்கிலேயே நடத்த எனக்கு நீயும்‌ 
அனுமதி கொடுூக்கிறாயல்லவா?" என்று கேட்டார்‌. "அப்பா! என்னை ஏன்‌ கேட்கிறீர்கள்‌? 
உங்கள்‌ விருப்பம்‌ எதுவோ அதுவே எனக்கும்‌ சம்மதம்‌!" என்றார்‌ மாமல்லர்‌. "சந்தோஷம்‌, குமாரா! 
அரண்மனைக்குப்‌ போய்‌ உன்‌ தாயாரிடம்‌ நான்‌ பத்திரமாய்‌ வந்து சேர்ந்துவிட்டதைச்‌ சொல்லு. 
பொழுது விடிவதற்குள்‌ இன்னும்‌ ஒரு முக்கியமான காரியம்‌ நான்‌ செய்யவேண்டியிருக்கிறது. 
அதையும்‌ முடித்து விட்டு அரண்மனைக்கு வந்து சேருகிறேன்‌" என்று கூற, மாமல்லர்‌ 
அந்தப்புரத்தை நோக்கிச்‌ சென்றார்‌. சக்கரவர்த்தியோ அரண்மனை வாசலில்‌ ஆயத்தமாய்‌ நின்ற 
குதிரை மீதேறி இராஜ விஹாரத்தை நோக்கி விரைந்தார்‌. உள்ளுறை அட்டவணைக்குத்‌ 
திரும்ப 


ஐம்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றுகை தொடங்கியது 


மறு நாள்‌ சூரியோதயம்‌ ஆகும்‌ சமயத்தில்‌ கமலி தன்னுடைய வீட்டுத்‌ திண்ணையில்‌ 
கவலை தோய்ந்த முகத்துடன்‌ உட்கார்ந்திருந்தாள்‌. இரவெல்லாம்‌ கண்‌ விழித்தபடியாலும்‌ 
கண்ணீர்விட்டபடியாலும்‌ அவளுடைய கண்கள்‌ வீங்கியிருந்தன. கண்ணபிரான்‌ தகப்பனார்‌ அவள்‌ 
அருகில்‌ உட்கார்ந்து ஆறுதல்‌ மொழிகள்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. முதல்‌ நாள்‌ சாயங்காலம்‌ 
குமார சக்கரவர்த்தி திரும்பி வந்த செய்தி கிடைத்தவுடனேயே கண்ணபிரானும்‌ அவருடனே 
திரும்பி வந்திருப்பான்‌ என்று கமலி எதிர்பார்த்தாள்‌. புள்ளலூர்ப்‌ போரில்‌ வெற்றிமாலை சூடிய 
வீரரை வரவேற்க நகர மாந்தரெல்லாம்‌ திரண்டு போனபோது கண்ணபிரானின்‌ தந்தை தாம்‌ 
போய்க்‌ கண்ணனை அழைத்து வருவதாகச்‌ சொல்லிவிட்டூப்‌ போனார்‌. இரவு வெகுநேரம்‌ கழித்து 
அவர்‌ திரும்பி வந்து, மாமல்லருடன்‌ கண்ணன்‌ வரவில்லை என்னும்‌ செய்தியைத்‌ தெரிவித்தார்‌. 


காஞ்சி நகரில்‌ யாருமே அன்றிரவு தூங்கவில்லையாதலால்‌, மூன்றாம்‌ ஜாமத்தில்‌ 
சக்கரவர்த்தியும்‌ திரும்பி வந்துவிட்ட விவரம்‌ கிடைத்தது. நாலாம்‌ ஜாமத்தில்‌ வாதாபிப்‌ படைகள்‌ 
கோட்டைக்குச்‌ சமீபத்தில்‌ வந்துவிட்ட செய்தியும்‌, கோட்டை வாசல்கள்‌ அடைக்கப்பட்டூப்‌ 
பாலங்கள்‌ தகர்க்கப்படும்‌ செய்தியும்‌ கிடைத்தன. ஆகவே, இனிமேல்‌ கண்ணபிரான்‌ 
கோட்டைக்குள்ளே வந்து சேருவதற்கே இடமில்லையென்று ஏற்பட்டது. அதனாலேதான்‌ கமலி 
துயரக்‌ கடலில்‌ ஆழ்ந்திருக்க, கண்ணனுடைய தந்‌ைத அவளுக்கு ஆறுதல்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


அந்தச்‌ சமயத்தில்‌ திடீரென்று சாக்ஷாத்‌ கண்ணனே வீட்டு வாசலில்‌ வந்து நின்றால்‌, 
அவர்களுக்கு எப்படியிருக்கும்‌? கமலி சட்டென்று எழுந்து, "கண்ணா!" என்று அலறிக்‌ கொண்டு 
ஓடிப்போய்‌ அவனைத்‌ தழுவிக்கொள்ள எண்ணியவள்‌, கண்ணனுக்குப்‌ பின்னால்‌ சக்கரவர்த்திப்‌ 
பெருமான்‌ குதிரையில்‌ வருவது கண்டு நாணமும்‌ திகைப்பும்‌ அடைந்து நின்றாள்‌. "கமலி! 
கண்ணனைக்‌ கொண்டுவந்து சேர்த்துவிட்டேன்‌. இனிமேல்‌ அவனை ஜாக்கிரதையாய்ப்‌ பார்த்து 


138 


க்கொள்வது உன்னுடைய பொறுப்பு!" என்று சக்கரவர்த்தி புன்னகையுடன்‌ கூறினார்‌. பிறகு, 
"உன்னுடைய செளக்கியத்தைப்பற்றிச்‌ சிவகாமி ரொம்ப விசாரித்தாள்‌, அம்மா! உனக்கு ஆண்‌ 
குழந்தை பிறந்தால்‌, உடனே சொல்லியனுப்பும்படி கூறினாள்‌" என்று சொல்லிக்கொண்டே 
சக்கரவர்த்தி குதிரையைச்‌ செலுத்திக்‌ கொண்டு போனார்‌. 


சக்கரவர்த்தியின்‌ பேச்சினால்‌ வெட்கமடைந்த கமலி கண்ணபிரானைக்‌ கடைக்‌ 
கண்ணால்‌ பார்த்துக்கொண்டே வீட்டிற்குள்‌ சென்றாள்‌. கண்ணபிரான்‌ தந்தைக்கு முகமன்‌ 
கூறிவிட்டுக்‌ கமலியைத்‌ தொடர்ந்து உள்ளே சென்றான்‌. "இதென்ன கமலி! நான்‌ வந்ததில்‌ 
உனக்குச்‌ சந்தோஷம்‌ இல்லையா! என்னைத்‌ திரும்பிக்கூடப்‌ பாராமல்‌ உள்ளே வந்து 
விட்டாயே! ஒருவேளை கண்‌ தெரியவில்லையா?" என்று கண்ணபிரான்‌ கேட்க, கமலி "ஆமாம்‌; 
கண்‌ தெரியவில்லைதான்‌! இரவெல்லாம்‌ அழுது வீங்கிப்போய்‌ விட்டது" என்றாள்‌. 


"ஐயோ! ஏன்‌ அழுதாய்‌?" என்று சொல்லிக்கொண்டு, கண்ணபிரான்‌ அவள்‌ அருகே 
நெருங்க, கமலி அவனுடைய கையை உதறி, "இந்த அருமையெல்லாம்‌ நேற்று எங்கே போய்‌ 
விட்டது? நேற்றிரவே ஏன்‌ வரவில்லை?" என்று கேட்டாள்‌. "நேற்றிரவே ஏன்‌ வரவில்லையா? 
எனக்கும்‌ உனக்கும்‌ மத்தியில்‌ ஒரு பெரிய அகழியும்‌ முதலைகளும்‌ ஒரு பெரிய மதிற்சுவரும்‌ 
இருந்தபடியாலேதான்‌" என்றான்‌ கண்ணன்‌. "அப்படியா? நீ இரவெல்லாம்‌ கோட்டைக்கு 
வெளியிலா இருந்தாய்‌? அகழிப்‌ பாலங்களை எல்லாம்‌ இரவுக்கிரவே உடைத்து 
விட்டார்களாமே, நீ எப்படி உள்ளே வந்தாய்‌? நீ புறப்பட்டது முதல்‌ நடந்ததையெல்லாம்‌ 
விவரமாகச்‌ சொல்‌" என்று கமலி பரபரப்புடன்‌ கேட்டாள்‌. 


"கமலி! நான்‌ என்னத்தை என்று சொல்ல! நான்‌ பிறந்த கதையைச்‌ சொல்லவா, வளர்ந்த 
கதையைச்‌ சொல்லவா? புள்ளலூர்ப்‌ போர்க்களத்துக்குப்‌ போன கதையைச்‌ சொல்லவா? 
வெள்ளத்தில்‌ அகப்பட்டுக்கொண்டு திண்டாடியதைச்‌ சொல்லவா? மாமல்லர்‌ ஏறவேண்டிய 
ரதத்தில்‌ புத்த பிக்ர௩வை ஏற்றிக்கொண்டு வந்ததைச்‌ சொல்லவா? கோட்டைக்கு வெளியே 
ராத்திரி எல்லாம்‌ அலைந்து திரிந்ததைச்‌ சொல்லவா?" என்றான்‌ கண்ணன்‌. பிறகு தான்‌ 
காஞ்சியிலிருந்து கிளம்பியது முதல்‌ நடந்த அதிசயமான சம்பவங்களையெல்லாம்‌ விவரமாகக்‌ 
கூறினான்‌. வராக நதிக்கரையில்‌ புத்தபிக்ஷுவை ரதத்தில்‌ ஏற்றிக்‌ கொண்டு புறப்பட்ட பிறகு 
நடந்த சம்பவங்களைப்பற்றிக்‌ கண்ணபிரான்‌ கூறிய வரலாறு பின்வருமாறு: 


குதிரைகளைக்‌ கண்ணபிரான்‌ எவ்வளவு வேகமாகத்‌ துரத்திய போதிலும்‌ புத்த 
பிக்ஷஃவுக்குப்‌ போதவில்லை. மேலும்‌ மேலும்‌ அவசரப்படுத்தினார்‌. வழியில்‌ இரண்டு இடத்தில்‌ 
குதிரைகளை மாற்றிக்கொண்டு, அஸ்தமித்து ஒரு நாழிகைக்குப்‌ பிறகு காஞ்சிக்‌ கோட்டையின்‌ 
தெற்கு வாசலை அடைந்தார்கள்‌. பிறகு, புத்த பிக்ஷு சொன்னபடி அகழி ஓரமான சாலையின்‌ 
வழியாகக்‌ கண்ணபிரான்‌ ரதத்தைச்‌ செலுத்திக்‌ கொண்டு போனான்‌. கொஞ்ச தூரம்‌ போனதும்‌ 
பிக்ஷு ரதத்திலிருந்து இறங்கிக்‌ காட்டுக்குள்‌ நுழைந்து போனார்‌. சற்று நேரத்துக்கெல்லாம்‌ 
அகழியில்‌ படகு செல்லும்‌ சப்தம்‌ கேட்கவே, கண்ணபிரான்‌ அந்தத்‌ திசையில்‌ கூர்ந்து 
நோக்கினான்‌. அப்போதுதான்‌ கீழ்‌ வானத்தில்‌ சந்திரன்‌ உதயமாகியிருந்தது. நீண்டு பரந்த மர 
நிழல்களுக்கு மத்தியில்‌ ஆங்காங்கு ஊடுருவி வந்த நிலாக்‌ கிரணங்களின்‌ சஞ்சல ஒளியில்‌, 
அகழியில்‌ ஒரு படகு போவதும்‌ அதில்‌ இரண்டு பிக்ஷுக்கள்‌ இருப்பதும்‌ கண்ணபிரானுக்குத்‌ 
தெரிந்தன. படகு அக்கரைக்குச்‌ சென்றதும்‌ இருவரும்‌ இறங்கினார்கள்‌. கோட்டை மதிலின்‌ 
சுவரோரமாகச்‌ சென்றார்கள்‌. திடீரென்று இருவரும்‌ மாயமாக மறைந்தார்கள்‌. 


கண்ணபிரான்‌ நெடுநேரம்‌ வரை அங்கேயே காத்திருந்தான்‌. என்ன செய்கிறதென்று 
அவனுக்குப்‌ புரியவில்லை. 'அவர்கள்‌ எப்படி மறைந்திருப்பார்கள்‌?' என்று மூளையைச்‌ செலுத்தித்‌ 
தீவிரமாக யோசனை செய்தான்‌. 'ருவேளை கோட்டைச்‌ சுவரில்‌ இரகசிய வழி இருக்குமோ' 
என்ற எண்ணம்‌ தோன்றியதும்‌ அவனுடைய உள்ளம்‌ கலங்கியது. புத்த பிக்ஷு தன்னை அங்கேயே 
இருக்கச்‌ சொல்லியிருப்பதால்‌ எப்படியும்‌ திரும்பி வருவாரென்றும்‌, அப்போது இரகசியத்தைக்‌ 
கண்டுபிடிக்கலாமென்றும்‌, எண்ணிக்‌ கோட்டைச்‌ சுவரில்‌ அவர்கள்‌ மறைந்த இடத்தில்‌ வைத்த 
கண்ணை வாங்காமல்‌ உற்றுப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. எப்படியோ அவனையறியாமல்‌ 


139 


தூக்கம்‌ வந்து கண்ணயர்ந்துவிட்டான்‌. திடீரென்று அவன்‌ கண்‌ விழித்த போது, தூரத்தில்‌ கடல்‌ 
குமுறிப்புரண்டெழுந்து வருவது போன்ற பயங்கரமான சப்தம்‌ கேட்டது. முன்னொரு சமயம்‌ ஏரி 
உடைத்துக்கொண்டு வெள்ளம்‌ வந்த சப்தத்தை அவன்‌ கேட்டிருக்கிறபடியால்‌, மிக்க 
பீதியடைந்தவனாய்‌, பரபரப்புடன்‌ ஒரு மரத்தின்‌ மேல்‌ ஏறிச்‌ சப்தம்‌ வந்த திசையை நோக்கினான்‌. 
வெகுதூரத்தில்‌ வெண்ணிலாவின்‌ ஒளியில்‌ யானைகளும்‌, குதிரைகளும்‌, குடைகளும்‌, 
கொடிகளும்‌, வேல்களும்‌, வாள்களுமாய்த்‌ திரண்டு வந்த சேனா சமுத்திரத்தைக்‌ கண்டான்‌. 
வாதாபி சைனியந்தான்‌ அது என்று தெரிந்துகொண்டு, எப்படியாவது கோட்டைக்குள்‌ புகுந்து 
விட வேண்டும்‌ என்று தீர்மானித்து ரதத்தை அவசரமாகச்‌ செலுத்திக்‌ கொண்டு, தெற்கு 
கோட்டை வாசலை அணுகினான்‌. கண்ணபிரான்‌ சத்தம்‌ போட்டுக்‌ கோட்டைக்‌ காவலாளிகளை 
அழைத்ததில்‌ ஒன்றும்‌ பலன்‌ இல்லை. சற்றுநேரம்‌ அங்கேயே தயங்கி நின்ற பிறகு ஒரு யோசனை 
உதித்தது. 'புத்த பிக்ராக்கள்‌ புகுந்த இரகசிய வழி ஒருவேளை தேடினால்‌ கிடைக்கும்‌! அதன்‌ 
வழியாய்‌ கோட்டைக்குள்‌ போய்விடலாம்‌' என்று ஆசையுடன்‌ திரும்பவும்‌ அதே இடத்துக்கு வந்து 
சேர்ந்தான்‌. அகழியை எப்படிக்‌ கடப்பது என்ற கேள்வி ஏற்பட்டது. நீந்திப்‌ போகலாம்‌ என்று 
நினைத்ததும்‌, அகழியில்‌ நூற்றுக்கணக்கான முதலைகள்‌ இருப்பது நினைவு வந்து கதி 
கலங்கிற்று. இதற்குள்ளாகப்‌ படைகள்‌ வரும்‌ முழக்கம்‌ இன்னும்‌ நெருங்கிக்‌ கேட்கலாயிற்று. 


'முதலைகளுக்கு இரையானாலும்‌ ஆகலாம்‌; எதிரிகளிடம்‌ சிக்கக்‌ கூடாது' என்று 
எண்ணிக்‌ கண்ணபிரான்‌ அகழியில்‌ இறங்கத்‌ தீர்மானித்தபோது திடீரென்று கோட்டை மதிலின்‌ 
எதிரே ஒரு கதவு திறந்து துவாரம்‌ காணப்பட்டது. அதற்குள்ளிருந்து இளம்‌ புத்த பிக்ஷு ஓடி 
வருவது தெரிந்தது. கண்ணபிரான்‌ சட்டென்று மரத்தின்‌ பின்னால்‌ மறைந்து கொண்டான்‌. இளம்‌ 
பிக்ஷு படகில்‌ ஏறுவதையும்‌, இக்கரைக்கு அதைச்‌ செலுத்தி வருவதையும்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. அப்போது கண்ணபிரானுடைய மூளை தீவிரமாக வேலை செய்தது. இளம்‌ 
பிக்ஷு கரையில்‌ இறங்கியவுடனே படகைத்‌ தண்ணீரில்‌ கவிழ்க்கப்‌ போவதைப்‌ பார்த்ததும்‌ 
கண்ணன்‌ பாய்ந்து வந்து அதைத்‌ தடுத்து, இளம்‌ பிக்ஷுவையும்‌ தூக்கிப்‌ படகில்‌ போட்டுக்‌ 
கொண்டு, தானும்‌ ஏறினான்‌. மெதுவாகப்‌ படகை அக்கரைக்குக்‌ கொண்டு போய்ச்‌ சேர்த்தான்‌. 


சுவரில்‌ திறக்கப்பட்ட துவாரம்‌ அப்படியே இருந்தது. இளம்‌ பிக்ஸுவை அந்தத்‌ 
துவாரத்திற்குள்‌ தள்ளிவிட்டு, தானும்‌ உள்ளே புகுந்தான்‌. அகழிக்கு அப்பால்‌ அவன்‌ நிறுத்திவிட்டு 
வந்த ரதத்தின்‌ ஞாபகம்‌ வந்தது. அந்த நினைவினால்‌ அவன்‌ திரும்பி வெளியே வரப்‌ 
பார்த்தபோது மிகவும்‌ உறுதி வாய்ந்த வஜ்ரக்கையொன்று தன்னைப்‌ பிடித்து உள்ளே தள்ளுவதை 
உணர்ந்தான்‌. அந்தக்‌ கை மகேந்திர பல்லவருடைய வைரம்‌ பாய்ந்த கைதான்‌ என்பதை 
உணர்ந்ததும்‌ கண்ணனுடைய ஆச்சரியம்‌ அளவுகடந்ததாயிற்று. அப்போது சக்கரவர்த்தி, 
"கண்ணா! இந்தக்‌ கள்ள பிக்ஷு பல்லவ இராஜ்யத்தில்‌ இருந்த வாதாபியின்‌ கடைசி ஒற்றன்‌. 
இவன்‌ தப்பிப்‌ போகாதபடி தடுத்ததால்‌, பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு ஒரு மகத்தான சேவை 
செய்திருக்கிறாய்‌ வா, போகலாம்‌ கமலி உனக்காகக்‌ கவலையுடன்‌ காத்திருக்கிறாள்‌' என்று 
சொல்லிக்கொண்டே அந்த இரகசிய வாசலுக்குள்ளே தாமும்‌ நுழைந்து இரகசியக்‌ கதவை 
உள்ளிருந்தபடியே சாத்தினார்‌. அவர்கள்‌ புகுந்த இடம்‌ காஞ்சி மாநகரின்‌ பிரசித்தமான 
இராஜவிஹாரம்‌ என்று விரைவில்‌ கண்ணனுக்குத்‌ தெரிந்தது. 


மேற்கண்ட வரலாற்றை எல்லாம்‌ கூறிவிட்டு, கண்ணபிரான்‌ "கமலி! ஏதோ உன்னுடைய 
மாங்கல்ய பலத்தினாலேதான்‌ நேற்றிரவு நான்‌ பகைவர்களிடம்‌ சிக்காமலும்‌, முதலைகளுக்கு 
இரையாகாமலும்‌ பிழைத்து வந்தேன்‌. நான்‌ பிழைத்து வந்தது உண்மைதானா என்று இன்னமும்‌ 
எனக்குச்‌ சந்தேகமாய்த்தான்‌ இருக்கிறது. உன்னுடைய இரண்டூ தளிர்‌ போன்ற கைகளினாலும்‌ 
என்னை கட்டிக்கொண்டு பார்த்து, நான்‌ உண்மையில்‌ உயிரோடூதானிருக்கிறேனா என்று 
சொல்லு" என்றான்‌. "முடியாது, கண்ணா முடியாது! உன்னை நான்‌ கட்டிக்‌ கொண்டால்‌ சின்னக்‌ 
கண்ணனுக்குத்‌ தொந்தரவாயிருக்கும்‌!" என்று கூறிவிட்டுப்‌ பொருள்‌ பொதிந்த புன்னகை 
புரிந்தாள்‌ கமலி. 


இரண்டாம்‌ பாகம்‌ முற்றிற்று 


140 


